:SARASVAT 

MAHAL 

• 
876 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் ; 


358 . 


VAVS 
-தஞ்சாவூர்- 
he 
கற்றனைத்துஊறும் 
அறிவு 

6 


மகால் 
எ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் . 


1995 ) 


[ விலை ரூ . 75-00 


MAHAL 


சரசுவதி மகால் 
. 
USVS 
.கஞ்சாவூர் 
: 
hey 

கற்றனைத்து 
ஊறும்அறிவுறு 
தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் : 358 . 

பதிப்பாசிரியர் 
ய . மணிகண்டன் , எம் . ஏ . , எம் . ஃபில் . , 

தமிழ்ப்பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


அரிச்சந்திரன் அம்மானை 


सरस्वती 


AIMSVANS 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


தஞ்சாவூர் . 


1995 ] 


( விலை ரூ.75-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


அரிச்சந்திரன் அம்மானை 


பதிப்பாசிரியர் 


ய . மணிகண்டன் . எம் . ஏ .. எம் . ஃபில் . , 


வெளியிடுபவர் 


: 


இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் . 


வெளியீட்டு எண் 


358 


மொழி 


தமிழ் 


பதிப்பு 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


ஏப்ரல் , 1995 


தாள் 


10. 9 கி . கி . சேஷசாயி 


நூல் அளவு 


: 


25 X 19 செ . மீ . 


பக்கங்கள் 


: 


482 


படிகள் 


500 


எழுத்து 


12 புள்ளி 


அச்சிட்டோர் 


சரசுவதி மகால் அச்சகம் 


புத்தகக்கட்டு 


முழு காலிகோ 


பொருள் 


அம்மானை இலக்கியம் 


விலை 


ரூ . 75-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


மொழிகளின் வளர்ச்சிக்கும் கலைகளின் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து அரும் 
பணியாற்றித் துலங்கி வருகின்ற ஒப்பற்ற நிறுவனமான மாமன்னர் 
சரபோஜியின் சரசுவதி மகால் நூலகம் பலமொழிகளிலும் வெளியிட்டு வருகின்ற 
நூல்கள் , கற்றோராலும் மற்றோராலும் 

போற்றிக் கொண்டாடப்பெறும் 
விழுமிய செல்வங்களாகும் . 


தமிழ் , சமற்கிருதம் , மராட்டி , தெலுங்கு ஆகிய மொழிகளைச் சார்ந்த 
ஓலைச்சுவடிகளிலும் காகிதச்சுவடிகளிலும் இடம்பெற்றுள்ள பனுவல்கள் இந் 
நூலகத்தால் பாங்குறப் பதிப்பிக்கப் பெற்றுத் தொடர்ந்து வெளியிடப்பட்டு 
வருகின்றன . இவ்வரிய பணியின் 

தொடர்ச்சியாக இப்பொழுது இங்கு 
அரிச்சந்திரன் அம்மானை எனுந் தலைப்பில் 2 - ள்ள தமிழ் ஓலைச்சுவடி 
அழகிய முறையில் நூலாகப் பதிப்பிக்கப் பெற்று வெளிவருகின்றது . 


சத்திய நெறியில் மக்கள் வாழ வலியுறுத்தும் பாத்திரமான அரிச்சந் 
திரனைக் குறித்த இலக்கியங்கள் இந்திய மொழிகள் பலவற்றிலும் எழுந்துள் 
ளன . தமிழிலும் அரிச்சந்திரன் கதை கூறும் இலக்கியங்கள் பல எழுந்துள்ளன . 
அவற்றில் சிறந்தனவான அரிச்சந்திர வெண்பா , அரிச்சந்திர புராணம் ஆகி 
வற்றைப் பின்பற்றி அம்மானை இலக்கிய வடிவத்தில் புனையப்பெற்ற பொற்பு 
வாய்ந்த நூலே இவ் “ வரிச்சந்திரன் அம்மானை " ஆகும் . 


பதினெட்டாம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்ற தான இலக்கிபச்சுவை 
மிகுந்த இந்நூல் , இப்பொழுது சரசுவதி மகால் நூலகத்தின் தமிழ்த்துறையில் 
இடம்பெற்றுள்ள நான்கு அரிச்சந்திரன் அம்மானை 

ஓலைச்சுவடிகளை 
முறைப்படி ஒப்பிட்டு , ஆய்ந்து , ஆய்வுப்பதிப்பு 

நூலாக 

உருவாக்கப் 
பெற்றுள்ளது . 


ஆய்வு முகவுரைகள் , பாடபேதக் குறிப்புகள் , அரிச்சந்திரன் கதைகூறும் 
முதனூல்களின் ஒப்புமைப் பகுதிகள் , தேவையான பிற்சேர்க்கைகள் முதலியன 


iv 


அமைய இந்நூல் , இந்நூலகத்தின் தமிழ்ப்பண்டிதர் திரு . ய . மணிகண்டன் 
அவர்களால் சிறப்பாகப் பதிப்பிக்கப்பெற்றுள்ளது . இந்நூலை அரிதின் 
முயன்று சிறப்புறப்பதிப்பித்துள்ள அவருக்கு என் பாராட்டுகள் . 


இந்நூலுக்கான அடிப்படைச் சுவடியினைச் ( சுவடி எண் : 1386 ) சரசுவதி 
மகால் நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியுதவிய மத்தகிரி முன்னாள் கர்ணம் 
திரு . கோ . இராமசாமிப்பிள்ளை அவர்களுக்கும் , இப்பதிப்பு நூலிற்குப் பதிப் 
பாசிரியரால் உருவாக்கப்பெற்ற அச்சகப்பிரதியினை நுண்ணாய்வு செய்து 
உதவிய பெரும்புலவர் முனைவர் திரு . அ . மா . பரிமணம் அவர்களுக்கும் எனது 
நன்றியினை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் . 


இந்நூல் வெளிவரத் தேவையான நிதியுதவியினை நல்கியுள்ள நடுவண் 
அரசிற்கு என் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகின்றேன் . 


இந்நூல் நன்முறையில் வெளிவர ஆவன செய்துள்ள இந்நூலகத்தின் 
நூலகர் மற்றும் பதிப்பு மேலாளர் , நிருவாக அலுவலர் ( பொ . ) திரு . 
அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , இந்நூலினைச் செம்மையுற அச்சிட்டு 
அளித்துள்ள சரசுவதி மகால் நூலக அச்சகப்பணியாளர்களுக்கும் , இந்நூல் நன் 
முறையில் வெளிவர உதவிய ஏனையோருக்கும் எனது பாராட்டுகள் . 


சிறந்த ஆய்வுப் பதிப்புக்குரிய தகுதிகளோடு பல அரிய குறிப்புகள் 
அமையச் சிறப்பாகப் பதிப்பிக்கப்பெற்றுள்ள அரிச்சந்திரன் அம்மானை 
எனும் இவ்விலக்கியப் பனுவல் தமிழ்கூறு நல்லுலகத்தின் பெருவரவேற்பைப் 
பெறுதல் திண்ணம் . 


தஞ்சாவூர் , 


தேவ . ஜோதி ஜெகராஜன் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


24-4-95 . 


பதிப்புரையும் நன்றியுரையும் 


மூன்றரையாண்டுகளுக்கு முன் சரசுவதி மகால் நூலகத்தின் தமிழ்த் 
துறையில் தமிழ்ப்பண்டிதராகப் பொறுப்பேற்றுப் பணிபுரியும் நல்வாய்ப்பினை 
நான் பெற்றேன் . சுவடியியல் , பதிப்பியல் வினைப்பாடுகளோடு கூடிய இந்தப் 
பணிக்காலத்தில் , தமிழ்த்துறையில் இடம்பெற்றுள்ள ஓலைச்சுவடிகளை நான் 
ஆராய்கையில் , “ அரிச்சந்திரன் அம்மானை ” என்னுந் தலைப்பிலிருந்த நான்கு 
அருஞ்சுவடிகளைக் கண்ணுற்றேன் . அரிச்சந்திரன் அம்மானை இலக்கியத்தைச் 
சுவடியிலிருந்து நானே படியெடுத்தேன் ; ஈடிணையற்ற அதன் இயக்கிய 
வனப்பில் ஆழ்ந்தேன் . 


சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்வுப் பதிப்பு நூலாக உருவாக்க ஏற்ற வகையில் 
நான்கு சுவடிகள் இருப்பதை எண்ணி மகிழ்ந்து பதிப்பிக்கும் பணியில் ஈடு 
பட்டேன் . பதிப்பு , ‘ திங்கள் வலித்த காலா க அமையவேண்டுமென்னும் ஆசை 
பற்றி உழைக்கலுற்றேன் . ஆசை எந்த அளவுக்கு ஈடேறியுள்ளது என்பதை 
அறிஞருலகின் மதிப்பீட்டிற்கு உரித்தாக்குகின்றேன் . 


* 


* 


அம்மானை இலக்கிய வடிவில் பாடப்பெற்றுள்ள அரிச்சந்திரன் கதை 
நூல் இது . இந்நூல் , காவிய நயங்களையும் நாட்டுப்புற இலக்கிய நடை . 
நலத்தையும் கொண்டு திகழும் விழுமிய படைப்பாகும் . 

* 

* 
இப்பதிப்பு நூல் , முப்பகுதிகளைக் கொண்டதாக ஆக்கப்பட்டுள்ளது . 
முதற்பகுதியில் ஆய்வு முகவுரைகள் , நூற் கதைச்சுருக்கம் 

நூற் கதைச்சுருக்கம் ஆகியனவும் , 
இரண்டாம் பகுதியில் பாடபேதங்கள் , ஒப்புமைப் பகுதிகள் ஆகியவற்றுடன் 
கூடிய அரிச்சந்திரன் அம்மானை நூலும் , மூன்றாம் பகுதியில் பிற்சேர்க்கைகள் , 
அருஞ் சொல் அகரவரிசை , துணை நூற்பட்டியல் ஆகியனவும் 

இடம் 
பெற்றுள்ளன . 

இப்பதிப்பு நூலின் முதற்பகுதியில் அரிச்சந்திரன் குறித்து வழங்கும் 
கதைகளை , அரிய குறிப்புகளை வடமொழி வேதநூல் தொடங்கிப் பல நூல்களி 
லிருந்தும் தேடித் திரட்டியளித்துள்ளேன் . அச்செய்திகளில் பல பலராலும் 
அறியப்படாதவை . அரிச்சந்திரன் வருணனுக்குக் கொடுத்த வாக்கிலிருந்து 
பிள்ளைப் பாசத்தால் நழுவுகின்ற கதை பலராலும் அறியப்படாதது . அக் 
கதையை ரிக்வேதத்தின் ஐதரேய பிராமணம் 

ஐதரேய பிராமணம் முதலான நூல்களிலிருந்து 
எடுத்துக்காட்டியுள்ளேன் . தமிழ்மொழியிலுள்ள அரிச்சந்திரன் கதைகளில் 
வெறுப்புக்குரியவராய்ச் சித்திரிக்கப்படும் விசுவாமித்திரர் அக்கதையில் 
உயாந்தவராகக் காட்சியளிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது . 

அரி - 


vi 


இந்நூல் அச்சாகி இப்பதிப்புரை எழுதுந் தருணத்தில் அரிச்சந்திரன் 
குறித்துக் கிடைத்த மேலும் மூன்று குறிப்புகளை இங்குப் பதிவு செய்து 
இப்பதிப்புரையை நிறைவுசெய்ய விழைகின்றேன் . 


ஒன்று : தமிழ் நாட்டின் ஊர்ப்பெயர்களுள் அரிச்சந்திரனைத் தொடர்பு 
படுத்தி மூன்று ஊர்களின் பெயர்கள் அமைந்துள்ளன எனத் தெரிகின்றது . 
திருத்தணி அருகில் ஹரிச்சந்திரபுரம் என்னும் ஊரும் , ஆரணி அருகில் 
ஹரிச்சந்திர பிள்ளைத்தாங்கல் என்னும் ஊரும் ,, மன்னார்குடி அருகில் 
ஹரிச்சந்திரபுரம் என்னும் ஊரும் உள்ளமை கருதத்தக்கது . 
( ஆதாரம் : Alphabetical List of Villages in the Taluks and Districts of the 

Madras Presidency , 1906 , ) 


இரண்டு : ரிக்வேதத்தின் ஐதரேய பிராமணத்திலுள்ள , வருணனுக்குக் 
கொடுத்த வாக்கிலிருந்து அரிச்சந்திரன் நழுவுகின்ற கதை (சிறுமாற்றத்துடன் ) 
பதினெண்புராணத்தில் ஒன்றான ஸ்ரீப்ரஹ்ம புராணத்திலும் காணப்படு 

அப்பகுதி வருமாறு : 


கின்றது . 


சென்று 


"இக்ஷ்வாகு வம்சத்திலே ஹரிச்சந்திரன் என்றோர் அரசனிருந்தான் . 
அவன் மநுநீதி தவறாது அவனிபை ஆண்டுவந்தான் . ஓர் நாள் நார தரும் 
பர்வ தரும் 

அவன் 

அரண்மனைக்குச் சென்றனர் . மன்னன் விதிப்படி 
முநிவர்களைப் பூஜித்து , புத்ரனில்லாவிடில் நானுக்கு நற்கதி இல்லை என்னும் 
சொல் உண்மைதானோ ? என்று வினவினான் . முநிவர்கள் , புத்ரனால் இம்மை 
மறுமைச் சுகங்கள் உண்டாம் . புத்ரன் பிறந்தான் எனக்கேட்டவுடன் 
ஸ்னானம் செய்தால் அச்வமேத யாகத்தின் பயனைப் பெறுவர் என்றும் 
கூறினார்கள் . 

அதைக்கேட்ட .. அரசன் தனக்குப் புத்ரபாக்யம் உண்டாகத்தக்க 
உபாயத்தைக் கூறும்படி அவர்களையே வேண்டினான் . அவர்கள் 
வேந்தனைக் கங்காதீரம் சென்று வருணனைத் துதித்து மகனைப் பெறும்படி 
கூறிச்சென்றனர் . ஹரிச்சந்த்ரன் மனைவியுடன் 

வாராணஸி 
வருணனை வேண்டினான் . வேந்தன் முன்னே வருணன் தோன்றி , மன்னா ! 
இப்பிறவியில் உனக்கு மக்கட்பேறு கிடையாது . பிறந்த புதல்வனைப் 
பசுவாக்கி என்னை நாடி ஓர் வேள்வி புரிவ தாயின் புத்ரன் உனக்குப் பிறப்பான் 
என்றார் . மலடாக இறப்பதைவிட . இறந்த குழந்தைக்கேனும் தந்தையாகி 
இறப்பது சிறந்ததென்று மன்னன் கருதி அங்ஙனமே ஆகட்டுமென்றான் . 
சில நாட்கள் சென்றபின் ரோஹிதன் எனும் மகனும் பிறந்தான் . 

வருணனும் 
வந்தான் . சிசுவைக்கொண்டு வேள்வியைச் செய் என்றான் . 

அரசனோ 
குழந்தையைப் பலியிட மனமில்லாமல் தீட்டுச் சென்றபின் ஆகட்டுமென்றான் . 
தீட்டுச்சென்றபின் தவறாது வருணன் வந்துகேட்கப் பல் முளைக்கட்டு 
மென்றான் . பார்த்திவன் பல் முளைத்தபின் அது விழுந்து மறுபடியும் முளைத்த 
பின் ஆகட்டுமென் டான் . விழுந்த பல் முளைத்தபின் வருணன் வந்து கேட்க 


vii 


உபநய நமாகட்டும் என்றான் . அதன்பின் வருணன் வந்து கேட்க வேறுவகை 
யில்லாமல் வேந்தன் மைந்தனை அழைத்து அவனைப் பசுவாக்கி வேள்வி 
செய்வதாகக் கூறினான் . அதைக்கேட்ட மகன் இவ்வருணனைப் பசுவாக்கி 
விஷ்ணுவை நாடித் தான் ஓர் வேள்வி முதலில் செய்யப்போவதாகக் கூறினான் . 
இதைக்கேட்டுச் சினந்த வருணன் , மன்னனுக்கு நீர்ரோகம் வரும்படி செய்து 
சென்றார் . ரோஹிதனும் தந்தையைவிட்டு வனம் சென்றான் . ஐந்தாண்டுகள் 
கழிந்தபின் ரோ தன் காசிமா நகரம் சென்று தன் தந்தை நோய்வாய்ப்பட்டுத் 
தவிப்பதைக் கேட்டு வருந்தினான் . 


அதை அகற்ற வழி யாதென அவன் யோசித்துக்கொண்டிருக்கும் போது 
அஜீகர்த்தரெனும் எளிய வேதியர் அவன் கண் முன் தோன்றினார் . அவர் 
மூன்று புதல்வர்களுடனும் மனைவியுடனும் கூடி உணவிற்கு வழியின்றி 
வருந்தினார் . ரோஹிதன் தந்த்ரமாக அவருடன் பேசி அவர் வாக்கிலிருந்தே 
ஓர் புதல்வனை விற்பதாகக் கூறும்படி செய்தான் . எண்ணிறந்த பொருட் 
களை அளித்துச் சு நச்சேபனெனும் மத்யம புத்ரனை வாங்கிவந்தான் . தனக்குப் 
பதிலாக இவனைக்கொண்டு வருணயாகம் செய்யும்படி ரோஹிதன் தந்தையிடம் 
கூறினான் , 

ஹரிச்சந்திரன் வியாதியால் தானிறப்பதே சிறந்தது என்றும் 
விஷ்ணுவைத் துதிக்கும் வேதியனைக்கொண்டு வேள்வி செய்வது பாபமென்றும் 
கூறி அங்ஙனம் செய்ய மறுத்தான் . அச்சமயத்தில் ஆகாசத்திலிருந்து ஓர் 
சொல் கிளம்பிற்று . அது அரசனைக் கங்காதீரம் சென்று ரோஹிதனைக் 
கொல்லாமல் வேள்வியைப் பூர்த்தி செய்யும்படி ஆணையிட்டது . அரசனும் 
அங்ஙனமே சென்று யாகத்தைத் துவக்கினான் . ஆங்கு யூப மரத்தில் 
பசுவாகக் கட்டப்பட்டிருக்கும் சு நச்சேபனைக்கண்ட விச்வாமித்ரரது மனம் 
இளகியது. 

முனிவர்களைக் கங்கா நதியில் மூழ்கித் தேவதைகளைத் துதித்து 
அவர்களருளால் இவனை உயிருடன் விடும்படி வேண்டினார் . அங்ஙனமே 
முனிவர்கள் துதிக்கத் தேவர்கள் ஸந்தோஷமடைந்து சு நச்சேபனைக் 
கொல்லாமலே தாங்கள் த்ருப்தியடைந்ததாகவும் யாகம் பூர்த்தியான தாகவும் 
கூறிச்சென்றனர் . அந்த இடம் ஹரிச்சந்திரன் ரோஹிதன் சு நச்சேபன் 
வருணன் விச்வாமித்ரர் ஆகியவர்கள் பெயரால் அழைக்கப்படுகிறது . 

-ஸ்ரீப்ரஹ்ம புராணம் , ஸ்ரீ வத்ஸ . வெ . ஸோமதேவசர்மா , 

ஸ்ரீ அமரகலாவிலாஸிநீ ஸபை , சென்னை , 1935 . 


கவித்துவ 


மூன்று : 

எதையும் வித்தியாசமாகவும் கூர்மையாகவும் 
அழகுடன் விமர்சிக்கும் புதுக்கவிதையாளர்களின் பார்வைக்கும் இலக்காகி 
யிருக்கின்றான் அரிச்சந்திரன் . தற்காலத்தில் சத்தியம் படும் பாட்டைப் 
பேசும் ஒரு புதுக்கவிதையில் , “ எனது பெருமைபை எதிர்மறையில் உணர்த்தி 
யவன் அரிச்சந்திரன் ” என்று , பொய் அபிப்பிராயம் தெரிவிக்கும் பகுதி 
குறிப்பிடத்தக்கது . ( சத்தியப் பரிமாணம் " அந்த 

அந்த நந்தனை 

எரிச்ச 
நெருப்பின் மிச்சம் ” , கவிஞர் ஈரோடு தமிழன்பன் , 1982) 

*** 


நன்றியுரை : 

இந்நூற்பதிப்புக்காக ஓலைச்சுவடியிலிருந்து படியெடுக்கப்பெற்ற 
கையெழுத்துப் பிர தியினை முழுமையாகப் பார்வையிட்டும் , 

ஐயங்களை 
அகற்றியும் உதவிய சுவடியியல் அறிஞர் , உயர் திரு . ப . வெ . நாகராசன் 
அவர்களுக்கும் , 


பதிப்பிற்கு அணியம் செய்த கையெழுத்துப்பிர தியினை நுண்ணாய்வு 
செய்து நூலாக 

வெளியிடப் 

பரிந்துரைசெய்த பெரும்புலவர் , முனைவர் , 
உயர் திரு . அ . மா . பரிமணம் அவர்களுக்கும் , 
இந்நூல் 

அரிய குறிப்புகளைத் தாங்கிய ஆய்வுப் பதிப்பு நூலாக 
அமையத் தேவைப்பட்ட பல நூல்களைத் தமது நூற்களஞ்சியத்திலிருந்து 
தேடித்தந்தும் , சோர்வுபடாது 

இப்பணி நிறைவுபெற ஊக்கமளித்து 
வாழ்த்தியும் அருள் செய்த பேரறிஞர் , சேக்கிழார் அடிப்பொடி 

உயர் திரு . 
தி . ந . இராமச்சந்திரன் அவர்களுக்கும் , 

இந்நூலுக்கு வெளியீட்டாளர் முகவுரை வழங்கியுள்ள தஞ்சை 
மாவட்ட ஆட்சியர் மற்றும் சரசுவதி மகால் நூலக இயக்குநர் , பெருமதிப்பிற்கு 
உரிய உயர் திரு . தேவ . ஜோதி ஜெகராஜன் , இ . ஆ . ப .. அவர்களுக்கும் , 


இப்பதிப்பு நூல் வெளியீட்டின் பல்வேறு நிலைகளிலும் தேவையான 
உ தவிகளை அக்கறையுடன் செய்து தந்த சரசுவதி மகால் நூலகத்தின் நூலகர் 
மற்றும் பதிப்பு மேலாளர் , நிருவாக அலுவலர் ( பொ . ) மதிப்பிற்குரிய உயர் திரு. 
அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , 


உடன் 


இந்நூல் நன்முறையில் வெளிவரத் துணை நின்ற அச்சகப் பணியாளர் 
களுக்கும் , 

பணியாற்றும் மொழிப்பண்டிதர்களுக்கும் , நூலக 
ஊழியர்களுக்கும் , 

என் நெஞ்சார்ந்த நன்றியினை இங்குப் பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி 
அடை கின்றேன் . 
* 

* 
இப்பதிப்பு நூல் சுவடியியல் , பதிப்பியல் , நாட்டுப்புறவியல் முதலிய 
துறைகளில் ஆர்வங்கொண்டோர்க்கு நல்லதொரு விருந்தாக அமையுமென்றும் 
அறிஞருலகம் இம்முயற்சியின் குறைபொறுத்து நிறைபோற்றி வரவேற்கு 
மென்றும் நம்புகின்றேன் . 


தஞ்சாவூர் 
20-4-1995 


ய . மணிகண்டன் , 

தமிழ்ப் பண்டிதர் , 
சரசுவதி மகால் அலகம் . 


ISGInglep151ftyle 


லை 


உள்ளுறை 


பக்கம் 


முதற்பகுதி 
அரிச்சந்திரன் , அரிச்சந்திரன் கதை நூல்கள் 

- சில அரிய குறிப்புகள் 


அரிச்சந்திரன் அம்மானை - நூலாராய்ச்சி 


i - xvi 


அரிச்சந்திரன் அம்மானையின் கதைச்சுருக்கம் 


xvii - xxiv 


இரண்டாம் பகுதி 
அரிச்சந்திரன் அம்மானை - தூல் 

( பாடபேதக் குறிப்புகளுடனும் 
ஒத்த அரிச்சந்திர புராணப் 
பாடற் பகுதிகளுடனும் ) 


t306 


மூன்றாம் பகுதி 


பிற்சேர்க்கை -1 


307-324 


ஒப்புமைப் பகுதிகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர வெண்பா 
ஒத்த உவமைகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர வெண்பா 
குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் 
அரிச்சந்திரன் அம்மானை திர வெண்பர் 


325 , 326 


327-335 


பிற்சேர்க்கை -2 

ஒத்த உவமைகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர புராணம் 


896-338 


பக்கம் 


குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர புராணம் 


339-357 


பிற்சேர்க்கை -3 

ஸ்ரீதேவீ பாகவதத்தில் இடம்பெற்றுள்ள 
அரிச்சந்திரன் கதை 


- , 358-378 


பிற்சேர்க்கை - 4 


தமிழிலக்கியங்கள் சிலவற்றில் இடம்பெற்றுள்ள 
அரிச்சந்திரன் கதைக்குறிப்புகள் 


379-384 


பிற்சேர்க்கை -5 

அரிச்சந்திரன் கதைகூறும் நூல்களின் பட்டியல் 


385 388 


. 


அம்மானையில் இடம்பெற்றுள்ள விருத்தங்களின் 
செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 


389-392 


அருஞ்சொல் அகராதி 


393-420 


துணை நூற் பட்டியல் 


- , 421-426 


முதற்பகுதி : 


அரிச்சந்திரன் , அரிச்சந்திரன் கதை நூல்கள் 

- சில அரிய குறிப்புகள் 


அரிச்சந்திரன் அம்மானை - நூலாராய்ச்சி 


அரிச்சந்திரன் அம்மானையின் கதைச்சுருக்கம் 


அரிச்சந்திரன் , அரிச்சந்திரன் கதை நூல்கள் 

சில அரிய குறிப்புகள் 


வடமொழியில் உள்ள அரிச்சந்திரன் கதை இருபகுதிகளைக் கொண்ட 
தாக உள்ளது . அரிச்சந்திரன் வாழ்வின் முற்பகுதி , பிற்பகுதிக் கதைகளாக 
அப்பகுதிகள் அமைந்துள்ளன . முதற்பகுதிக் கதையில் , அவன் பிள்ளைப் 
பாசத்தால் வருணனுக்குக் கொடுத்த வாக்கிலிருந்து தவறுபவனாகக் காட்சி 
அளிக்கின்றான் . இரண்டாம் பகுதிக் கதையில் , அவன் , விசுவாமித்திர 
முனிவர் பல துன்பங்களைத் தந்து சோதித்தபோதிலும் சத்தியம் தவறாமல் 
வாழ்பவனாகக் காட்சியளிக்கின்றான் . 


ரிக்வேதத்தின் ஐதரேய பிராமணத்தில் , அரிச்சந்திரன் பிள்ளைப் 
பாசத்தால் வருணனுக்குக் கொடுத்த வாக்கிலிருந்து தவறுகின்ற கதை மட்டும் 
இடம் பெற்றுள்ளது . ஸ்ரீதேவிபாகவதத்தில் அரிச்சந்திரன் வருணனுக்குக் 
கொடுத்த வாக்கிலிருந்து தவறுகின்ற கதையும் ( முதற்பகுதி ) , விசுவாமித்திரரால் 
பல துன்பங்கள் ஏற்பட்டு மனைவி மகனை விற்றுத் தானும் அடிமையாகியும் 
கூடச் சத்தியம் தவறாதிருந்த கதையும் ( இரண்டாம் பகுதி ) இணைந்து 
இடம் பெற்றுள்ளது . 


இரண்டாம் பகுதிக் 

கதை மட்டுமே 

தமிழில் உள்ள அரிச்சந்திரன் 
கதை கூறும் நூல்களில் இடம் பெற்றுள்ளது . 


வடமொழியில் இரண்டாம் பகுதிக் கதையின் தொடக்கத்திலும் , தமிழில் 
உள்ள அரிச்சந்திரன் கதை நூல்களின் தொடக்கத்திலும் , அரிச்சந்திரனைப் 
பொய்யன் , சத்தியந்தவறுபவன் என விசுவாமித்திரர் கூறுவதற்குக் காரணம் 
முன்பு வருணனுக்குக் கொடுத்த வாக்கிலிருந்து அரிச்சந்திரன் தவறியமையே 
என்பது ஐதரேய பிராமணம் , ஸ்ரீ தேவீபாகவதம் முதலிய வடமொழி நூல்கள் 
காட்டும் முற்பகுதிக் கதையால் புலனாகின்றது . 


. 


மகாத்மா காந்தியடிகளை அவரது இளம் பருவத்தில் ஈர்த்து . அவரைச் 
சத்திய நெறியையே இலட்சியமாகக்கொண்டு வாழத்தூண்டிய கதாபாத்திரம் 
அரிச்சந்திரன் . வடமொழியிலும் தமிழிலும் இடம் பெற்றுள்ள , அரிச்சந்திர 
னைக்குறித்தும் , அவன் கதையினைக் கூறும் நூல்கள் குறித்தும் சில அரிய 
குறிப்புகள் இங்கு இடம்பெறுகின்றன . 

அரி - A 


2 


வடமொழியில் இடம்பெற்றுள்ளவை 


ரிக் வேதத்தின் ஐதரேய பிராமணம் : 


அரிச்சந்திர அரசனுக்கு நூறு மனைவியர் . நூறு மனைவியர் இருந்தும் 
பிள்ளையில்லாக் சறை அவனை வாட்டப் பிள்ளைவரம் வேண்டி வருணனை 
வழிபட்டான் . பிறக்கும் பிள்ளைபை வருணனுக்கே யாகப் பசுவாகப் பலி 

தருவ 
தாக வாக்குக் கொடுத்து வருணனிடம் வரம் பெற்றான் . குழந்தை பிறந்தது . 
ரோஹி தன் எனப் பெயரிட்டான் . 


வருணன் குழந்தையை யாகப்பசுவாய்க் கருதித் தன்னிடம் முன்பு 
சொல்லியிருந்தபடி அளிக்கக் கேட்டுவந்தார் . கேட்டுவரும் சமயங்களிலெல் 
லாம் ஒவ்வொரு சமாதானம் சொல்லி அடுத்தமுறை வரும்படி செய்தான் . 
வருணன் பலமுறை வந்து கேட்டும் அரிச்சந்திரன் பிள்ளைப் பாசத்தால் 
சொன்னபடி செய்வதைத் தள்ளிப்போட்டு வந்தான் . வருணன் வந்து 
போவதன் காரணமறிந்த ரோஹிதன் காட்டிற்கு ஓடிச்சென்றுவிட்டான் . 
வருணன் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அரிச்சந்திரனுக்கு வயிற்றில் 
நோய் ஏற்படும்படி சாபமளித்தார் . நோயால் அரிச்சந்திரன் வருந்துவதைக் 
காட்டிலிருந்த ரோஹிதன் கேள்விப்பட்டுத் தந்தையைக் காணப் புறப்பட்ட 
வேளைகளில் இந்திரன் பிராமண வடிவில் வந்து , நாட்டிற்குச் சென்றால் 
அவனுக்குத் தீங்கு நேரும் என உரைத்துத் தடுத்துச் சென்றான் . 


சில ஆண்டுகள் காட்டில் திரிந்துகொண்டிருந்த ரோஹிதன் அங்கு அஜி 
கர்த்த சாயுவாசி எனும் ஏழைப் பிராமணனைக் கண்டு அவனுடைய நடுமகனான 
சுனச்சேபன் என்பவனைத் தனக்குப் பதிலாகப் பலிகொடுப்பதற்காக நூறு பசுக் 
களைக் கொடுத்து விலைக்கு வாங்கிக்கொண்டு நாட்டிற்கு வந்து தந்தையைக் 
கண்டான் . அரிச்சந்திரனும் தன் மகனுக்குப் பதிலாகச் சுனச்சேபனை வருண 
னுக்குப் பலிகொடுக்க ஏற்பாடுகளைச் செய்தான் . (இந்த இடத்தில் “ ஸ்ரீதேவீ 
பாகவதத்தில் ரோஹிதன் அஜிகர்த்தனைக் கண்டு அவன் மகன் சுனச்சேபனை 
விலைக்கு வாங்குவதாக இல்லாமல் அரிச்சந்திரனே அஜிகர்த்தனைக் கண்டு 
அவன் மகன் சுனச்சேபனை விலைக்கு வாங்குவதாக உள்ளது . ) 


யூபஸ்தம்பத்தில் கட்டப்பெற்று வருந்தியிருந்த சுனச்சேபன் வருண 
னையும் தெய்வங்களையும் நோக்கி வேண்டி மந்திரங்களை உச்சரித்து ( " ஸ்ரீதேவீ 
பாகவதத்தில் விசுவாமித்திரரின் உதவியால் வருணமந்திரத்தை அறிந்து 
அதனை உச்சரித்து " என உள்ளது ) தெய்வங்களின் அருளால் ஆபத்திலிருந்து 
விடுபட்டான் . அரிச்சந்திரனின் நோயும் நீங்கியது . சுனச்சேபன் தேவரா 
டன் எனும் பெயருடன் விசுவாமித்திரரால் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் . 


3 


இதுவே ஐதரேய பிராமணத்தில் காணப்படும் அரிச்சந்திரன் கதையாகும் . 
இக்கதை சாங்காயன ச்ரௌத சூத்திரத் திலும் உள்ளது . ரிக்வேதத்தில் சுனச் 
சேபன் கூறியன வாகச் சில ரிக்குகள் உள்ளன , 


மகாபாரதம் 


அரிச்சந்தினைப் பற்றிய குறிப்புகள் ஸபா பர்வத்திலும் வன பர்வத்தி 
லும் இடம்பெற்றுள்ளன . 


ஸபா பர்வத்தில் தர்மபுத்திரர் அரிச்சந்திரனைக் குறித்துக் கேட்க 
நாரதர் அரிச்சந்திரன் இராசசூய யாகம் செய்து மேலான இந்திர சபையில் 
இருக்கும் பேறு பெற்றான் எனக் கூறுவதாக உள்ளது . 


வன பர்வத்தில் , " இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த திரிசங்கு அரசனின் 
மகன் அரிச்சந்திரன் ; அவன் ஸத்யத்துடன் வாழ்ந்தவன் ; உசீன ராஜரிஷியின் 
மகளைச் சுயம்வரத்தில் மணந்தான் : அவளிடத்தில் அவனுக்கு லோகிதாச்வ 
னென்னும் பெயர்பெற்ற மசன் பிறந்தான் ; வசிஷ்ட 

வசிஷ்டருடைய 

சீடனான 
அரிச்சந்திரன் பெரிய யாகங்களைச் செய்தான் . இதே காலத்தில் இந்திர 
சபையில் ஸத்யவாதிகளான அரசர்கள் சொல்லப்படுகையில் அரிச்சந்திரன் 
வேள்வி , கொடை , தவம் , ஒழுக்கம் , மெய் பேசுதல் , உறுதியான விரதம் ஆகிய 
இவற்றால் எல்லாரையுங்காட்டிலும் புகழப்பெற்றான் . அதுகேட்டு வசிஷ்டர் 
மகிழ்ந்தார் . விசுவாமித்திரரோ அரிச்சந்திரன் ஸத்யத்தால் அலங்கரிக்கப் 
பெற்றதைப் பொறுக்காமல் எழ , அவருக்கும் , வசிஷ்டருக்கும் அரிச்சந்திரனைக் 
குறித்துப் பந்தயம் ஏற்பட்டது . அதன் பிறகு அரிச்சந்திரன் விசுவாமித்திர 
ரால் ராஜ்யத்தினின்றும் சுகத்தினின்றும் விரைவில் நீக்கப்பெற்று மரணத்தை 
விடக் கெடுதலான மிக்க துக்கத்தை அடைந்தான் . பின் நன்னிலை அடைந் 
தான் . " எனப் பிருஹதச்வர் பாண்டவரிடம் கூறியதாக உள்ளது . 


நளோபாக்கியான பர்வம் 
மகாபார தம் - வனபர்வம் - பக் . 279 , 280 

தமிழ்மொழிபெயர்ப்பு 


[ மகாபாரதத்தைத் தமிழில் மொழிபெயர்த்த மகாவித்வான் திரு 
உ . வே . தட்டை V. ஸ்ரீநிவாஸாசார்யர் இந்த ஹரிச்சந்திரன் சரித்திரம் 
நீலகண்ட வியாக்யான பாடத்திலும் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகளிலும் 
இல்லை . மஹாபாரதத்தில் உள்ளதென ஒன்றும் . ஸ்காந்தத்திலுள்ளதென 
ஒன்றும் , இடங்குறிக்கப்படாமல் ஒன்றும் ஆக மூன்று நூல்கள் உள்ளன . 


4 


அவற்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் . பின்னர் வெளியிடுவேன் " என 
அடிக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் . பின்னர் வெளிவந்ததா எனத் தெரிய 
வில்லை . ) 


இராமாயணம் 


அரிச்சந்திரனைக் குறித்து ஐதரேய பிராமணத்தில் காணப்படும் கதை 
அரிச்சந்திரனுக்குப் பதிலாக அம்பரீடன் எனக் குறிப்பிடப்பெற்றுக் கதையி 
லும் சில மாறுதல்களுடன் வால்மீகி இராமாயணத்தில் ( பாலகாண்டம் - 
அறுபத்தோராவது ஸர்கம் , சுனச்சேபனின் வரலாறு ) இடம்பெற்றுள்ளது . 


சிவ புராணம் 


“ திரிசங்குவிற்கும் சத்யரதையிற்கும் மகனாகப் பிறந்த அரிச்சந்திரன் 
இராஜசூய யாகம் செய்து புகழ்பெற்ற சக்கரவர்த்தியாவான் . 

அவன் 
த்ரைசங்கவா - எனும் பெயராலும் அறியப்பட்டவன் . அரிச்சந்திரனின் மகன் 
ரோஹித னும் புகழ்பெற்றிருந்தான் . " 


என்னும் செய்திகள் சிவபுராணத்தில் காணப்படுகின்றன . 


Sivapurana - Vol . 4. Page No. 1608 


விஷ்ணு புராணம் 


* திரிசங்குவின் குமாரன் 
லோகிதாசுவன் 


ஹரிச்சந்திர 


மகாராஜன் . அவன் மகன் 


புருதச்ச , சகர மகாராஜாக்களுடைய 

சரித்திரம் - ப . 235 
அந்த விசுவாமித்திரருக்குப் பிருகு வமிசஸ்தனான 
சுனச்சேபனே 
தேவதைகளினாலே மகனாகக் 

கொடுக்கப்பட்டான் . அவன் தேவரால் 
கொடுக்கப்பட்டதனால் தேவராதன் என்னும் பெயரை அடைந்தான் . 


கவுசிக வமிசத்தின் வரலாறு - ப . 254 


ஸ்காந்த புராணம் 


ஸ்காந்த புராணத்தில் அரிச்சந்திரோபாக்கியானம் இடம் பெற்றுள்ளது . 
ஆனால் ஸ்காந்த புராணத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலோ தமிழ் மொழி 
பெயர்ப்பு நூலேர் பதிப்பாசிரியனுக்குக் கிடைக்கவில்லை. 


5 


ஸ்காந்த புராணத்தில் அரிச்சந்திரன் கதை எவ்வாறு அமைந்துள்ளது 
என அறியும் வாய்ப்பு உருவானால் , இன்னும் பல அரிய 

அரிய செய்திகள் 
அரிச்சந்திரன் குறித்துத் தெரியக்கூடும் . 


ஸ்ரீதேவீபாகவதம் 


மகனை 


பிள்ளைப் பாசத்தால் வருணனுக்குக் கொடுத்திருந்த வாக்கை நிறை 
வேற்றாமல் ஏமாற்றுபவனாக அரிச்சந்திரனைச் சித்திரிக்கும் கதையும் 
விசுவாமித்திரர் பல துன்பங்களைத் தந்து சோதித்தபோது மனைவி 
விற்றுத் தானும் அடிமையாகிய 

நிலையிலும் அரிச்சந்திரன் சத்தியந் 
தவறாதவனாகத் திகழ்ந்ததைக் கூறும் கதையும் இணைந்த அரிச்சந்திரன் 
கதை ஸ்ரீதேவிபாகவதத்தில் இடம்பெற்றுள்ளது . ( காண்க , பிற்சேர்க்கை -3 ) 


மார்க்கண்டேய புராணம் 


கதையைக் 


தருமப்பறவை முனிவர் , சைமினிக்கு அரிச்சந்திரன் 
கூறுவதாக மார்க்கண்டேய புராணத்தில் உள்ளது . 


அரிச்சந்திரன் வேட்டையாடக் காட்டிற்குச் சென்றான் . அங்கு 
விசுவாமித்திரரின் தவத்தால் அஞ்சிக் கலைகள் பெண்வடிவில் அழுதிருந்தன . 
விக்கினத்தலைவர் அரிச்சந்திரனுள்ளத்திற் புகுந்துகொண்டதால் , அரிச்சந்தி 
ரன் விசுவாமித்திரரை நோக்கிச் 

சில கடுமொழி கூற , அதுகேட்டு 
விசுவாமித்திரர் சினங்கொண்டார் . அரிச்சந்திரனை நோக்கி மூன்று கேள்வி 
கள் கேட்டார் . அவனும் விடை கூறினான் . 


அதன் தொடர்ச்சியாக , விசுவாமித்திரர் முதலில் யாகத்திற்குப் பொருள் 
கேட்டு , அவன் கொடுக்க வருகையில் பிறகு வாங்கிக்கொள்வதாகச் சொல்லி 
விட்டு , நாட்டையே தானமாகப் பெற்றுக் கொண்டார் . அரிச்சந்திரன் அவன் 
மனைவி சைப்யா , 

மகன் ரோகிதாச்வன் மூவரையும் நாட்டைவிட்டு 
வெளியேற்றினார் . அவர்கள் வெளியேறுகையில் யாகப்பொருள் - தட்சணை 
யைக் கேட்டு விசுவாமித்திரர் நிறுத்த , அரிச்சந்திரன் ஒரு மாதத் தவணையில் 
தருவதாகச் சொல்லிக் காசிக்குச் சென்றான் . 


காசியில் ஒரு கிழ அந்தணரிடம் மனைவியையும் , மகனையும் விற்று 
விட்டு , தன்னையும் மயானங்காக்கும் புலையனுக்கு அடிமையாக்கி அவற்றால் 
பெற்ற பணத்தை விசுவாமித்திரரிடம் அரிச்சந்திரன் கொடுத்தான் . பின்னர் 
அரிச்சந்திரன் மயானங் காத்திருக்கையில் , பாம்பு கடித்து இறந்த மகனுடன் 
மனைவி சைப்யா மயானம் வர , அரிச்சந்திரன் அவர்களைக் கண்டான் . அழுது 

அரி - B 


6 


துடித்த இருவரும் மானை எரிக்சாம் சிதையிலேயே விழுந்து சாகத் துணிய 
அப்போது அங்கு விசுவாமித்திரர் முதலான தேவர்களனை வரும் வந்து 
அவர்களைக் காப்பாற்றிப் பழை ! லைபை அடையச் செய்தனர் என்பதே 
அக்கதையின் சுருக்கமாகும் . 


பத்ம , வாயு புராணங்கள் 


விச்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுக்கு யாகம் செய்வித்ததற்குத் தகூணை 
யாகக் கொடுக்கவேண்டிய தனம் போதாமல் தன்னையும் பெண்டு பிள்ளைகளை 
யும் ராஜ்யத்தையும் அவருக்கு விற்றான் . தேவர்கள் ஸந்தோஷித்து அவனையும் 
அவனுடைய குடிகளையும் ஸ்வர்க்கத்திற்கு அழைத்துக்கொண்டார்கள் . நாரதர் 
அவனைக் கண்டு அவன் செய்த புண்ணியத்தை அவனையே வர்ணிக்கச் 
செய்தார் . அதனால் அவன் கீழே தள்ளப்பட்டான் . நடுவில் மிகவும் பச்சாத் 
தாபமடைந்ததால் அவர்கள் அங்கேயே தங்கினார்கள் . அவனுடைய நகரம் சில 
ஸமயங்களில் , ஆகாசத்தில் காணப்படுகிறது . இப்படி அவனை வருத்தப்படுத்தி 
யதை வஸிஷ்டர் கேட்டு இருவரும் (விசுவாமித்திரரும் , வசிஷ்டரும் ) பக்ஷிரூபம் 
கொண்டு வெகுகாலம் வரையில் சண்டையிட்டார்கள் . லோகங்கள் அழிவதைக் 
கண்டு பிரஹ்மா வைராக்யமுண்டாகும் ஆத்மஞானத்தை அவர்களுக்கு உப 
தேசித்து , எஸ்மாதானம் செய்வித்தார் . ” 


மார்க்கண்டேய , பத்ம , வாயு புராணங்கள் 
ஸ்ரீ ராமாயண தத்வார்த்த தீபிகை 

பக்கம் -97 


சண்ட கௌசிகம் 


க்ஷேமீச்வரன் இயற்றிய நாடக நூல் சண்டகௌசிகம் 

ஆகும் . 
அரிச்சந்திரன் விசுவாமித்திரரின் சினத்திற்கு ஆளாகி அவனும் அவன் மனைவி 
யும் மகனும் அடைந்த துன்பத்தை இந்நூல் கூறுகின்றது . இந்நூல் கி . பி . 
பத்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகும் . 


- வட மொழி நூல் வரலாறு - ப . 620 


ஸ்த்ய ஹரிச்சந்திரம் 

ராமசந்த்ரஸூரி இயற்றிய நாடக நூல் ஸத்யஹரிச்சந்திரம் ஆகும் . 
அரிச்சந்திரன் கதையைச் சிறப்பான முறையில் எடுத்துரைக்கும் இந்நூல் 
கி . பி . 12 ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகும் . 


7 


சன் கௌசிகத்தைக் காட்டிலும் சிறந்த நூல் இதுவென்றும் , இரண்டு 
மூன்றாவது அங்கங்களைப் படிக்கும்போது கண்ணில் நீரில்லா திருத்தல் இயலா 
தென்றும் , சண்ட கௌசிகத்திற்கும் இதற்கும் சில வேறுபாடுகள் உள்ளன 
வென்றும் (விசுவாமித்திரரது கோபத்திற்குக் காரணம் இரண்டிலும் வேறு வகை 
யாய் உள்ளது . இந்நூலிலுள்ள 5 ஆம் அங்கத்தின் வரலாறு அங்கு இல்லை . ) 
அறிஞர் திரு . பி . எஸ் . சுப்பிரமணிய சாஸ்திரி குறிப்பிட்டுள்ளார் . 


வடமொழி நூல் வரலாறு -1 . 637 


அரிச்சந்திரனின் மனைவி , மகன் பெயர்கள் 


அரிச்சந்திரனின் மனைவி பெயர் சந்திரமதி , மாதவி , சைப்யா என்றும் 
மகன் பெயர் ரோஹி தன் (ரோஹிதா ), லோகிதன் , ரோஹி தாச்வன் , லோகி 
தாசுவன் , லோகிதாசன் என்றும் வடமொழி நூல்களில் காணப்படுகின்றன . 


தமிழில் இடம்பெற்றுள்ளவை 


அரிச்சந்திரன் கதைகூறும் இலக்கியங்கள் 


தமிழில் உள்ள அரிச்சந்திரன் கதை கூறும் இலக்கியங்கள் அனைத்தும் , 
விசுவாமித்திரர் பல துன்பங்களை ஏற்படுத்தி அரிச்சந்திரனைச் சத்தியந் 
தவறச் செய்ய முயன்றதையும் அரிச்சந்திரனோ நாட்டையிழந்தும் , மனைவி 
மக்களை விற்றும் , தான் அடிமையாகியும் கூடச் சத்தியந் தவறாதிருந்து 
இறுதியில் மேன்மையுற்றதையும் மட்டுமே அரிச்சந்திரன் கதையாகக் 
கூறுகின்றன . 


வெண்பாவால் இயற்றப்பட்ட அரிச்சந்திர வெண்பா , விருத்தத்தால் 
இயற்றப்பட்ட அரிச்சந்திர புராணம் , அம்மானைப் பாவடிவில் இயற்றப்பட்ட 
அரிச்சந்திரன் அம்மானை , 

வண்ணப்பா 

வடிவில் இயற்றப்பட்ட 
அரிச்சந்திர வண்ணம் , கும்மிச் செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட அரிச்சந்திரன் 
கும்மி , இசைப்பாடல் (கீர்த்தனம் ) வடிவில் இயற்றப்பட்ட அரிச்சந்திர 
மகாராஜா கீர்த்தனம் , காவடிச்சிந்து வடிவில் இயற்றப்பட்ட அரிச்சந்திரன் 
திருப்புகழ் காவடிச்சிந்து எனப்பல்வகைச் செய்யுள் வடிவங்களில் அரிச்சந்திரன் 
கதை கூறும் இலக்கியங்கள் தமிழில் மலர்ந்து மணம் பரப்பியுள்ளன ; மணம் 
பரப்புகின்றன . 


8 


அவற்றுள் அரிச்சந்திர வெண்பா, அரிச்சந்திர புராணம் , அரிச்சந்திரன் 
அம்மானை ஆகியன பற்றிச் சில குறிப்புகள் : 


அரிச்சந்திர வெண்பா 


தமிழில் இயற்றப்பட்ட அரிச்சந்திரன் கதை கூறும் முதல் தனி நூல் - 
இலக்கியம் அரிச்சந்திர வெண்பா ஆகும் . 


தமிழில் அரிச்சந்திரன் கதைகூறும் புகழ்வாய்ந்த சிறந்த இலக்கியமான 
அரிச்சந்திர புராணத்திற்கு முதல் நூலும் இந்நூலேயாகும் . 


அரிச்சந்திர வெண்பா பதினைந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட 
தாகலாம் . ( தமிழ் இலக்கிய வரலாறு - பதினைந்தாம் நூற்றாண்டு " திரு 
மு . அருணாசலம் , ப . 82 ) ( 13 , 14 ஆம் நூற்றாண்டாகக் கொள்ளலாம் என்பார் 
திரு மு . இராகவய்யங்கார் ) இந்நூல் , நூலின் முற்பகுதியும் இறுதிப் பகுதியும் 
இன்றிக் கிடைக்கப்பெற்ற சுவடியினைக்கொண்டு தமிழறிஞர் திரு மு . இராக 
வையங்காரால் நூலாகப் பதிப்பிக்கப்பெற்றதாகும் . நூல் வெண்பாக்களாலும் 
உரைப்பாட்டாலும் செய்யப்பெற்றதாகத் திகழ்கின்றது . 


இந்நூற் பெயரிலேயே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
முதுகுளத்தூர் ஆறுமுகம்பிள்ளை இயற்றிய நூலொன்றும் ( அரிச்சந்திர 
வெண்பா) அச்சாகி வெளிவந்துள்ளது . 


அரிச்சந்திர புராணம் 


வீரகவிராயர் இயற்றிய " அரிச்சந்திர புராணமே ” ( பதினாறாம் நூற் 
றாண்டு ) தமிழில் அரிச்சந்திரன் கதை கூறும் சிறந்த , புகழ்வாய்ந்த , பெரு 
வழக்குப்பெற்ற இலக்கியமாகும் . 


இங்குப் பதிப்பிக்கப்பெற்றுள்ள “ அரிச்சந்திரன் அம்மானை க்கு முதனூ 
லும் இப்புராணமே . 


அரிச்சந்திரன் அம்மானைகள் 


அரிச்சந்திர புராணத்தை முதனூலாகக் கொண்டு அம்மானை இலக்கிய 
வடிவில் இயற்றப்பட்ட நூலே இங்குப் பதிப்பிக்கப்பெற்றுள்ள “ அரிச்சந்திரன் 
அம்மானை " யாகும் . 


9 


" அரிச்சந்திரன் அம்மானை " என்னும் இத்தலைப்பிலேயே வேறு சில 
நூல்கள் சில புலவர்களால் இயற்றப்பட்டுள்ளன எனத் தெரிகின்றது . 

மதுரை மாவட்டம் சிவகங்கைச்சீமை மிதிலைப்பட்டியில் வசித்த சிவ 
மதம் சைவாகமம் குமாரசாமி கவிராஜர் அவர்களின் குமாரர் சண்முக கவிராஜர் 
என்பவரால் அரிச்சந்திர புராணத்தைப் பின்பற்றி " அரிச்சந்திரன் அம்மானை " 
எனும் தலைப்பில் ஒரு நூல் இயற்றப்பட்டு 1912 ஆம் ஆண்டில் வெளிவந் 
துள்ளது . 


இந்த நூல் மொத்தம் 72 பக்கங்களில் அச்சாகியுள்ளது . 
நூலின் தொடக்க அடிகள் : 


“ சத்ரபதி யான அரிச் சந்திரன் கதைபாட 

அத்தி முகத்தாயே அய்யனே முன்னடவாய் ! ” 
( இந்நூல் கோட்டையூர் ரோஜா முத்தையா செட்டியார் நூலகத்தில் 
பார்வைக்குக் கிடைத்தது ) 
அம்பரீடன் கதையாக அரிச்சந்திரன் கதை 

ரிக் வேதத்தின் ஐதரேய பிராமணத்திலும் தேவீபாகவதத்திலும் 
இடம்பெற்றுள்ள , அரிச்சந்திரன் வாழ்வின் முதற்பகுதியின எனத்தக்க 
கதை , சில மாற்றங்களுடன் அரிச்சந்திரன் என்னும் பெயருக்குப் பதிலாக 
" அம்பரீடன் " எனக் குறிப்பிடப்பெற்றுக் ( வால்மீகி 

இராமாயணத்தைப் 
போலவே ) கம்பராமாயணத்தில் ( பால காண்டம் , மிதிலைக் காட்சிப் படலம் ) 
இடம்பெற்றுள்ளமை நோக்கத்தக்கது . 
அரிச்சந்திரனின் மனைவி , மகன் பெயர் 

தமிழில் உள்ள அரிச்சந்திரன் கதை கூறும் நூல்களில் அரிச்சந்திரனின் 
மனைவி பெயர் சந்திரவதி . சந்திரமதி என்றும் , அரிச்சந்திரனின் மகன் 
பெயர் தேவதாசன் , லோகிதாசன் , லோகிதாக்ஷன் , லோகதாட்சன் 
லோகதாட்சணன் என்றும் காணப்படுகின்றன . 


சக்கரவர்த்திகள் அறுவருள் ஒருவன் 

சக்கரவர்த்திகள் அறுவருள் ஒருவனாக அரிச்சந்திரனைத் திவாகர 
நிகண்டு , பிங்கல நிகண்டு , சூடாமணி நிகண்டு , ஆசிரிய நிகண்டு , பொதிகை 
நிகண்டு , நாமதீப நிகண்டு ஆகிய நிகண்டுகள் குறிப்பிடுகின்றன . 


அரிச்சந்திரன் , நளன் , முசுகுந்தன் , 


சக்கரவர்த்திகள் அறுவர் : - 
புரூரவன் , சகரன் , கார்த்தவீரியன் , 

அரி, - 0 


10 


இடையெழு வள்ளல்களில் ஒருவன் 


இடை யெழு வள்ளல்களில் ஒருவனாக அரிச்சந்திரனைச் சில -அகராதி 
கள் ( வீரமாமுனிவரின் சதுரகராதி , 

சதுரகராதி , நா . கதிரைவேற்பிள்ளையின் தமிழ்ப் 
பேரகராதி முதலியன ) குறிப்பிடுகின்றன . 


வாரியாரின் சொற்பொழிவில் இடம் பெற்ற புதிய கதைப்பகுதி 


திருரருக கிருபானந்த வாரியார் அவர்கள் 

அரிச்சந்திரா எனுந் 
தலைப்பில் நிகழ்த்திய சொற்பொழிவொன்றில் ( ஒலிப்பதிவு செய்யப்பெற் ) 
பொழிவு, ஒலி நாடா வெளியீடு : ஆனந்தா கேஸட்ஸ் , சென்னை ) அரிச்சந்திரன் 
குறித்துத் தெரிவித்துள்ள சில செய்திகள் கதையமைப்பில் காரணகாரியத் 
தொடர்புக்கு மிகப்பொருத்தமானவையாகவும் சிறந்தனவாகவும் புதியனவாகவும் 
காணப்படுகின்றன . ஆயினும் இச்செய்திகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன 
என்பதைப் பொழிவில் அவர் எடுத்துரைக்கவில்லை . ( ஸ்காந்த புராணத்தில் 
இருக்கலாமோ என்பது இவ்வம்மானைப் பதிப்பாசிரியனின் ஐயம் .) 


காசி மன்னனின் மகள் மதிவாணியின் சுயம்வரத்தில் கலந்து 
கொண்ட திரிலோசனன் என்னும் அரசன் , நிபந்தனைப்படி வண்டி 
லிருந்த சிங்கத்தை அடக்கி மதிவாணியை மணந்தான் . மணம்புரிந்து 
கொண்ட அன்றே மாலையில் கங்கையில் நீராடி அரண்மனை திரும்புகை 
யில் அவன் கொடியோன் ஒருவனால் கொல்லப்பட்டான் . மணந்த 
அன்றே கணவன் கொல்லப்பட்டதை அறிந்த மதிவாணி ஆற்றொணாத் 
துயருடன் அன்று நள்ளிரவில் கங்கையில் சென்று விழுந்துவிட்டாள் . 


தண்ணிர் அவளை அடித்துக்கொண்டு சென்றது . 

செல்லும் 
வழியில் , அதனைக்கண்ட கௌதமர் , " யாரேர் ஒரு பெண் நீரில் அடித்துச் 
செல்லப்படுகிறாளே ! என்று நீரில் இறங்கிக் கூந்தலைப் பிடித்து 
இழுத்துக் கரைசேர்த்துக் காப்பாற்றினார் . 


மதிவாணி அன்றுதான் , தாலி கட்டப்பெற்ற பெண் என்பதை 
உணர்ந்த கௌதமர் , " தீர்க்க சுமங்கலியாகத் திகழ் ! ” என அவளை 
வாழ்த்த , அவள் அழுதபடியே , " என் கணவர் இறந்துவிட்டார் . நான் 
எவ்வாறு தீர்க்க சுமங்கலியாய் வாழ்வது? " என்று சொல்ல , செவதடி 
அதனைக்கேட்டு வருந்திய பின் , இந்தத் தாலி அப்படியே இருக்கட்டும். 
நான் உனக்கு ஓர் உ.பதேசம் செய்கிறேன் . அதன்படி நீ தவம் செய் . 
மறுபிறப்பில் , நீ இந்தத் "தாலியோட பிறப்பாய் . இப்பிநம்மில் உன் 
கணவனாக இருந்த திரிலோசனன் அடுத்த பிறப்பில் அரிச்சந்திரனாகப் 

( ) - is 


11 


பிறப்பான் . இந்தத்தாலி - பிறர் எவருக்கும் காட்சியளிக்காது . 
அரிச்சந்திரனின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் . அவன் உன்னை 
மணப்பான் , மங்கலம் பொலியும் ” என்றுரைத்து உபதேசம் செய்தார் . 


திவாணி தவம்செய்து மறுபிறப்பில் மதி தயனுக்கு மகளாக - 
சந்திரமதியாகப் பிறந்தாள் . திரிலோசனன் அரிச்சந்திரனாகப் பிறந் 
தான் . இருவரும் மறுபிறப்பிலும் கணவன் மனைவி ஆயினர் . 


* 


* 


திரிலோசனன் விசுவாமித்திரரிடம் , தொடரும் தன் வினைச் 
சுமைகளைத் தொலைத்துப் பிறவாமையை வேண்ட , அவரும் பல பிறவி 
களில் நீங்கவேண்டிய வினைச்சுமைகளை ஒரே பிறப்பில் நீங்கச் 
செய்யவே அரிச்சந்திரனாகப் பிறந்ததும் 

பல துனபங்களை 
ஏற்படுத்தினார் . 


இவை வாரியார் அவர்கள் பொழிவில் குறிப்பிட்டுள்ள புதிய செய்திகள் ; கதைப் 
பகுதிகள் . 


சந்திரமதி கபூத்தில் தாலியுடனேயே பிறந்தாள் என்பதற்கும் , அவள் 
கழுத்தின் தாலி அரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டுமே தெரியும் என்பதற்கும் 
பொருத்தமான காரணத்தைப் புகலுவதாக இக்கதைப் பகுதி சிறப்பாக அமைந்து 


உள்ளது . 


அரிச்சந்திரன் கதை கூறும் நூல்கள் சிவனருளால் சந்திரமதி தாலி 
யுடனேயே பிறந்தாள் எனக் கூறுகின்றனவேயொழிய அவ்வாறு பிறந்ததற்கான 
காரணத்தை விளக்கவில்லை . 


விசுவாமித்திரர் காரணமின்றி ஏன் அரிச்சந்திரனுக்கு அளவற்ற..துன்பங் 
களைத் தந்தார் , பொய்யன் எனச்சொன்னார் என்பதற்கும் விடை இக்கதைப் 
பகுதியில் காணப்படுதல் நோக்கத்தக்கது . 


பிற தமிழ் இலக்கியங்களில் அரிச்சந்திரன் கதைக் குறிப்புகள் 


அவட மொழியிலும் , தமிழிலும் பொதுவாகப் பெருவழக்குப் பெற்றுள்ள 
அரிச்சந்திரன், கதையின் இன்றியமையாச் சில கூறுகளை மட்டும் எடுத்துரைப் 

குமரேச சதகம் , திருவேங்கட சதகம் , பஞ்சதந்திரப் பாடல், 
இரங்கோ வெண்பா, ஆத்திசூடி வெண்பா , .. செயங்கொண்டார் . வழக்கம் 
முதலிய நூல்களின் ஓரிரு பாடல்கள் அமைந்துள்ளன . (காண்க . பிற்சேர்க்கை -4 ) 


பனவாகக் 


12 


பொதுவான அரிச்சந்திரன் கதையில் காணப்படாத புதிய கதைப் பகுதி 
களைத் திருவாரூர்ப்புராணமும் திருவாப்பனூர்ப்புராணமும் எடுத்துரைத்தல் 
குறிப்பிடத்தக்கது . ( தல புராணங்களுக்கே உரிய தன்மையால் இப்பகுதிகள் 
உருவாகியிருக்கலாம் . ) ( காண்க . பிற்சேர்க்கை -4 ) 


அரிச்சந்திரன் திருவாரூர் சென்று பிள்ளை வரம் வேண்டிச் சிவனை 
நோக்கித் தவம் செய்ய , சிவனும் பார்வதியும் காட்சிதர , சிவன் அரிச்சந்தி 
னுக்குப் பிள்ளை வரம் நல்க , பார்வதியோ தன்னை அரிச்சந்திரன் பரவி 
வழிபடாத பாவத்தால் சிவனருளால் பிறக்கும் பிள்ளை பாம்பு கடித்து இறப்பான் 
எனச் சாபங்கொடுத்து மறைந்துவிட , அரிச்சந்திரன் வருந்திப் பார்வதியைப் 
போற்றி வேண்டி வணங்கி நிற்க , பார்வதி மீண்டும் காட்சி தந்து அருள்செய்து , 
பாம்பு கடித்து இறந்தாலும் பிண்டும் உயிர்பெற்று எழுவான் 

எனக் 
கூறுவதாகத் திருவாரூர்ப்புராணம் எடுத்துரைத்தல் , பொதுவாக வழங்கும் 
அரிச்சந்திரன் கதையில் ( விசுவாமித்திரர் ஏவலால் ) அரிச்சந்திரனின் மகன் 
பாம்பு கடித்து இறந்து பின் உயிர்பிழைக்கும் செயலுக்கு ஒரு காரண காரியத் 
தொடர்பு கற்பித்துக் கூறுவதுபோல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 


அரிச்சந்திரன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டுப் பல திருத்தலங்களையும் 
தரிசித்துத் திருவாப்பனூர் வந்து இறைவனை வணங்கிப் பின் அயோத்தி 
சென்று “ சத்திய தோடத்தின் உறாது ” அரசியற்றி வாழ்ந்தான் எனத் 
திருவாப்பனூர்ப்புராணம் எடுத்துரைத்தலும் குறிப்பிடத்தக்கது . 


ஒட்டக்கூத்தர் இயற்றிய இராமாயணம் - உத்தரகாண்டம் நூலின் சிதை 
வனம்புகு படலத்தில் ஒரு பாடல் (எண் : 764 ) அரிச்சந்திரனின் வாழ்க்கையை 
எடுத்துரைப்பதாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது . 


அரிச்சந்திரன் குறித்து வழங்கும் பழமொழிகளுள் சில : 


அரிச்சந்திரன் அவன்வீட்டுக் கொல்லை வழியாகப் போனானாம் . 
அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீடு . " 
“ சத்தியத்துக்கு அரிச்சந்திரன் ; சாந்தத்திற்குத் தருமராஜன் . " 


நாடகங்களில் அரிச்சந்திரன் 


தமிழகமெங்கும் திருவிழாக்காலங்களில் இன்றும் நடிக்கப்பட்டு வருகின்ற 
புகழ்வாய்ந்த நாடகமாக அரிச்சந்திரன் நாடகம் விளங்குகின்றது . 


செய்யுள் வடிவிலும் உரைநடை வடிவிலும் அரிச்சந்திரனின் கதைகூறும் 
நாடகங்கள் தமிழில் மிகப்பல இயற்றப்பெற்றுள்ளன . 


13 


பழவேற்காடு பங்கப்பிள்ளை கவிராயர் இயற்றிய அரிச்சந்திர 
விலாசம் மிகப்புகழ்பெற்ற இசை நாடகமாகும் . இசைப்பாடல்கள் , வெண் 
பாக்கள் , அகவல்கள் , விருத்தங்கள் , வசனம் ,, தருக்கள் ஆகியவற்றாலான 
இந்நாடக நூல் ஆங்கிலத்திலும் ( Arichandra . The Martyr of Truth . A 
Tamil Drama . Translated into English by Mut u Cooma ra Swa ny 
Mudelia r ) மொழிபெயர்க்கப்பட்டு இலண்டனில் வெளியிடப்பெற்ற சிறப்பு 
உடையது . இவ்வரிச்சந்திர விலாசம் விக்டோரியா மகாராணியின் முன்னிலை 
யில் நடிக்கப்பட்டதாகவும் தெரிகின்றது . 


பம்மல் சம்பந்த முதலியார் தாம் எழுதிய அரிச்சந்திர நாடகத்தைப் 
பன்முறை மேடையேற்றியுள்ளார் . தமிழிலும் ஆங்கிலத்திலும் அரிச்சந்திரன் 
நாடகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார் . மேலும் அவர் அரிச்சந்திரன் கதையை 
நேர்மாறாக மாற்றியமைத்து , சந்திரஹரி ( ஹரிச்சந்திரன் - சந்திரஹரி ) எனும் 
அரசனை ஓர் உண்மைகூடச் சொல்லாதவனாகவும் அவனை ஓர் உண்மை 
சொல்லவைக்க முனிவர் சிஷ்டவாசி ( வசிஷ்டர் ) முயன்று தோற்பதாகவும் 
புனைந்த " சந்திரஹரி நாடகம் , அரிச்சந்திரன் கதைச் செல்வாக்கைப் பயன் 
படுத்திச் செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்க நாடக ஆக்கமாகும் . 


உரைநடையில் பவானந்தர் எழுதிய அரிச்சந்திரன் 

நாடகம் , 
சிறப்பான கதைப்போக்கைக் கொண்டதாகத் திகழ்கின்றது . அந்நாடகத்தில் 
அரிச்சந்திரனின் தாய்பற்றிக் கூறப்படுதல் குறிப்பிடத்தக்கது . " நாட்டை 
விசுவாமித்திரருக்குக் கொடுத்துவிட்டு நாடு நீங்கிச் செல்லுகையில் , வழியில் 
அரிச்சந்திரனிடம் விசுவாமித்திரரின் ஆட்கள் , நாட்டிலேயே தங்கிவிட்ட 
அவனுடைய தாயார் புத்திரசோகத்தால் தவிக்கிறாள் ; ஒரு பொய்யுரைத்தால் 
நாடு சென்று தாயாரைச் சந்திக்கலாம் என்கின்ற போதிலும் , தாயார் இறந்து 
விட்டார் ; ஒரு பொய்யுரைத்தால் நாடு சென்று இறுதிக்கடன்களை ஆற்றலாம் 
என்கின்ற போதிலும் அரிச்சந்திரன் வருந்தித் துடித்தாலும் தாயாருக்குச் 
செய்யவேண்டிய கர்மாக்களைவிடச் சத்தியமே பெரிதென்று பயணத்தைத் 
தொடர்ந்தான் ” 

எனப் பவானந்தர் அமைத்துள்ள நாடகப் பகுதிகள் 
அரிச்சந்திர நாடகத்தின் நோக்கத்திற்கு வலிவும் பொலிவும் வழங்குகின்றன . 


0 


0 


0 


தெலுங்கு மொழி நாடகமென்றாலும் , தமிழகத்தில் தொடர்ந்து நடிக்ஃப் 
பெற்றுவரும் " பாகவத மேளா ஹரிச்சந்திர நாடகம் குறிப்பிடத்தக்கது . 


அரிச்சந்திரன் யக்ஷகான ” மும் இயற்றப்பட்டுள்ளதாகத் தெரிகிறது . 


* 


* 


* 


அரி - D 


14 


திரைப்படங்களில் அரிச்சந்திரன் கதை 


இந்தியாவின் முதல் பேசாப்படம் 1913 இல் தாதா சாகேப் பால்கே 
இயக்கிய ஹரிச்சந்திரா என்பதும் , தமிழில் அரிச்சந்திரன் கதையைக் காட்டு 
கின்ற ஐந்து திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன ( ஒன்று மட்டும் மொழிமாற்றுத் 
திரைப்படம் ) என்பதும் , அரிச்சந்திரன் கதையை நேர்மாறாக மாற்றிப் பம்மல் 
சம்பந்த முதலியார் எழுதிய “ சந்திரஹரி நாடகம் ( இன்னொரு நாடகத்துடன் 
இணைந்து ) திரைப்பட வடிவம் பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க 
செய்திகளாகும் . ( ஆதாரம் : தமிழ் சினிமாவின் கதை - அறந்தை நாராயணன் . ) 


திரைப்படப்பாடல்களில் அரிச்சந்திரன் கதைக்குறிப்பு 

பல திரைப்படப்பாடல்களில் உதாரணங்காட்டலாக அரிச்சந்திரன் 
கதைக்குறிப்பு ஓரிரு வரிகளில் இடம்பெற்றுள்ளமை நோக்கத்தக்கது . 


சான்றுக்கு ஒரு பாடல் : 


“ தந்தை நான் இங்கே நீதிதேவன் அங்கே 
நானெழுதும் தீர்ப்பு நாயகனின் வாக்கு 


நீதியின் முன் நீ யார் நான் யார் சொல் 
அன்று அரிச்சந்திரன் பிள்ளை விலைபோனதும் 
சுடலை அவன்காக்கவே துன்பம் நிலையான தும் 


... 
உண்மையைப் போற்றவே 
அல்லவோ சொல்லுங்கள் 


சத்தியம் காக்கவே 


படம் : நீதிபதி 
பாடியவர் : - சௌந்தர்ராஜன் 
பாடலாசிரியர் : கண்ணதாசன் 


அரிச்சந்திரன் அம்மானை - நூலாராய்ச்சி 


தமிழில் அரிச்சந்திரன் கதையை டுத்துரைக்கின்ற மூன்று சிறந்த 
இலக்கியங்களுள் இவ்வரிச்சந்திரன் அம்மானையும் ஒன்றாகும் . மற்றை 
இரண்டு சிறந்த இலக்கியங்கள் அரிச்சந்திர வெண்பாவும் அரிச்சந்திர 
புராணமும் ஆகும் . 


இம் மூன்று இலக்கியங்களுக்கும் இடையே உள்ள உறவும் ஒற்றுமையும் 
குறிப்பிடத்தக்கவையாகும் . அரிச்சந்திரன் கதை , றும் வடமொழி நூல்களை 
யும் அரிச்சந்திர வெண்பாவையும் பின்பற்றி அரிச்சந்திர 

புராணமும் 
அரிச்சந்திர புராணத்தைப் பின்பற்றி அரிச்சந்திரன் அம்மானையும் இயற்றப் 
பெற்றுள்ளன . ( அவ்வந் நூல்களை இயற்றிய புலவர்களே இதனைக் 
குறிப்பிட்டுள்ளனர் ) இம்மூன்று இலக்கியங்களும் அடிப்படைக் கதையரைப் 
பில் ஒன்றுபட்டும் , கொண்டு செல்லும் கதைப்போக்கில் சிறிது சிறிது மாறு 
பட்டும் கானப்படுகின்றன . ஒன்றின் தாக்கம் ஒன்றிலாக , மூன்று நூல்களி 
லும் பல உவமைகள் , தொடர்கள் ஒத்த மைந்துள்ளன . 


இவ்வரிச்சந்திரன் அம்மானை " கதைகூறும் அம்மானை இலக்கிய 
வகையைச் சார்ந்தது எனினும் ஒரு சிறந்த காவியத்திற்குரிய அனைத்துத் 
தகுதிகளையும் அழகுறப் பெற்றுத் திகழுகின்றது . 


வாய்மைக்கு ஒருவனாய் இவ்வையத்தில் போற்றப்படுகின்ற அரிச்சந்திர 
னின். கதையினை இவ்வம்மானை , அழகிய உவமைகளாலும் ஆற்றல்வாய்ந்த 
தொடர்களாலும் சொக்கவைக்கும் சொல்லாட்சியாலும் கவினார்ந்த காப்பிய 
உத்திகளாலும் இணையற்ற வனப்போடு புனைந்து பேசுகின்ற . பேச்சு 
வழக்குச் சொற்களை ஆங்காங்கு கொண்டு இவ்வம்மானை , இந்நூலைக் 
கேட்டு மகிழும் பாமர மக்களின் நெஞ்சங்களிலும் கதையைப் பசுமரத்தாணி 
யாகப் பதியவைக்கின்றது . பத்தான டர்கள் எதிர்படினும் சத்தியநெறி 
ய . மாந்தர் நித்தியம் வாழம்வணடும் என்னும் விழுமிய உணர்வைக் 
கற்போர் நெஞ்சில் இவ்வம்மானை எழிலுற விதைக்கின்றது . 


சரசுவதி மகால் நூலகத்தின் தமிழ்த்துறையில் இடம்பெற்றுள்ள 
அரிச்சந்திரன் அம்மானை யின் நான்கு ஓலைச்சுவடிகளைப் 

பயன்படுத்தி 
யானை பிழைத்த வேலேந்தல் இனிது என்னும் நோக்கத்தில் , ஆர்வத்தில் 
அரிச்சந்திரன் அம்மானை யினை ஆய்வுப் பதிப்பாகப் பதிப்பித்து வெளியிடும் 
முயற்சி மேற்கொள்ளப்பெற்று இங்கு இந்த ஆய்வுப்பதிப்பு நூல் மலர்கின்றது . 

வரி- a 


iil 


இலக்கியச் சுவை நுகரும் நோக்கத்திலும் ஆய்வுக்கண்ணோட்டத்தி 
லும் இவ்வரிச்சந்திரன் அம்மானையின் சில சிறப்புகளை , தனித்தன்மைகளை , 
குறிப்பிடத்தக்க செய்திகளை இனிக் காணலாம் . 


அம் யானை இலக்கியங்கள் 


மகளிர் விளையாடும் போது பாடும் பாடலாகவும் (சிலப்பதிகாரம் ) 
இறைவனைப் 

போற்றி 

வணங்கும் பாடலாகவும் ( திருவாசகத்தின் 
திருவம்மானை ) , பிள்ளைத்தமிழின் பருவப்பாடல்களாகவும் ( பிள்ளைத்தமிழ் 
இலக்கியங்கள் ), கதைகூறும் 

நெடிய செய்யுள் இலக்கியமாகவும் 
( மார்க்கண்டேயன் அம்மானை , கஞ்சனம் மானை முதலியன ) 

பல்வேறு 
தோற்றங்காட்டுவன அம்மானைப் பாடல்கள் . 


முடியும் 


நூலுள் . ஆங்காங்கு அம்மானை எனும் ஈற்றுச்சீர் கொண்டு 
அடிகளாலானவை பிற்கால வடிவமாகப் பிறங்கும் நெடிய அம்மானைக் 
கதைப்பாடல்கள் . இவை புராண , இதிகாசக் கதைப்பகுதிகளை விரிவுபடுத்தி 
மாற்றங்களுடன் மொழிவனவாகவும் வரலாற்று 

நாயகர்களின் , 

புராண , 
காவிய புருஷர்களின் வீர தீரங்கள் அடங்கிய + தைகளைக் கூறுவனவாகவும் 
அமைந்தவை . இவ்வகை அம்மானை இலக்கிய நூல்களில் ஒன்றே இங்குப் 
பதிப்பிக்கப்படுகின்ற அரிச்சந்திரன் அம்மானை ஆகும் . 


அரிச்சந்திரன் அம்மானை - நூலமைப்பு 


இவ்வம்மானை காப்பு , கடவுள் வணக்கம் , அவையடக்கம் , 

நாட்டு 
வளர் , நகரவளம் , நூற்பயன் முதலியவற்றைக் காப்பியங்களைப் போலவே 
எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது . மேலும் இருசுடர்த்தோற்றம் , மறைவு . 
கேசாதிபாத வருணனைகள் , கனாக்காட்சி முதலியவற்றையும் 

அழகுறக் 
கொண்டு அமைந்துள்ளது . 


மூலக்கதை - மூலநூல் பற்றிய குறிப்பு 

அரிச்சந்திரன் கதை , வட மொழியில் ப ) நூல்களில் இடம் பெற்று 
இருப்பதையும் , அவற்றையெல்லாம் ஆய்ந்து வீரகவிராயர் 

அரிச்சந்திர 
புராணம் இயற்றியதையும் . அரிச்சந்தி ) புரா 600 த்தை அடியொற்றிப் பல 
அம்மானை களைப் புலவர்கள் இயற்றியதையும் தானும் ஓர் அரிச்சந்திரன் 
கதைகூறும் அம்மானையை இயற்றியனதயும் இவ்வப் மானையை இயற்றிய 
டிவெர் நூலின் தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் . இப்பகுதி இந்நூலின் 
முதனூல், முன்னூல்கள் பற்றிய செய்தியினைத் செதளிவாக்குகின்றது . ( அடி 
எண் : 10-24 ) 


iil 


நூல்தோன்றிய இடமும் காலமும் 

இந்நூல் , “ திருமங்சையூர் " எனும் ஊரில் இயற்றப்பெற்றது அல்லது 
அரங்கேற்றப்பெற்றது என்பதனையும் ( அடி எண் 56 ) 

கி . பி . 1737 ஆம் ஆண்டில் ( கலியுகம் 4838 ஆம் ஆண்டில் ( நளவருடம் 
கும்பமகம் ) இயற்றப் பெற்றது என்பதனையும் ( அடி எண் 52-54 ) 

இந்நூலில் இடம்பெற்றுள்ள குறிப்புகள் எடுத்து மொழிகின்றன . 


நூலாசிரியர் 


நூலின் 


இவ்வம்மானையை இயற்றிய புலவர் , 

தொடக்கத்தில் 
தன்னைப்பற்றிக் கூறுகின்ற 

“ பூவுலகில் வாழும் புலவோர் இடந்தொழுது 
மேவு புகழ் அயோத்தி வேந்தன் கதையுரைத்தோன் 
வித்திய தர முனிவன் மேவி இதங் கொண்டவன் நான் 
சத்தகன்னி மார்வயத்தில் தாரணியில் வந்துதித் தோன் 
ஆதிபத்திர காளிக் கனவரத புத்திரன் காண் 
நீதியுத்த ஏனாதி நீளுங் கனகுலத்தோன் 
நண்ணுங் குலத்துதித்த றாக்கன் தருஞ்சு தன்காண் 
எண்ணும் புகழ்கொண் டிலங்கிச் சிறந்திலங்கும் 
துய்ய குமார சுவாமியருள் பெத்தவன் காண் 
செய்யக் கமலத் திருவுறையுந் தென்மலையில் 

மாணிக்க வாசகர்க்கு வாய்த்த தொருசீஷன் ” ( 37-47 ) 
என்னும் பகுதியால் , நூலாசிரியர் ஏனா திகுலத்தவர் , ராக்கன் என்பவரின் 
மகன் , தென்மலை மாணிக்கவாசகரின் சீடர் என்கின்ற செய்திகளை அறிய 
முடிகின்றது . ஆயினும் நூலாசிரியரின் பெயரினை அறியக்கூடவில்லை . 


காப்பு , கடவுள் வணக்கப் பாடல்கள் 

அரிச்சந்திரன் கதையை எல்லோரும் கேட்கும்வண்ணம் அம்மானை 
வடிவில் பாட விநாயகக் கடவுளே காப்பு எனும் காப்புப் பாடலாக நேரிசை 
வெண்பா ஒன்று நூலின் தொடக்கத்தில் இடம்பெற்றுள்ளது . 


காப்பு வெண்பாவை அடுத்து விநாயகரை வணங்கும் அழகிய அறுசீர் 
ஆசிரிய விருத்தப் பாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது . 


iv 


அதன்பின் நூலுள் , நூல் சிறப்பாக அமையச் சிவபெருமான் , பார்வதி 
திருமால் , முருகன் , இலக்குமி , சரசுவதி ஆகியோரைப் பராவும் அம்மானை 
இலக்கிய அடிகள் இடம் பெற்றுள்ளன . கடவுளரைப் பராவும் இவ்வம்மானை 
இலக்கிய அடிகளைப்போன்ற அடிகள் , அம்மானை இலக்கியங்கள் பலவற்றி 
லும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . இவ்வடிகள் , அம்மானை நூல்க 
ளுக்கே உரிய பொது இயல்புகளுடன் கடவுளரை வந்து தவாய் , காத்தருள் 
வாய் , முன்னடவாய் என முன்னிலைப்படுத்திக் கூறுவனவாக அமைந்துள்ள 
மையும் குறிப்பிடத்தக்கது . ( அடி எண் : 23 - 36 ) 


அவையடக்கம் 


அரிச்சந்திரன் அம்மானையை இயற்றிய புலவர் , தமிழ்ப்பெருங் 
கவிஞர்களின் , புலவர்களின் முன்னர்த் தான் கவிதை 

த பாடுவதானது 
அந்தணர்க்குப் புல்லர் புத்திசொல்வது போலவும் , கவிவாணர்கள் வாழும் 
இடத்தில் வீணன் ஒருவன் வாழ்வது போலவும் , குயில் கூவும் கானகத்தில் 
கூகை உளறியிருத்தல் போலவும் , கற்புடைய பெண்கள் இருக்குமிடத்தில் 
அவர்களுடன் கற்புக் குறைபாடுடைய பெண் 

வாழ்வது 

போலவும் 
தாமரைப் பொய்கையில் கொட்டி பூத்திருப்பது போலவும் ஆகும் 
கற்பனை நயம் மிளிர அவையடக்கம் பாடியிருத்தல் குறிப்பிடத்தக்கது . ( அடி 
எண் 57-72 ) 


என்று 


கோசல நாட்டு வளமும் அயோத்தி நக ; வளமும் 


பெருங்காவியங்களை ஒப்ப இவ்வம்மானையிலும் கதைத் தலைவனான 
அரிச்சந்திரனின் கோசலநாட்டு வளமும் அயோத்தி நகரவளமும் கற்பனை 
நயத்துடன் சிறப்பாகப் புனையப்பெற்றுள்ளன . 


நாட்டுவளங் கூறுகையில் அந்நாட்டில் வாழும் விலங்குகளிடத்தும் 
பகைமை சிறிதுமில்லை என்பதை மானும் புலியும் ஒருதுறையில் நீரருந்தும் , 
பூனையும் எலியும் ஒன்றாய் விளையாடும் , கிளியும் பருந்தும் ஒன்றாக உறையும் 
எனக்கூறுதல் இலக்கிய மரபு . அம் மரபைப் பின்பற்றி இவ்வம்மானையிலும் 
கலைமான் புலி , ஆனை சிங்கம் , பூனை எலி , பசுக்கன்று புலிக்குட்டி ஆகியன 
ஒன்றுபட்டு வாழ்ந்தன என்று கூறப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 
அடி எண் : 73-78 ) 


மேலும் மேகங்கள் மழைபொழிதல் , நீர்வளம் , உழவர்கள் 

பயிர்த் 
தொழிலில் ஈடுபடல் , நெல்விளைச்சல் முதலியன நாட்டுவளங் கூறும் 
பகுதியில் சிறப்பாகக் கற்பனை எழில் ததும்பப் புனையப்பெற்றுள்ளன . 


நாட்டுவளம் அழகுறப் புனையப்பெற்றது போலவே 

நகரவளமும் 
இவ்வம்மானையில் 

அழகுறப் 

புனையப்பெற்றுள்ளது . அயோத்தி நகர 
மக்களிடையே எந்தக்குறையும் இல்லை என்பதை , முன்னை இலக்கியங்களின் 
நகரவளங்கூறும் மரபை அடியொற்றி அழகுறப் பாடியுள்ளமை குறிப்பிடத் 
தக்கது . ( அடி எண் : 215-230 ) 


அரிச்சந்திரன் அம்மானையின் உவமை நலம் 


பயன்படு 


அணிகளுள் தலைமையான தான உவமையணி , இலக்கியங்களைக் 
கவின்பெறச் செய்யும் சிறப்புடையது . சொல்லுகின்ற பொருளை அழகுறவும் 
அழுத்தமுறவும் கற்போர் நெஞ்சில் பதியச்செய்ய 

உவமைகள் 
கின்றன . இவ்வம்மானை நூலில் , கதைப்போக்குக்கும் சூழ்நிலைகளுக்கும் 
பொருத்தமான , பொலிவுமிக்க , தனித்தன்மை வாய்ந்த உவமைகள் பல இடம் 
பெற்று இந்நூலை எழில்பெறச்செய்துள்ளன . சிறப்பான அத்தகைய உவமை 
களில் ஒருசிலவற்றைமட்டும் இங்குக் காணலாம் . 


1. காலிழந்த மானென வே கண்ணிழந்த கண்ணெனவே , 

மாலிழந்த வேளெனவே , வாலறுந்த மா எனவே , 
கொம்பிழந்த மந்திகள் போல் , கோவிழந்த மந்திரிபோல் , 
அம்பிழந்த வில்லியைப் போல் , அப்பிழந்த சேல்களைப்போல் , 
கையிழந்த யானையைப்போல் , கட்டிழந்த தொட்டிலைப்போல் , 
பையிழந்த செட்டியைப்போல் , பட்சிசிற கத்தது போல் , 
நாடிழந்தும் ஊரிழந்தும் நன்னிதியம் உள்ளதெல்லாம் 
ஈடிழிந்தும் வாடி இருகாலு மேவருந்தக் 
கானகத்தை நாடி நெடுங் காவலனும் செல்லலுத்தான் .. " 

( 3025-3033 ) 


2 . 


கன்னியரும் பாலகனுங் கண்ணான மந்திரியும் 
பன்னரிய மாலைமுடிப் பார்வேந்த னுங்கலங்கித் 
தாமரையில் நீரெனவே தத்தளித்து மெத்தநொந்து 
பூமலரை வெந்தழலில் போட்டுவிட்ட வாறெனவுங் 
காஞ்சநெடுங் கொப்பரையில் காட்டிவிட்ட நீரெனவும் , 
சாஞ்சுப்பட்டு வெய்யிலுறுந் தார்வாழைத் தண்டெனவும் , 
நாக்கோ டி தழ்வறண்டு , நன்மேனி யுங்கருகித் 
தாக்குடைய மன்னவனார் தாம் நடந்து செல்லுகையில் 

( 3215-3222 ) 
அரி- b 


vi 


3 . 


" பத்தியத்த காகம் பலகூடித் தானுமொரு 
சுத்தியுள்ள அன்னமதைச் சூழ்ந்து கொண்ட வாறெனவே , 
அங்கவர்கள் எல்லாம் அரிவையரைச் சூழ்ந்து கொண்டு. 

( 4511- 4513 ) 


4 . 


“ மன்னவனைக் கண்டவுடன் வாய்த்தமனு உள்ளதெல்லாம் 
பனிக் கிருபை பலவாகி , அந்நேரம் 
வாடும் பயிரு மழைகண்ட சீரெனவே , 
தேடுங் குழவி சிறந்த அன்னை கண்டது போல் , 
ஆதுலர்கள் செம்பொன் அதியமுடன் கண்டதுபோல் , 
ஒதுங் கமலம் உறுங்கதிரைக் கண்டதுபோல் , 
மெத்தமெத்தச் சிந்தை மிகுந்த களிகூர்ந்து , 
சித்திரங்களாகச் சிறந்து கண்டார் அம்மானை ! " ( 5383-5390 ) 


தற்குறிப்பேற்ற அணி நலம் 

சூரியோ தயமும் சூரியனின் மறைவும் , சரயுநதியின் வருகையும் , இவ்வம் 
மானையில் கதை நிகழ்ச்சிகளுக்குப் பொருத்தமாகத் தற்குறிப்பேற்ற அணி 
அமையப் பாடப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


தற்குறிப்பேற்ற அணி அமையப்பெற்ற சில பாடற்பகு திகளின் அடி 
எண்கள் : 

560-568 

4884-4888 
975 , 976 

5351-5370 
1027-1029 
2447-2452 
3110-3115 


இலக்கிய அழகு மிகுந்த சில பகுதிகள் 

சோலையைச் சந்திரமதியாகவே அரிச்சந்திரன் எண்ணி மயங்குகின்ற 
பகுதி . அடி எண் : 573-596 . 


கயம்வரத்திற்குச் செல்லும் அரிச்சந்திரனும் படையினரும் வழியில் 
ஆற்றைக் கடக்கின்றபோது தண்ணீர் மட்டத்தைப் படிப்படியாக முடியளவு , 
நெற்றியளவு , வாயளவு . கழுத்தளவு , இடுப்பளவு , தொடையளவு . முழங்கா 
லளவு , கணைக்காலளவு , பாதத்தளவு எனக்காட்டுகின்ற பகுதி . அடி எண் : 
725-734 . 


சந்திரமதி கருவுற்றதையும் உடல் மாறுபாடுகள் எய்தியதையும் 
குழந்தை பெற்றதையும் கூறுகின்ற பகுதி . அடி எண் : 1439-1457 . 


viil 


விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைக் கெடுக்க வருவதை 

வருவதை உணர்ந்து 
அஃறிணை உயிர்கள் நடுங்கியதாகக் கற்பித்துக் கறுகின்ற பகுதி . அடி எண் : 
1676-1704 . 


கின்ற 


வேட்டைக்கு அரிச்சந்திரனுடன் செல்லும் வேடர்கள் அழைத்து வரு 
நாய்களின் 

எடுத்துரைக்கின்ற பகுதி . அடி எண் : 
1905-1933 


வகைகளை 


காசிநகரில் சந்திரமதியை அரிச்சந்திரன் விலைகூறி விற்கும்போது , கூடி 
யிருந்த மக்கள் சந்திரமதியின் உருவ அழகைக் கேசாதிபாதமாக ஒவ்வோர் 
உறுப்பாக எடுத்துரைத்து இதனை விலைமதிப்பிடல் அரிது , இதனை விலை 
மதிப்பிடினும் இதனை விலைமதிப்பிடல் அரிது எனக் கூறுகின்ற பகுதி . 
அடி 
எண் : 3608-3645 . 


கேசாதிபாத வருணனைகள் 

முனிவர்கள் அரிச்சந்திரனிடம் சந்திரமதியின் உறுப்பழகுகளைக் 
கேசாதிபா தமாக எடுத்துரைத்தல் ........... அடி எண் : 361-478 . 

காளிதேவி கேசாதிபாதமாக வருணிக்கப்பட்டிருத்தல் .......... அடி எண் : 
815-834 . 


ஓவியத்தில் கண்ட அரிச்சந்திரனின் உருவத்தைச் சந்திரமதி நினைத்துப் 
பார்த்து மகிழும் இடத்தில் அரிச்சந்திரன் கேசாதிபாதமாக வருணிக்கப்பட்டி 
ருத்தல் ... 

அடி எண் : 919-930 . 


சுயம்வர மண்டபத்திற்கு அழைத்து வருவதற்காக அலங்கரிக்கப் பெற்ற 
சந்திரமதி கேசாதிபாதமாக வருணிக்கப்பட்டிருத்தல் .... அடி எண் : 1070-1105 . 

அரிச்சந்திரன் சந்திரமதியை விலைகூறி விற்கும்போது , கூடியிருந்த 
மக்கள் சந்திரமதியின் உறுப்பழகைக் கேசாதிபாதமாக எடுத்துரைத்தல் ... 
அடி எண் : 3608 - 3645 


கனவு காணுதல் 

காப்பியத் தலைவனோ தலைவியோ இருவருமோ பின்னர் வருவதை 
முன்கூட்டியே உணர்த்தும் வகையில் கன பு காண்பதாகப் படைத்தல் காப்பிய 
மரபுகளுள் , உத்திகளுள் ஒன்றாகும் சிலப்பதிகாரக் கனாக்காட்சி யாவரும் 
அறிந்த ஒன்றே . இம்மரபினை, உத்தியினை உளங்கொண்டு இந்நூலை இயற் 
றிய புலவர் பெருமகனார் , பின்னர் அரிச்சந்திரனுக்கு நேரப்போகின்ற துன் 
பத்தை முன் கூட்டியே உணர்த்தும் வகையில் , சந்திரமதி கனவு காண்பதாகப் 
படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . ( அடி எண் : 2433 - 2448 ) 


viii 


அரிச்சந்திரன் அம்மானையில் காணப்படுகின்ற சில 
அரிய ஆட்சிகள் , குறிப்புகள் . 


1 . மோனைக்காகச் சொல்வடிவம் மாறல் . 
புல்லோர்கள் செய்யும் புளை பொறுத்துக் கொள்ளுவது 

( 2533 ) 
2 . டோனைக்காகப் பெயர்வடிவம் இடையில் மாறல் .. 
மூதறிவு சேர்விசுவா முத்திரனும் அந்நேரம் 

( 2869 ) 
3 . பயந்த (பெற்றெடுத்த ) எனும் பொருளில் பயின்ற எனும் சொல் 
டம்பெற்றுள்ளமை . 


மன்னவனே நீபயின்ற மா துசந்திர மாமதியாள் 
தன்னிகருக் கொப்பான தார்வேந்தைக் கண்டுவந்தோம் ” 

( 605,606 ) 
புத் தியத்த மன்னா ! புகழ்பெறவே நான்பயின்ற 
பத்தியுள்ள மாதிருவர் பாடிவந்த பேர் தமக்கு 

( 2517 , 2518 ) 


4 . 


கவிக்கூற்றாக அமைந்த அடிகள் : 
பேரான பாலைப் பெருமை தனைப் பேசலுத்தேன் ! 


( 798 ) 


மண்டலமெல் லாந்துதிக்க வானவர்கோன் வீத்திருக்கும் 
அண்டர் பதிவளங்கள் யானுரைப்பேன் அம்மானை! 

( 1499 , 1500 ) 


இப்படிக்கு மன்னன் இயல்பாய் இருக்குகையில் 
மைப்படியுங் கண்ணி வளஞ்சொல்வேன் அம்மானை ! 

( 3875 , 3876 ) 


5 . “ கூடல் இழைத்தல் " என்னுங் குறிப்பு இடம்பெற்றுள்ள பகுதி : 
அடி எண் 117-119 


6 . 


“ எழுபருவ மகளிர் ” பெயர்க்குறியீடு இடம்பெற்றுள்ள பகுதி : 
அடி எண் 135-137 


7 . காமதேனு ” பற்றிய செய்தி 
எண் 783-792 


இடம்பெற்றுள்ள பகுதி : 


அடி 


8 . 

மன்மதனின் ஐந்துமலர் அம்பு , மன்மதனின் பவனி 1 " 
குறிப்பு இடம்பெற்றுள்ள பகுதி : அடி எண் 935-944 


பற்றிய 


ix 


9. சந்திரனைப் பாம்பு விழுங்கிப்பின் விடுகிறது எனும் 

விடுகிறது எனும் குறிப்பு 
இடம்பெற்றுள்ள பகுதி அடி எண் 993 , 994 

10 . கம்பராமாயணத்தின் தோள் கண்டார் தோளேகண்டார் என் 
னும் பாடலின் சாயலில் அமைந்த அடிகள் : அடி எண் 1143-1146 


11. புறாவுக்காகத் தன் தசையரிந்து கொடுத்த ( சிபிச் ) சக்கரவர்த்தி 
யின் கதைக்குறிப்பு இடம் பெற்றுள்ள பகுதி : விருத்தம் 44 , 

அடி எண் 
1164--1166 


12 . “ பிள்ளைத்தமிழ் என்னும் சிற்றிலக்கியத்தின் பருவப்பெயர்கள் 
இடம்பெற்றுள்ள பகுதி : அடி எண் 1484- 1492 


13. திரிசங்கு அரசன் உடம்போடு சுவர்க்கம் புக முயன்ற கதை இடம் 
பெற்றுள்ள பகுதி : அடி எண் 2623-2691 


பற்களின் பெயர்கள் ” 


இடம் பெற்றுள்ள 


14. " பாம்பின் நான்கு 
பகுதி : அடி எண் 3951 , 3952 


15. நீதிநூற் கருத்துகள் இடம்பெற்றுள்ள பகுதிகளுள் சில : 


அடி எண்கள் 


2417-2419 


3405-3411 


2635 , 2636 


3578-3583 


2981 


4731-4734 


3319-3326 


( சந்திரமதியின் கூற்றாக இடம்பெற்றுள்ள 

இடம்பெற்றுள்ள நீதிநூற் கருத்துகளே 
அம்மானையில் உள்ள நீதிநூற் கருத்துகளில் அதிகமானவையாகும் ) 

16 . மதுரையில் சிவபெருமான் அருளால் நரி பரியான குறிப்பு : 
விருத்தம் 133 


எனும் குறிப்பு 


17 . " சிவன் பிள்ளைக்கறிக்கு ஆசைகொண்டான் ” 
டம் பெற்றுள்ள பகுதி : விருத்தம் 136 


நூலை இயற்றிய புலவரின் தமிழன்பு 


இந்நூலை இயற்றிய தமிழன்பு மிகுந்த புலவர் , பொருத்தம் பொருத்த 
மின்மை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் , கதை மாந்தர்களையெல்லாம் 
தமிழ் மக்களாக , தமிழ் அன்பர்களாக , தமிழர்களாகவே கண்டு பாடியிருக் 
கின்றார் . சில இடங்களில் பொருத்தமுறவும் சில இடங்களில் பொருத்தம் 
பற்றிக் கவலைப்படாமலும் தமிழோடு இணைத்துப் பாடியிருக்கின்றார் .. 

வரி 


X 


அயோத்தி மக்களைத் தமிழ்க்கலை பயில்பவர்களாகவும் , அரிச்சந்திர 
னைத் தண்டமிழ் நூல் ஆராயும் மன்னனாகவும் , தெள்ளுதமிழ்ச் சீரும் 
சிறப்பும் மிகவுடைய வள்ளலாகவும் , அரிய தமிழ்க்கு தவுபவனாகவும் , தெள்ளு 
தமிழ் சேரும் செகமன்னர் போரேறாகவும் , சந்திரமதியைத் தெள்ளுதமிழ் 
போன்றவளா கவும் , அரிச்சந்திரனின் மகனைத் தெள்ளுதமிழ் சேருகின்ற 
செம்மலாகவும் , அரிச்சந்திரன் மகனுட 

ன் விறகு பொறுக்கக்சென்ற சிறுவர் 
களைத் தெள்ளுதமிழ்ப் பாலராகவும் ,, அரிச்சந்திரனை 

விலைக்கு வாங்கி 
அடிமைகொள்ள வந்த புலையனைத் தெள்ளுதமிழ் வல்ல செழும்புலை 
வீரனாகவும் , காசி நகரத்தைத் தெள்ளுதமிழ்க் காசியெனும் சீர்ப்பதியாகவும் 
விசுவாமித்திர முனிவரைத் தெள்ளுதமிழ்க் கோசிகனா கவும் தண்ட மிழ்சேர் 
மாமுனியாகவும் , விசுவாமித்திரர் தன் சினத்தில் உதித்த பெண்களுக்குப் 
பயிற்றிய மொழியைத் தமிழர்கவும் , காசி நகர மன்னனைத் தெள்ளுதமிழ்க் 
காவலனாகவும் காணுகின்ற உள்ளமாக 

நூலினை 

இயற்றிய புலவரின் 
உள்ளம் திகழ்வதை நூலின் பல அடிகள் நன்கு புலப்படுத்துகின்றன . இத 
தொடர்கள் நூலினை இயற்றிய புலவரின் தமிழன்பை எடுத்துமொழிகின்றன 
என்பதுடன் அரிச்சந்திரன் கதை தமிழ் மண்ணோடு . தமிழர்களின் மனத் தோடு 
எந்த அளவுக்கு இரண்டற ஒன்றிக் கலந்துள்ளது என்பதையும் எடுத்து 
மொழிகின்றன எனலாம் . 


தமிழ் எனும் அடையோடு கூடிய தொடர்களில் சான்றுக்குச் சில : 
தண்டமிழ் நூல் ஆராயும் தார்வேந்தனானவன் காண் 

( அரிச்சந்திரன் பற்றி ) ( 610 ) 
தெள்ளுதமிழ்க் கோசிகன்பால் ( 2428 ) 
தெள்ளுதமிழ்க் காசி எனும் ( 3512 ) 
தெள்ளுதமிழ் வல்ல செழும்புலைவீ ரா ! 

( வீரவாகு பற்றி ) ( 3782 ) 
தெள்ளுதமிழ்க் காவலனார் 

( காசிமன்னன் பற்றி ) ( 4509 ) 
[ தமிழைத் தெள்ளுதமிழ் எனக் குறிப்பதில் தான் நூலாசிரியருக்கு 
ஆசை அதிகம் . ) 


தமிழ் என்னும் அடையோடு கூடிய பிற தொடர்களின் அடி எண்கள் : 
17 விருத்தம் 1 

M 43 1428 

3836 
29 , 30 233 

1162 2277 

3976 
36 246 

1172 

2373 , 2374 4205 
57 , 58 443 , 444 1227 , 1228 2588 

வி 136 


xi 


600 , 


ஈற்றுச்சீர் அம்மானை என அடைந்து முடிந்த அடிகளின் எண்கள் : 
56 , 82 , 131 , 143 , 260 , 276 , 309 , 508 , 568 , 

648 
653 , 658 , 670 , 734 , 772 , 792 , 834 , 849 , 

887 , 

906 , 1108 
1168 , 1178. 1190 , 1208 , 1230 , 1276 , 1284 , 

1276 , 1284 , 1350 , 1408 , 1422 
1438 , 1478 , 1500 , 1527 , 1592 , 1614 , 1621 , 1624 , 1675 , 1704 
1712 , 1780 , 1814 , 1821. 1830 , 1880 , 1982 , 2060 , 2085 , 2106 
2136 , 2226 , 2247 , 2257 , 2274 , 2332 , 2352 , 2398 , 2448 , 2452 
2472 , 2487 , 2544 , 2578. 2608 , 2617. 2642 , 2828 , 2878 , 2893 
2902. 3001 , 3021. 3062 , 3166 , 3181 , 3271 , 3330 , 3360 , 3392 
3419 , 3462 , 3514 , 3753. 3768 , 3771 , 3796 , 3802 , 

3802 , 3808 , 3830 
3876 , 3942 , 3946 , 4120 , 4271 , 4302 , 4406 , 4483 ,, 4536 , 4630 
4639 , 4664 , 4714 , 4848 , 4879. 4922 , 4952 , 4974 , 4981 , 4998 
5028 , 5054 , 5066 , 5080 , 5090 , 5120 , 5158 , 5162 , 5253 , 5265 
5269 , 5272 , 5274 , 5281 , 5296 . 

5296 , 5390 , 5111 , 

5411 , 5414 , 

5414. 5446 . 5454 
அரிச்சந்திரன் அம்மானை நூலுள் அம்மானை என்னும் சொல்லை 
ஈற்றுச்சீரில் கொண்டமைந்த அடிகள் மொத்தம் 132 ஆகும் . 


அம்மானை என முடியும் அடிக்கு அடுத்த அடி 
அந்தாதி அமைப்பில் தொடங்குதல் 

சில இடங்களில் அம்மானை எனுஞ்சொல்லை ஈற்றுச்சீராகக்கொண்டு 

ற அடிகளை அடுத்த அடிகள் , அப் மானை என முடியும் அடிகளின் 
சீர்களைக்கொண்டு அந்தாதி அமைப்பில் தொடங்குகின் றன . 

" செய்ய மதிதயன்பால் சென்றுரைத்தார் அம்மானை ! 
செய்ய மதிதயனுந் தேவியருங் கொண்டாடி " ( 1350 , 1351 ) 
“ செயலான பூவுலகில் சென்றுவந்தார் அம்மானை ! 
சென்றுவந்த கோசிகனும், சிந்னததனில் எண்ணலுத்தான் ; " 

( 1624 , 1625 ) 


ஆண்டாறு மட்டும் அலைவுத்தார் அம்மானை ! 
ஆண்டாறு மட்டும் அலைந்தகுடி யானவர் ச.ள் ” ( 1821 , 1822 ) 
இவ்வாறு அமைந்துள்ள பிற இடங்களின் அடி எண்கள் : 
1830 , 1831 2257 , 2258 

3946 , 3947 
1982 , 1983 2274 , 2275 

5253 , 5254 
2085 , 2086 2398 , 2399 

5295 , 5296 
2226 , 2227 

2487 , 2488 


xii 


அரிச்சந்திரன் அம்மானையில் இடம்பெற்றுள்ள அடுக்குத் தொடர்கள் 


சென்று சென்று ( 196 ) , பத்தியத்தி ( 264 ) , வந்துவந்து ( 294) , கொண்டு 
கொண்டு ( 432 ) , எண்ணியெண்ணி ( வி 13 ) , எண்ணியெண்னி ( 593 ) , யழைக் 
கழைக்க ( 594 ) . ஓதி யோதி ( 700 ) , குப்பல்குப்பல் ( 808 ) , வந்தவந்த ( 899 ) , 
அந்த அந்த 1900 ) . கண்டுகண்டு ( 911 ) , 

கண்டு கண்டு ( 911 ) , எண்ணியெண்ணி ( 915 ) , கொண்டு 
கொண்டு ( 917 ) , ஏசியேசி ( 1001 ) , என்ணியெண்ணி ( 1022 ) , புலம்பிப்புலம்பி 
( 1131 ) , எண்ணியெண்ணி ( 1249 ) , மகிழ்ந்தேமகிழ்ந்து ( 1397 ) , செய்து செய்து 
( 1418 ) , பத்திபத்தி ( 1511 ) , எண்ணியெண்ணி ( 11628 ) , எண்ணியெண்ணி ( 1679) , 
கண்டு கண்டு ( 1699 ) , தகுதிதகுதியுடன் ( 1741 ) , கொண்டுகொண்டு ( 1944 ) , 
பந்திபந்தி ( 1995 ) , சென்று சென்று ( 2079 ) , கொன்று கொன்று 

( 2177 ) , 
நடந்து நடந்தும் ( 3035 ) , குப்பல்குப்பலாக ( 3348 ) , எண்ணியெண்ணி ( 3883 ) , 
அழுதழுது ( 4386 ) முதலான அடுக்குத்தொடர்கள் செய்யுள் நடைக்கு அழுத்தங் 
கொடுக்கவும் , சொல்லும் கருத்தை அழுத்தமுறச் சொல்லவும் , 

உணர்ச்சி 
வெளிப்பாட்டிற்குமாக இவ்வம்மானையில் ஆங்காங்கு இடம்பெற்றுள்ளன . 


அரிச்சந்திரன் அம்மானையில் இடம்பெற்றுள்ள 
பேச்சு வழக்குச் சொற்கள் 


இருக்கலையோ ? ( 62 ) , வாழ்கலையோ ? 166 ) கண்டபடி ( 134 ) , கண்ட 
மலர் ( 574 ), இஞ்சலுடன் ( 286 ) , கத்தறிந்து ( கற்றறிந்து ) ( 355 ) உத்திலங்கி 
( 356 ) , வெத்தி ( வெற்றி ) ( 387 ) , உத்த ( உற்ற ) ( 401 ) , சித்தெறும்பு ( 438 ) , 
வாறபடை ( வருகின்ற படை ) ( 679 ) , கொத்தவன் ( 684 ) , ஆத்தில் ( ஆற்றில் ) 
( 725 ) , நெத்தி ( 728 ) , துடை ( 730 ) , கத்தி ( சுற்றி ) ( 804 ) , நாத்திசை ( நாற்றிசை ) 
( 885 ) , அன்பத்தாறு ( ஐம்பத்தாறு ) ( 897 ) , சித்திடை ( 1093 ) , பார்க்கலுத்தான் 
( 1245 ) , பெத்திருக்கும் ( 1246 ) , பிற (புறா ) ( 13 : 5 ) , குடுத்து ( கொடுத்து ) 
( 1328 ) , வீத்திருந்தான் ( 1337 ) , வயத்தில் ( வயிற்யில் ) ( 1440 ) , ஒம்பது ( ஒன்பது ) 
( 1448 ) , ஏத்த ( ஏற்ற ) ( 1563 ) , சாத்து (சாற்று ) ( 1564 ) , விரிச்சதொரு ( 1594 ) , 
தாறேன் ( 1711 ) , வச்சிருந்து ( 1725 ) , அலைவுத்தார் ( 1821 ) , விரை ( விதை ) 
( 1824 ) , லெட சிக்கும் ( 1841) , துடர்ந்து( 1998) , ஒட்சை ( 2106 ), பிலம் ( பலம்) ( 2117 ) 
மானம் (வானம் ) ( 2131) , பிஞ்சு ( பிய்ந்து ) ( 2186 ) , போத்தி ( போற்றி ) ( 2289 ) 
குத்தம் ( குற்றம் ) ( 2332 ) , புளை ( பழை ( 2533 ) , இந்தா தெரியுது ( 3039 ) , 
பனிக்காத்து (பனிக்காற்று ) ( 3164 ) , வென்னி ( வெந்நீர் ) ( 3193 ) , 

காஞ்ச 
( காய்ந்த ) ( 3219 ) , சாஞ்சு ( சாய்ந்து ) ( 3220 ) . இத்தாள் ( மனம் இற்றாள் ) 
( 3992 ) ரோசமுடன் ( 5116 ) , துகை ( 5366 ) 


முதலான பல பேச்சுவழக்குச் சொற்களைத் தன்னகத்தே கொண்டு 
இவ்வம்மானை , நூலைக் கேட்டு மகிழும் பாமர மக்களை ஈர்க்கின்ற திறமுடைய 
தாகத் திகழுதல் குறிப்பிடத்தக்கது . 


xiii 


அரிச்சந்திரன் அம்மானையின் யாப்பமைதி 


அம்மானை இலக்கியங்கள் பலவும் , நான்கு சீர்கள் கொண்ட அடிகள் 
பலவற்றால் ஆக்கப்பெற்றவையாகவே காணப்படுகின்றன . இந்த அடிகள் , 
இரண்டடிக்த ஓர் எதுகையைப் பெற்றும் , பெறாமலும் இயற்றப்பெற்றிருக்கும் . 
அம்மானை நூல்களின் இந்த யாப்பமைதியைக் கண்டு முதன் முதலில் இலக் 
கணங்கூறிய தண்டபாணி சுவாமிகளின் 

அறுவகை இலக்கண 

நூற்பா 
ஈண்டு நோக்குதற்குரியது , 

கலிப்பா அரை அரை ஆகக் கூட்டியும் 
எதுகை இன்றித் தனித்தனி சேர்த்தும் 
காதை அம்மானை கழறினர் சில ரே . 

அறுவகையிலக்கணம் - யாப்பிலக்கணம் 

நூற்பா எண் - 430 


இவ்வம்மானையில் நான்கு சீர்களாலான அடிகள் 5464 இடம்பெற்றுள் 
ளன . இவ்வடிகள் இரண்டடிக்கு ஓர் எதுகை என அமைந்தனவாகும் . இந்த 
அடிகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றுள்ள சீர்களுக்குள் மட்டும் பெரும்பா 
லும் வெண்டளை பயின்றுள்ளது . இதனால் இந்த அடிகள் ஓசை நயங் 
கொழிப்பனவாக அமைந்துள்ளன. அடிகளுள் பெரும்பாலும் பொழிப்பு 
மோனை இடம் பெற்று ஓசைச் சிறப்பை ஏற்படுத்துகின்றன . 

நூலுள் , இந்த 5464 அடிகளைத் தவிர , ஒரு நேரிசைவெண்பாவும் , ஒரு 
விநாயகர் வணக்க விருத்தமும் , இடையிடையே 141 விருத்தங்களும் இடம் 
பெற்றுள்ளன . 

இந்நூலில் இடம்பெற்றுள்ள விருத்தங்கள் : கலிவிருத்தம் 81 , அறுசீர் 
ஆசிரிய விருத்தம் 36 , எழுசீர் ஆசிரிய விருத்தம் 12 , சந்த விருத்தம் 13 . 
( மொத்தம் 142 ) 


இந்நூற்பதிப்புக்கு அடிப்படையாக அமைந்த சுவடி 

சரசுவதி மகால் நூலகத்தின் தமிழ்த்துறையில் நான்கு அரிச்சந்திரன் 
அம்மானைச் சுவடிகள் உள்ளன . அவற்றின் எண்கள் 1386 , 

1574 , 

1691 . 
1749 ஆகும் . இச்சுவடிகளுள் 

செம்மையும் 

முழுமையும் - நல்ல நிலையும் 
கொண்டு விளங்கிய சுவடியான 1386 ஆம் எண் சுவடி இப்பதிப்பிற்கு அடிப் 
படையாகப் பயன்படுத்தப்பெற்றது . 

* இப்பதிப்பிற்கு அடிப்படையாகக் கொள்ளப்பெற்ற 1386 ஆம் எண் 
ஓலைச்சுவடி 248 ஏடுகளைக்கொண்டது . 42x3 செ . மீ . 

செ.மீ. அளவுடைய 
ஏடுகளால் ஆனது . 

-ரி- d 


xiv 


சகட 


சுவடி பின் தொடக்கத்தில் 

சக்கரத் தாமரை நாயகன் 
என்னும் பாடல் 

பாடல் எழுதப்பெற்றுள்ளது .. சுவடியின் இறுதியில் வேலும் 
மயிலும் துணை . ஸ்ரீராமஜெயம் என மட்டுமே எழுதப்பெற்றுள்ளது . 
சுவடியை எழுதியவர் பற்றிய விவரம் எதுவும் காணப்பெறவில்லை . 


ச்சுவடி திருச்சி மாவட்டம் , குளித்தலை வட்டம் , தோகைமலை வழி , 
மத்தகிரி அஞ்சல் முன்னாள் கர்ணம் திரு கோ . இராமசாமிப்பிள்ளை அவர்க 
ளால் சரசுவதி மகால் நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதாகும் . 


இந்நூலின் பதிப்பு நெறிகள் 


பதிப்பில் , சுவடி எழுதுவோரால் நிகழும் பிழை எனக் கொள்ளத்தக்க 
பிழைகள் மட்டும் களையப்பெற்றுள்ளன. பேச்சுவழக்குச் சொற்கள் முதலியவற் 
றில் எந்த மாற்றமும் திருத்தமும் செய்யப்பட வில்லை . • கேள்க்கலுற்றான் 
எனச் சுவடியில் இடம்பெற்றுள்ள வடிவம் கேட்கலுற்றான் எனப் பதிப்பில் 
மாற்றப்பெற்றுள்ளது . சுவடியில் சந்தி புணர்த்தி எழுதப்பெற்ற சீர்கள் ,. 
அடிகள் பெரும்பாலும் படிப்போரின் எளிமை கருதிப் பதிப்பில் 
பிரித்துத் தெளிவுறத் தரப்பட்டுள்ளன . சுவடியில் ஓரிடத்தில் வீத்திருக்கும் 
என்றும் இன்னோரிடத்தில் வீற்றிருக்கும் என்றும் உள்ள ஆட்சிகள் 
( மண்டபம் , மண்டவம் என வெல்லாம் ) அவ்வாறேபதிப்பிக்கப்பெற்றுள்ளன . 
அன்னேரம் , அன்னாட்டில் என இருந்தவை அந்நேரம் , அந்நாட்டில் எனப் 
பதிப்பில் மாற்றப்பெற்றுள்ளன. 


அடிப்படையாகக் கொள்ளப்பெற்ற சுவடியுடன் பிற மூன்று சுவடிகளும் 
ஒப்பு நோக்கப்பெற்றுப் பெறப்பட்ட பாடவேறுபாடுகள் பக்கங்கள் தோறும் 
முறையே “ அடி எண் , சீர் எண் ,, பாடவேறுபாட்டுப்பதம் , 
ஆகியன தந்து தெளிவாகக் குறிப்பிடப்பெற்றுள்ளன . 


சுவடி எண் " 


பக்கங்கள் தோறும் இவ்வம்மானையின் 

முதனூலான 

அரிச்சந்திர 
புராணத்தில் காணப்படும் , இந்நூற்பத்திகளை ஒத்த பகுதிகள் ஒப்புமையாகக் 
காட்டப்பெற்றுள்ளன ஒப்புமைப் பாடற்பகுதிக்கு முன் பாடற்சூழலும் 
பொருளும் , பதிப்பாசிரியரால் சுருக்கமாகத் தரப்பட்டுள்ளன . 


நூலுள் இடம்பெற்றுள்ள பல்வகை விருத்தங்களுக்த யாப்பு வடிவப் 
பெயர்க்குறியீடுகளும் , சந்தவிருத்தங்களுக்குச் சந்தக்குழிப்பும் , சில இடங்களில் 
அடைப்புக்குறிக்குள் தலைப்புகளும் பதிப்பாசிரியரால் 

பதிப்பாசிரியரால் தரப்பட்டுள்ளன . 
அடைப்புக் குறியின்றிக் காணப்படும் தலைப்புகள் சுவடியிலேயே இடம் 
பெற்றிருந்தவையாகும் . 


XV 


நூலில் , அம்மானை இலக்கியம் நிறைவுபெற்றதும் இவ்வம்மானை 
யுடன் நெருங்கிய உறவும் ஒற்றுமையும் உடைய நூல்களுள் ஒன்றான 
அரிச்சந்திர வெண்பாவுக்கும் இவ்வம்மானைக்கும் உள்ள ஒற்றுமைப்பகுதிகள் , 
குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் , ஒத்த உவமைகள் ஆகியன பிற்சேர்க்கை-1 
எனக் குறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன . 


அது போலவே அரிச்சந்திர புராணத்திற்கும் இவ்வம்மானைக்கும் உள்ள 
குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் , ஒத்த உ.வமைகள் 

ஒத்த உவமைகள் ஆகியன பிற்சேர்க்கை -2 
எனக் குறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. 


சத்தியத்தினின்று சற்றே வழுவும் அரிச்சந்திரன் , 

சற்றும் வழுவாத 
அரிச்சந்திரன் என இருவேறு நிலைகளிலான கதைகளை இணைத்துக்கூறு 
வடமொழி நூலான ஸ்ரீதேவிபாகவதத்தின் அரிச்சந்திரோபாக்யானத்தின் 
தமிழ்மொழிபெயர்ப்பின் சுருக்கம் ( இவ்வம்மானைப் பதிப்பாசிரியரால் சுருக்கி 
எழுதப்பெற்றுப் ) பிற்சேர்க்கை -3 எனக் குறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது . 

தமிழிலக்கியங்கள் சிலவற்றில் இடம்பெற்றுள்ள அரிச்சந்திரன் கதைக் 
குறிப்புகள் , பிற்சேர்க்கை -4 ஆகவும் , அரிச்சந்திரன் கதைகூறும் நூல்கள் 
சிலவற்றின் பட்டியல் பிற்சேர்க்கை -5 ஆகவும் அளிக்கப்பட்டிருக்கின்றன . 


பிற்சேர்க்கைகளை அடுத்து , 

அம்மானையில் 

இடம்பெற்றுள்ள 
விருத்தங்களுக்கான செய்யுள் முதற்குறிப்பு அகராதியும் , அம்மானையில் இடம் 
பெற்றுள்ள அருஞ்சொற்களுக்குப் பொருள் தரும் அருஞ்சொல் அகராதியும் , 
இப்பதிப்பினை உருவாக்கப் பயன்பட்ட துணை நூல்களின் பட்டியலும் 
தரப்பட்டுள்ளன . 


அருஞ்சொல் அகராதியில் , பொருள் விளங்காச் சொற்களுக்கும் அரிய 
பெயர்களுக்கும் அலை நூலில் இடம்பெற்றுள்ள அடி என்கள் மட்டும் சுட்டப் 
பெற்றுள்ளன. 


நூலின் முற்பகுதியில் , இந்நூலாராய்ச்சிப் பகுதியும் , அரிச்சந்திரன் 
அம்மானையின் கதைச்சுருக்கமும் , வடமொழியிலும் தமிழிலும் காணப்படு 
கின்ற அரிச்சந்திரன் , அரிச்சந்திரன் கதை நூல்கள் குறித்த அரிய செய்திகளைத் 
தாங்கிய விரிவான கட்டுரையும் எழுதி அமைக்கப்பெற்றுள்ளன. 


இப்பதிப்பில் ஆளப்பெற்றுள்ள சுருக்கக் குறியீடுகளுக்கான விளக்கம் : 

பா . வே .-- பாட வேறுபாடு 
ஒப்புமை - ஒப்புமைப் பகுதி 
வி - விருத்தம் , விருத்தத்தின் எண் . 


xvi 


அரிச் . புரா.- அரிச்சந்திர புராணம் 


( வி ) - வினைச்சொல் 


நிறைவுரை 

இங்கு , நூலாகப் பதிப்பிக்கப்பெற்றுள்ள அரிச்சந்திரன் அம்மானை 
யின் அமைப்பு , இயல்புகள் , சிறப்புகள் , தனித்தன்மைகள் முதலியன ஆய்வுக் 
கண்ணோட்டத்தில் நூலாராய்ச்சி எனுந்தலைப்பில் சுருக்கமாக எடுத்துக் 
காட்டப்பெற்றுள்ளன . இப்பகுதி , இலக்கிய அன்பர்களும் , ஆய்வாளர்களும் 
இவ்வம்மானையின் இயல்புகளை ஓரளவு அறிந்து கொள்ளத் துணைசெய்யும் ; 
ஆழ்ந்து கற்கத் தூண்டும் என்பது பதிப்பாசிரியனின் நம்பிக்கை . 


அரிச்சந்திரன் அம்மானையின் 


கதைச்சுருக்கம் 


வருதான் 


கோசல நாட்டை அயோத்தியிலிருந்து ஆண்ட அரசன் அரிச்சந்திரன் . 
அவன் திரிசங்குவின் மகன் . தன் அவைக்கு வந்த முனிவர் சிலர் எடுத்துரைத்த 
தால் அவன் கன்னோசி மன்னன் மதி தயனின் மகள் சந்திரமதியை மணக்க 
விருப்பம் கொண்டான் . சந்திரமதியின் திருமணச் சுயம்வரத்தில் கலந்து 
கொள்ளக் கன்னோசி நாட்டுக்குப் புறப்பட்டுச்சென்றான் . செல்லும் வழியில் 
காளிகோயிலில் வருணன் சபித்து வைத்துப்போன கல்லால் ஆன தேர் , வில் , 
அம்பு அவன் கண்ணுக்குப் பொன்னால் ஆனவையாகத் தென்பட , காளிதேவி 
அவற்றை 

கூறிச்சென்றதற்கேற்ப அவனுக்கே வழங்கினாள் . 
அவற்றைப் பெற்றுக் கொண்ட அரிச்சந்திரன் சுயம்வரத்தில் கலந்து கொண் 
டான் . சுயம்வர மண்டபத்திற்கு அழைத்துவரப்பெற்ற சந்திரமதியின் கழுத் 
தில் தாலி பிலங்கக் கண்டு ஐபமுற்றான்.மதி தய மன்னன் , சிவன் வரமளித்த 
போது கூறிய சந்திரமதியின் கணவனாகத் தக்கவன் கண்ணுக்கு மட்டுமே 
அது தோன்லும் ” எனும் வாக்கை உரைத்து 

அரிச்சந்திரனின் 

ஐயத்தை 
அகற்றினான் . பின் சந்திரமதி வீசிய மாலை அரிச்சந்திரனின் கழுத்தில் விழத் 
திருமணம் இனிது நடந்தது . உரிய காலத்தில் சந்திரமதி ஓர் ஆண் 
குழந்தையை பெற்றெடுத்தாள் . அரிச்சந்திரனும் சந்திரமதியும் 
லோகதாட்டன் எனக் குழந்தைக்குப் பெயரிட்டுச் சீரும் சிறப்புமாக வளர்த்து 
வந்தனர் . குழந்தைக்கு அகவை ஐந்து ஆனது . 


உடன் 


அக்காலகட்டத்தில் , தேவேந்திரன் தன் அவையிலிருந்த முனிவர்களை 
நோக்கிப் புவியிலுள்ள மன்னர்களில் சத்தியநெறி தவறாதவன் யாரெனக் 
கேட்டான் . வசிட்ட முனிவர் அரிச்சந்திரனைக் குறிப்பிட்டார் . 
அதனை விசுவாமித்திரர் மறுத்து அரிச்சந்திரன் சத்தியம் தவறுபவன் 
என்றார் . இருவருக்கும் கடும் வாக்குவாதம் எழுந்தது . நாரதர் இருவரை 
யும் அமைதிப்படுத்தி , இருவரில் எவர் கூற்று தவறென ஆகிறதோ அவர் 


உரி- e 


xviii 


தான் 


எதனை இழப்பது எனப்பந்தயம் கூறவேண்டும் என்றார் . வசிட்டர் தான் 
கூறியது தவறென ஆனால் தன் தவவேடத்தை நீக்கித் தலையில் கட்குடம் 
தூக்கித் தெற்குத்திசை செல்வதாகவும் , விசுவாமித்திரர் 

கூறியது 
தவறென ஆனால் தன் தவவலிமையில் பாதியை அரிச்சந்திரனுக்கு அளித்து 
விடுவதாகவும் கூறினர் . நாரதர் அப்போது வசிட்டரை , விசுவாமித்திரர் 
அரிச்சந்திரனின் சத்தியந் தவறாத தன்மையைச் சோதித்து முடிக்கும்வரை 
பூமிக்குச் செல்லாமல் தேவலோகத்திலேயே இருக்கவேண்டுமெனக் கூறினார் . 
வசிட்டரும் அதற்கு உடன்பட்டு இருந்தார் . 


விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைச் சோதிக்கப் பூமிக்குப் புறப்பட்டுச் 
சென்றார் . மண்ணுலகில் , முனிவர் நால்வரை அரிச்சந்திரனிடம் அனுப்பித் 
தான் செய்யும் யாகத்திற்குப் பொன் தரக் கேட்டார் . அரிச்சந்திரன் பொன் 
தர ஒப்பியதை அறிந்து நேரில் சென்று யானை மேல் இருந்து வலி யோன் 
ஒருவன் வீகம் கவண்கல் சென்றுவிழும் தூரம் வரை 

பொன் வேண்டும் 
என்றார் . அரிச்சந்திரன் அவ்வளவு பொன்னையும் வழங்கும் தருணத்தில் 
இப்பொன் உன்னிடமே நான் கொடுத்து வைத்ததாக இருக்கட்டும் . யாகந் 
தொடங்கும் நேரத்தில் வந்து பெற்றுக்கொள்கிறேன் " என்று கூறிச் சென்றார் . 


அரிச்சந்திரனை எவ்வகையிலாவது துன்புறுத்திச் சத்தியந் தவறச் 
செய்யவேண்டும் எனும் நோக்கத்தில் விசுவாமித்திரர் , காட்டுவிலங்குகள் , 
பறவைகள் , ஊர்வனவற்றை அனுப்பி அவன் நாட்டு வயல்கள் , தோட்டங்கள் , 
நீர் நிலைகளைப் பாழ்படச்செய்தார் . அதனால் வருந்திய 

குடியானவரின் 
வேண்டுகோளுக்கு இணங்க அரிச்சந்திரன் படையினரோடும் , வேடர்க 
ளோடும் வனம்புகுந்து அவ்விலங்கு , பறவை , ஊர்வனவற்றை அழித்தான் . 
பெரும்பாலானவை அழியத் . தப்பிய ஒன்றிரண்டு விசுவாமித்திரரிடம் சென்று 
நிகழ்ந்தவற்றைக்கூறி முறையிட்டன . 


தான் ஏவிய உயிர் களை அரிச்சந்திரன் அழித்தான் எனக் கேட்டதும் 
விசுவாமித்திரர் , கொடிய பன்றியொன்றைப் படைத்து அரிச்சந்திரனையும் 
அலனுடன் காட்டிற்கு வந்துள்ள மனைவி , மகன் , அமைச்சர் சத்தியகீர்த்தியை 
யும் தவிரப் படையினர் அனைவரையும் 

அழித்துவருமாறு 

அனுப்பினார் . 
பன்றியும் அவ்வாறே அழித்தது . படை யினரைப் பன்றி அழிப்பதை அறிந்த 
அரிச்சந்திரன் காளி வழங்கிய வில்லையும் அம்பையும் கொண்டு பன்றியைக் 
காயப்படுத்தினான் . வலி தாங்கமுடியாமையால் வலிமையிழந்த பன்றி 
விசுவாமித்திரரிடமே திரும்பிச்சென்று அரிச்சந்திரனின் ஆற்றல்மிகுதியைச் 
சொல்லி வீழ்ந்தது . 


xix 


தானனுப்பியவற்றையெல்லாம் இவன் துன்புறத்தினனே என எண்ணி 
வகுண்ட விசுவாமித்திரரின் கோபநெருப்பில் இரு அழகிய கன்னியர் 
தோன்றினர் . சண்டாள| மென்னும் கோபத்தால் தோன்றிய அப்பெண்கள் 
புலைப் பெண்கள் ஆயினர் . 


அப்பெண்களுக்குக் கலைகளனைத்தையும் கற்பித்து அரிச்சந்திரனிருக்கு 
மிடம் சென்று கலைத்திறன் காட்டிப் பரிசாக அவனுடைய மகுடத்தைக் 
கேட்குமாறும் தரமறுத்தால் தங்களிருவரையும் மணக்கக் கேட்குமாறும் 
அதனையும் மறுத்தால் தங்களுடன் ஒருநாள் கூடிக்களிக்க 

வேண்டுமெனக் 
கேட்குமாறும் அவர்களிடம் விசுவாமித்திரர் சொல்லி அனுப்பிவைத்தார் . 


அவ்விரு பெண்களும் அவ்வாறே செய்தனர் . அரிச்சந்திரன் அவர்களி 
டம் , கேட்கத்தக்கன வற்றைக் கேட்குமாறு கூற , அவர்கள் தாம் முன் கேட்ட 
வற்றையே வற்புறுத்த , அவன் காவலரை அழைத்து அப்பெண்களைத் 
தள்ளித் துரத்தி அனுப்பச் செய்தான் . அப்பெண்கள் அழுது புலம்பி நடந்த 
வற்றை முனிவரிடம் உரைத்தனர் . 


அன்றிரவு அரிச்சந்திரன் , அவன் மனைவி , மகன் முதலியோர் , காட்டில் 
அமைத்திருந்த கூடாரத்தில் உறங்குகையில் எதிர்காலத்தில் நாட்டை இழந்து 
கணவன் மனைவி மகன் அனைவரும் பிரிந்து துன்புற இருப்பதை முன்கூட்டி 
உணர்த்தும் ஒரு தீய கனவினைச் சந்திரமதி கண்டாள் . அதனை அரிச்சந்திர 
னிடம் சொன்னாள் . அவன் அதனை 

அமைச்சரிடம் சொல்லக் 

கனவின் 
பொருளறிந்து மூவரும் கலங்கினர் . 


இருபெண்களும் அரிச்சந்திரனால் தள்ளப்பட்டதை அறிந்து சினங் 
கொண்ட முனிவர் அவன் இருக்குமிடத்திற்குச் சென்றார் . முனிவர் வரவு 
கண்டு அரிச்சந்திரன் முதலியோர் அவருடைய பாதம் பணிந்தனர் . பாதம் 
பணிந்த அரசனை முனிவர் காலால் உதைத்துத் தான் அனுப்பிய விலங்கு 
முதலானவற்றையும் பன்றியையும் இரு பெண்களையும் துன்பமுறச் செய்த 
குற்றத்தைப் பொறுக்கமுடியாது எனப் பொங்கி உரைத்தார் . அவன் விலங்கு 
முதலியனவும் பன்றியும் அவர் அனுப்பியவை எனத் தெரிந்திருந்தால் தங்கள் 
நாட்டவர்க்கும் படையினர்க்கும் துன்பம் நேர்ந்த போதிலும் துன்புறுத்தி 
யிருக்கப் போவதில்லையென்றும் , வந்த பெண்கள் தகாதனவற்றைக் கேட்ட 
தால் துரத்த நேர்ந்ததென்றும் பணிந்து கூறினான் . 


XX 


விசுவாமித்திரர் தன் மக்களான இருபெண்களையும் அவன் மனந்து 
கொண்டால் அவன் செய்த இக்குற்றங்களைப் பொறுத்துக்கொள்வதாகக் 
கூறினார் . 

சந்திரமதியைத் தவிரப் பிற தாரம் கொள்ள முடியாதென்றும் 
இப்புலைப் பெண்களை அதனால் மணக்க இயலாதென்றும் நாட்டையே 
இழக்க நேரினும் சரியென்றும் அரிச்சந்திரன் அதற்குப்பதில் கூறினான் . 


தன் மக்களைப் புலைப் பெண்கள் எனச் சொன்னதால் அரிச்சந்திரன் 
புலையனுக்கு அடிமையாகும் படி சாபம் தந்து , நாட்டை இழக்க நேரினும் 
சரி யென்றதால் இப்பெண்களை மணந்து கொள்ள மறுப்பதற்குப் பதிலாக 
நாட்டைத் தானமாய் அளித்துச் செல்லுமாறு முனிவர் உரைத்தார் . 


பிறதாரம் கொள்வதினும் நாட்டையிழத்தல் நன்றென்ற மகிழ்ச்சியுடன் 
அரிச்சந்திரன் நாட்டைத் தாரைவார்த்து முனிவருக்கு அளித்துப் புறப்பட , 
விசுவாமித்திரர் , அரிச்சந்திரன் , அவன் மனைவி , மகன் ஆகியோர் அணிந் 
திருந்த ஆடை ஆபரணங்களைக் கழற்றி வாங்கிக்கொண்டு அவர்களுக்கு 
உடுத்த அழுக்கடைந்த காவித் துணியினைக் கிழித்தளித்தார் . 


விசுவாமித்திரரிடம் நேரில் நாட்டை ஒப்படை. த்து அரிச்சந்திரன் 
புறப்படுகையில் , முன்னர்த் தான் யாகத்திற்காகக் கொடுத்து வைத்திருந்த 
பொன்னைத் தந்துசெல்லுமாறு 

முனிவர் கூறினார் . 

நாடு 

முதலான 
அனைத்தையும் தாரைவார்த்துத் தந்தபின் தன்னிடம் கொடுப்பதற்குத் 
தனியே பொன்னில்லையென அவன் சொன்னான் . 


அதுகேட்ட முனிவர் , தாரை வார்த்துத் தருகையில் யாகத்திற்கான 
பொன் உட்பட எனச் சொல்லவில்லையே என்றும் முன் பொன் தருவதாகச் 
சொல்லவில்லையெனச் சொல்லிச் செல்லுமாறும் உரைத்தார் 

முன் தருவ 
தாகச் சொன்னனதச் சொல்லவில்லை எனப் பொய் • றேன் , காசிநகர் 
சென்று பொன் ஈட்டி முன் கூறிய பொன்னை உமக்கு அளிக்கக் கால அவகாசம் 
நாற்பது நாள் நல்குக ! " என்று கேட்டுக் கால அவகாசம் பெற்று 

மனைவி 
மகனுடன் அவன் காசிக்குப் புறப்பட்டான் . அமைச்சர் சத்தியகீர்த்தியும் 
முனிவரிடம் இசைவு பெற்று 
சைவு பெற்று அவர்களுடன் சென்றான் . 

நாட்டுமக்கள் 
ந ... ந்தவற்றையெல்லாம் அறிந்து அழுது துடித்தனர் . அரிச்சந்திரன் தர 
வேண்டிய பொன்னைப் பெற்றுவரச் சுக்கிரன் என்பவரை முனிவர் அவர்க 
ளுடன் அனுப்பி வைத்தார் . 


xxi 


அரிச்சந்திரன் முதலானோர் காட்டு வழியாகக் காசிக்குச் சென்றனர் . 
நாற்பது நாள் கால அவகாசத்திற்குள் 

பொன்னை ஈட்டித்தர இயலா மல் 
தாமதப்படுத்தி அரிச்சந்திரனைச் சொன்னசொல் தவறியவனாக்க 
விசுவாமித்திரரும் சுக்கிரனும் வழியில் பல தடைகளை உருவாக்கித் துன்புறுத் 
தினர் . உடன் வருவதற்காகத் தனியே பொன்னைக் கூலியாகத்தரவேண்டு 
மெனச் சுக்கிரன் கேட்டுத் தொந்தரவு செய்து அரிச்சந்திரனை ஒப்புக்கொள்ளச் 

விசுவாமித்திரர் மேகத்தை ஏவி ழைபெய்து வெள்ளம் வரச் 
செய்தும் , தேள் , அட்டை முதலியவற்றை அனுப்பியும் , அக்கினியை அனுப்பி 
யும் , பேய்களை அனுப்பியும் , கார்க்கோடகன் எனும் கொடிய பாம்பை 
அனுப்பியும் , பாதையில் கற்கள் , இலந்தை முள் , நெருஞ்சி முள் , காரை முள் 
முதலியவற்றைப் போட்டுவைத்தும் பல இடையூறுகளை ஏற்படுத்தி 
அரிச்சந்திரன் முதலானோரின் பயணம் தாமதமாகும்படியும் அவர்கள் பனம் 
தளரும்படியும் செய்தார் . 


செய்தார் . 


ஆயினும் அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோக தாட்சன் , சத்திய கீர்த்தி 
ஆகியோர் தங்களின் பொறுமைக் 

குணத்தாலும் 

உயர்பண்புகளாலும் 
தடைகளைக் கடந்து நாற்பதாம் நாள் காலையில் காசி நகரை அடைந்தனர் . 
காசி விசுவநாதரையும் தேவி விசாலாட்சியையும் வணங்கி நின்றனர் . 


முனிவருக்குத் தரவேண்டிய பொன்னை எவ்வாறு ஈட்டுவதென 
அரிச்சந்திரன் எண்ணிநிற்கச் சந்திரமதி தன்னை எவருக்காவது 

வேலையா 
ளாக விற்றுப் பொன் பெற்று முனிவருக்குக் கொடுக்குமாறு 

கூறினாள் . 
காசிநகரில் சந்திரமதியை அவன் விலைகூறி நின்றான் . அந்தணன் ஒருவனி 
டம் சந்திரமதியையும் தன் மகனையும் விற்று யானை மேலிருந்து வீசியெறியும் 
கவண்கல் சென்றுவிழும் தூரம் அளவுக்குப் பொன் பெற்று விசுவாமித்திர 
ருக்குத் தரவேண்டிய பொன்னைத் தந்தும் , தன்னைப் புலையன் வீரவாகுவுக்கு 
அடிமையாகச் சத்தியகீர்த்தியை விற்கச்சொல்லி அதனால் பெற்ற பணத்தைச் 
சுக்கிரலுக்குக் கொடுத்தும் சொன்ன சொல் தவறா தவனானான் . புலையனுக்கு 
அடிமையான அவன் சொல்லொணாத் துன்பத்துடன் மயானங் காவல்காக்கும் 
பணியைச் செய்துவந்தான் . 


அந்தணனுக்கு அடிமையான சந்திரமதியும் அவள் மகனும் , அந்தண 
னும் அவன் மனைவியும் கொடுமையாகத் தங்களை நடத்திய 

போதிலும் 
கடுமையாக உழைத்து வேலை செய்து வந்தனர் . 

றுவருடன் 
தர்ப்பை கொய்யச்சென்ற லோ கதாட்சனனை விசுவாமித்திரர் ஏவிய பாம்பு 
கடிக்க அவன் அங்கேயே இறந்தான் . 

மகன் இறந்ததை அறிந்து துடித்த 
வரி- f 


ஒருநாள் 


xxii 


தருணத்தில் 


சந்திரமதி அந்தணரிடம் மன்றாடிக்கேட்டு அனுமதிபெற்று மகனிறந்து 
கிடக்குமிடத்தைத் தேடிச் சென்றாள் . கண்டு அழுது துடித்தாள் . உடலை 
எரிக்க மயானத்திற்கு எடுத்துச் சென்றாள் . மயானத்தில் இற்றுவெந்த 
குறை விறகுக் கட்டை . களை அடுக்கி மகன் உடலை எரிக்கும் 
மயானங்காவல்காக்கும் அரிச்சந்திரன் வந்து தடுத்தான் . மயானத்தில் 
பிணத்தை எரிக்கத் தரவேண்டிய கால்பணம் , ஆடை , வாய்க்கரிசியைத்தந்து 
பின் எரிக்கச் சொன்னான் . தன்னிடம் தர எதுவுமில்லை எனச்சொன்ன 
சந்திரமதியின் கழுத்தில் பொன் மாங்கல்யம் இருக்கக்கண்ட அவன் அதனை 
எடுத்துரைத்தான் . 


தன் கணவன் அரிச்சந்திரன் கண்களுக்கன்றிப் பிறர் கண்களுக்குத் 
தோன்றாத மாங்கல்யம் இப்போது மயானங் காக்கும் இப்புலையன் காணு 
மாறு ஆயிற்றே என்று சொல்லிச் சந்திரமதி புலம்பக் கேட்ட அரிச்சந்திரன் 
புலம்புவது தன் மனைவியென்றும் இறந்து கிடப்பது தன் புதல்வனென்றும் 
அப்போது தான் அறிந்தான் . அறிந்து அவன் அழுது 

துடிப்பதைக் கண்டு , 
அவன் சொல்லியழுவதைக் கேட்டுச் சந்திரமதியும் அவன் தன் கணவனே என 
உணர்ந்து நடந்தவற்றைக் கூறினாள் . அவனும் தான் புலையனுக்கு அடிமை 
யானதை எடுத்துரைத்தான் . 


அரிச்சந்திரன் சந்திரமதியைத் தன் தலைவனான வீரவாகுவுக்குப் 
பிணஞ்சுடத் தரவேண்டிய கால்பணத்தையும் ஆடை யையும் அவள் வேலை 
பார்க்கும் அந்தணரிடம் வாங்கிவருமாறு 

கூறியனுப்பினான் . சந்திரமதி 
மயானத்திலேயே மகன் உடலை விட்டுச் சென்றாள் . 


அவள் செல்லும் வழியில் , விசுவாமித்திரர் ஏவிய மூவர் காசிமன்னனின் 
மகனைக் கொன்று உடலைப் போட்டுச் சென்றனர் . அவ்வுடலைப் பார்த்த 
சந்திரமதி தன் மகன் உடலைத்தான் பேய் பிசாசுகள் இங்கு கொண்டுவந்து 
போட்டுவிட்டனவோ என ஒருகணம் மயங்கி உடம்பைக் கையிலெடுத்துப் 
பார்த்தாள் . 


அப்போது அங்கே காசிமன்னன் மகனைத் தேடிவந்த காவலர்கள் 
இக்காட்சியைக்கண்டு . சந்திரமதியே அவனைக் கொன்றதாக முடிவுசெய்து 
கட்டியடித்து இழுத்துச்சென்று மன்னன் முன் நிறுத்தினர் . மன்னன் அவள் 
கொலை செய்திருக்கமாட்டாள் எனப் பலவகையில் எண்ணியும் சொல்லியும் 
கூடச் சந்தர்ப்ப சூழல்கள் , சாட்சிகள் அவளைக் குற்றவாளியாக எண்ணச் 
செய்தன . விதியின் விளைவால் அவளை வெட்ட ஆணையிட மனத்தில் 


xxiii 


எண்ணி அவையிலிருந்த மறையவரை நோக்கி , “ இவளுக்கு என்ன தண்டனை 
அளிப்பது ? எனக்கேட்டான் . அப்போ தங்கு ஆதிமறை வேதியனாய் 
விசுவாமித்திரர் வந்து நின்று , " தலையை வெட்டிக் கொல்ல வேண்டும் என்று 
கூறினார் . 


காசிமன்னன் , வீரவா குவை அழைத்து வாள் தந்து சந்திரமதியை 
வெட்டுமாறு ஆணையிட்டான் . ஆணைப்படி சந்திரமதியை அழைத்துச் 
சென்ற வீரவாகு , அவளையும் வாளையும் அரிச்சந்திரனிடம் ஒப்படைத்துக் 
கொலைக்களத்திற்குக் கொண்டுசென்று வெட்டுமாறு உத்தரவிட்டான் . 


வீரவாகுவின் சொற்படி அரிச்சந்திரன் சந்திரமதியைக் கொண்டு 
சென்றான் . 

சந்திரமதியும் அரிச்சந்திரனும் ஒருவரையொருவர் உணர்ந்து 
நடந்தவற்றை அறிந்து வருந்தினர் . 


அப்போது விசுவாமித்திரர் அங்குவத்து , “ உங்களை இத்துயரினின்று 
மீட்கிறேன் ; இறந்த மகனை உயிர்ப்பிக்கிறேன் ; நாட்டைத் திருப்பித் தருகி 
றேன் . என் மக்களை மணந்துகொள் அல்லது நாடு தந்ததை இல்லை என்று 
சொல் " என்று கூறி அவனைச் சத்திய நெறியினின்று தவறச்செய்ய 
முயன்றார் . 


அரிச்சந்திரனோ உயிர்பெரிதன்று சத்தியமே பெரிதென்று சொல்லிச் 
சந்திரமதியின் தலையை வெட்ட வாளை வீசினான் . வாள் சந்திரமதியின் 
கழுத்தில் செண்பகப்பூ மாலையாய் விழுந்தது . 


சிவன் , திருமால் , பிரமன் முதலான தெய்வங்களும் , தேவேந்திரன் ,, 
வசிட்டர் , விசுவாமித்திரர் முதலி யோரும் அங்கே தோன்றினர் . மக்கள் 
நடந்தது கண்டு மகிழ்ந்தனர் ; அதிசயித்தனர் . தேவலோகத்தில் நடந்த 
வற்றைச் சிவனின் ஆணைப்படி விசுவாமித்திரர் அரிச்சந்திரனுக்கு எடுத் 
துரைத்தார் : சத்தியம் தவறாத அரிச்சந்திரனைப் புகழ்ந்துரைத்தார் . 
அரிச்சந்திரன் அனைவரையும் வணங்கிநின்றான் , அவனுடைய மகலும் காசி 
மன்னலுடைய மகனும் உயிர்பெற்று மீண்டனர் . 


அந்தணனாகவும் புலையனாகவும் வந்து தாங்களே அவர்களை 
அடிமை கொண்டதை அக்கினிதேவனும் , பமதருமனும் எடுத்துரைத்தனர் . 


xxiv 


மறுப்புரை த்த போதிலும் அரிச்சந்திரனுக்கு அவனுடைய நாட்டையும் தன் 
தவவலிமையில் பாதியையும் விசுவாமித்திரர் அளித்தார் . அரிச்சந்திரனும் 
சந்திரமதியும் அடிமைப்பட்டதை அறிந்து அவர்களை மீட்கப் புறப்பட்ட 
மதிதயனும் காசிக்கு அப்போது வந்து சேர்ந்தான் . யாவும் நலமாய் 
முடிந்ததை எண்ணி மகிழ்ந்தான் . 


கடவுளர் அனைவரும் வாழ்த்த , வசிட்டரும் விசுவாமித்திரரும் வாழ்த்த 
அரிச்சந்திரனும் சந்திரமதியும் லோகதாட்சனும் அயோத்திக்கு மகிழ்ச்சியுடன் 
மீண்டனர் . நாட்டு மக்கள் நடந்தவற்றை அறிந்து மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் 
அவர்களை வரவேற்றனர் . அமைச்சர் சத்தியகீர்த்தியின் துணையுடன் 
அரிச்சந்திரன் அயோத்தியைச் சிறப்பாக அரசாட்சி செய்து நெடுங்காலம் 
நன்கு புகழுடன் வாழ்ந்து வந்தான் . 


இரண்டாம் பகுதி : 


நூல் 


அரிச்சந்திரன் அம்மானை 


[ பாட வேறுபாடுகளுடனும் ஒத்த அரிச்சந்திரபுராணம் 

பாடற் பகுதிகளுடனும் ] 


அரிச்சந்திரன் அம்மானை 


(விநாயகர் காப்பு ) 


நேரிசை வெண்பா 


ஆராருங் கேட்க அரிச்சந் திரன்கதையைச் 
சீராரும் அம்மானை செப்பவே - நீராருந் 
தும்பைச் சடைமுடியான் சோதியரன் தந்தருளும் 
கம்பக் கடகளிறே காப்பு . 

00 


( விநாயகர் வணக்கம் ) 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


சீர்கொண்ட தவமுனிவன் கவுசிகன்சோ திக்க நிறை 

சிதறா வண்ணம் 
பேர் கொண்ட சத்தியரிச் சந்திர நா மப்பகுதி 

பேச நாளும் 
நீர்கொண்ட சடைப்பரமன் இடப்பாகம் அகலாத 

நிமலி ஈன்ற 
கார்கொண்ட முகத்தானை முகவனிரு தாள் கமலங் 
கருத்துள் வைப்பாம் . 

0 


பாட வேறுபாடு : விருத்தம் 0. 1 : 5 தவறா 1574 4 : 5 , 6 கருத்தில் சேர்ப்பாம் 


1574 


2 


அரிச்சந்திரன் 


( நூல் ) 

நடை 
பூமாது வாழ்க புகழ்கெவுரி வீத்திருக்க 
நாமாது வாழ்கஇந்த நானிலமெல் லாந்தழைக்கச் 
செங்கமலத் தோனுந் திருமாலும் ஈசுரனும் 
ஐங்கரனும் புங்கவனும் அண்டருடன் கொண்டாடிச் 
5 சையோகத் தியாகத் தயவாக வீத்திருக்கும் 

அய்யோத்தி என்னும் அணிநகரை ஆண்ட மன்னன் 
எங்கெங்குங் கீர்த்தி இலங்கித் துலங்கிடவே 
சங்கமூன் றுக்கரசு தானாண்ட வண்மையினால் 

மறிதங்கு கையான் மகாதேவர் கொண்டருளுந் 
10 திறிசங்கு வேந்தனெனும் சீர்வேந்தன் தந்தமைந்தன் 

சத்தியரிச் சந்திரனைத் தாரணிலா னம்புகழ 
வெத்தி அரனருளால் மேன்முனிசோ தித்ததினால் 
நாடுவிட்டுக் காசிபுக்கி நங்கைமக னும்விலையாய்ப் 

பாடுபட்டு நீங்கிப் பலன்பெத் துகந்தகதை 
15 பண்டுவட நூலில் பகர்ந்தார் பெரியோர்கள் 

கண்டுமதை வீர கவிராயன் ஆராய்ந்து 
சீருந் தமிழால் சிறந்தவிருத் தத்துகையால் 
நேருலவு காண்டமென நீளுலகத் தேயுரைத்தார் . 

ஆண்ட புவி யில்கவியோர் அப்பொருளைத் தானெடுத்து 
20 வேண்டியசீர் அம்மானை மேதினியி லேயுரைத்தார் . 

பெம்மான் அருளால் இப் பேருலகில் ஆசையுடன் 
அம்மானை யாக இந்த அம்புவியில் சொல்லிடவே 


பா . வே . 


5 : 1 , 2 சையோற் றியாகத் 1691 , 8 : 3 அணி நகரி 1691 
8 : 1 சங்கமுமூன் 1574 
9 ; 1 மறிதங்குங் 1691 9 : 4 கொண்டாடும் 1574 
11 : 3 , 4 தாரணியோர் தான் புகழ 1574 
12 : 3 , 4 மேன் முனிவன் சோ தினையால் 1574 , 1691 
13 : 2 காடுபுக்கி 1574 , 14 : 2 முன்னாள் 1574 
14 : 3 , 4 பலன் பெற்றுகந்தகதை 1574 , 1691 
17 : 4 தத்தொகையாய் 1691 18 : 4 தேயுரைத்த 1574 
19 : 2 யில்கவிஞோர் 1691 
19 : ஆண்ட புவி யில்கவிஞர் அப்பொருளை ஆராய்ந்து 1574 
22 : 2 

யாக இன்னம் 1691 
22 : அம்மானை யாகஇன்ன அம்புவியோர் சொல்லிடவே 1574 


அம்மானை 


3 


( கடவுளர் வணக்கம் ) 
எண்ணும் எழுத்தும் இசைபா வளந்தனக்குக் 

கண்ணாக வேயிருந்து கற்பகமே காத்தருள்வாய் ! 
25 முப்புரத்தைத் தீயெரித்த முக்கண்ண னே ! பரனே ! 

அப்பணியுஞ் செஞ்சடையின் அண்ணலே முன்னடவாய் ! 
வேலைபொருப் போடுபுவி மிக்க அண்டப் பல்லுயிரும் 
கோலமுட னேபயின்ற கோதையே முன்னடவாய் ! 

ஆலிலையில் பள்ளிகொள்ளும் அச்சுதனே மாயவனே 
30 ஏலமுட னீது தமிழ்க் கெந்நாளும் வந்து தவாய் ! 

வானோர் சிறைதவிர்த்து வல்லசுர ரைக்கடிந்து 
மேனா டுறவிளங்கும் வேலவனே முன்னடவாய் ! 
செய்யகம லத்துறையுஞ் செந்திருவே எந்தாயே 

வையகத்தில் உந்தனருள் வண்மையுட னேயருளும் ! 
35 வெள்ளை நிறத் தஞ்சுகமே வெண்டரளம் பூண்மயிலே 

தெள்ளுதமிழ் தந்தருளும் தேவிசர சோதி அம்மா ! 


( நூலாசிரியன் , நூல் தோன்றிய காலம் , இடம் ) 
பூவுலகில் வாழும் புலவோர் இடந்தொழுது 
மேவு புகழ் அயோத்தி வேந்தன் கதையுரைத்தோன் 

விந்திய தரமுனிவன் மேவி இதங் கொண்டவன் நான் 
40 சத்தகன்னி மார்வயத்தில் தாரணியில் வந்துதித்தோன் 

ஆதிபத்ர காளிக் கனவர த புத்திரன் காண் 
நீதியுத்த ஏனாதி நீளுங் கனகுலத்ே 


தோன் 


பா . வே . 23 ; 3 
23 ; 3 இசைவாய் 1691 

சைவா 1574 
25 : 3 , 4 முக்கணனே தற்பரனே . 1574 
28 : 4 காத்தருள்வாய் 1574 , 

1574 , 1691 
29 : 1 ஆழிதுயில் 1749 30 : 2 னீதி தமிழ்க் 1691 
30 : ஏலமுடன் இத்தமிழுக் கெந்நாளும் வந்து தவும் ! 1574 
31 : 4 ரைச்செகுத்து 1574 33 : 4 என் தாயே 1749 
37 : 4 அடிதொழுது 1574 , 1691 
38 : 4 கதையுரைத்தார் 1691 கதையுரைத்தேன் 1574 
39 : 1 வித்தியா 1574 
39 : 4 கொண்டவனாம் 1691 , கொண்டவன்னாள் 1574 . 
40 : 2 மார்வயற்றில் 1574 1749 41 : 4 புத்திரர்காண் 1749 
42 : 1 நீதியுற்ற 1574 1691 1749 


1749 


4 . 


அரிச்சந்திரன் 


நண்ணுங் குலத்துதித்த றாக்கன் தருஞ்சுதன்காண் 

எண்ணும் புகழ்கொண் டிலங்கிச் சிறந்திலங்கும் 
45 துய்ய குமார சுவாமியருள் பெத்தவன்காண் 

செய்ய கமலத் திருவுறையுந் தென்மலையில் 
மாணிக்க வாசகர்க்கு வாய்த்த தொருசீஷன் 
ஆணிப்பொன் நீள் மதுரை ஆதிகயற் கண்ணியெனும் 

நாரணிகல் யாணி நளின மலர்ப்பதத்தைப் 
50 பூரணமாய்ப் போத்திப் புகழும் புகழேறி 

இன்பரச மாகியக வீசுரர்கள் கொண்டாடும் 
நன்பு கலியுகம் நா லாயிரத்தெண் ணூத்து முப்பத்( து ) 
எட்டாண் டதனில் இலங்கும் நளவரிசம் 

மட்டாருங் கும்ப மகத்தில் இயல்பாகத் 
55 தருமங்கள் தான் பெருகித் தாரணியி லேவிளங்கும் 

திருமங்கை யூர்தனிலே செப்பினன்காண் அம்மானை ! 


+ 


( அவையடக்கம் ) 
வல்லதமிழ் ஓதும் வனிதமுள்ளோர் தங்கள் முன்னே 
சொல்லும் பொருளுமதின் சூஷ்த்திரமுந் தானறியேன் ! 

நேரனைய வேத நெறியுடைய அந்தணர்க்குச் 
60 சீரறியாப் புல்லர் சிறந்து புத்தி சொன்னதொக்கும் ! 

கண்டசித்தி சொல்லும் கவிவாணர் சேர்பதியில் 
மிண்டு சொல்லும் வீணர் மிகவே யிருக்கலையோ ? 


பா . வே . 43 : 4 தருசுதன் காண் 1749 

45 : 4 பெற்றவன்காண் 1574 1691 1749 
50 : 2 போற்றிப் 1574 1691 1749 
31 : 2 , 3 மாகவுமே யீஷ்பரர்கள் 1574 51 : 4 கொண்டாட 1574 
52 : 1 , 4 லாயிரத்தெண் ணூற்றுமுப்பத் 1749 

லாயிரத்தெண் ணூத்திமுப்பத் 1691 
53 : 1 , 2 எட்டாண்டு தன்னில் 1691 53 : 4 நளவருஷம் 1749 
55 : 1 தருமங்கை 1749 
58 : 4 தானறியான் 1691 
59 : 3 , 4 நெறியுடையோர் தங்கள் முன்னே 1574 
60 : 3 சிறந்தபுத்தி 1374 
62 : 4 யிருப்பதொக்கும் 1574 


அம்மானை 


5 


65 


வன்னக் குயில்கூவும் வாய்த்தபெருங் கானகத்தில் 
உன்ன தவீண் கூகை உளறி யிருக்கலையோ ? 
வாழுகின்ற கற்புடைய மங்கையர்கள் தங்களுடன் 
ஆழும் பலகவனத் ( து ) ஆயிழைமார் வாழ்கலையோ ? 
செய்யாள் இலங்கும் செழுங்கமலப் பொய்கையிலே 
வெய்யதொரு கொட்டி மிகப்பூத் திருக்கலையோ ? 

குத்தம் பலபிழைகள் கோட்டிமெத்தச் செய்தாலும் 
* 70 பெத்ததாய் பிள்ளை தனைப் பேரழியச் சொல்வதுண்டோ ? 

அப்படியென் றெண்ணி அடர்ந்தபுன் ( சொல் ) சொன்னாலும் 
செப்பமுடன் கொண்டாடிச் சீராக வே மகிழ்ந்து 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


அப்புவி யதனில் வாழும் 

அருந்தமிழ்ப் புலவோர் ஆய்ந்து 
வம்புறு மொழியீ தென்ன 

மனதுற வறிந்துத் தாலும் 
கொம்பனை உமையாள் பாதம் 

குணமுடன் வணங்கிச் சொன்னேன் 
நம்பிக்கை யாலே இந்த 

நானிலத் தோர்கொள் வீரே ! 


1 


பாட வேறுபாடு : 


நடை 


63 : 4 கானகத்தே 1691 1749 
64 : 1 உன்னியதோர் 1574 
66 : 3 ஆயிழையார் 1749 
70 : 4 செய்வதுண்டோ 1749 


விருத்தம் 1 2 : 1 வன்புறு 1691 
2 : 3 தென்று 1574 1691 

1691 1749 
2 : 5 , 6 வறிந்துற் றாலும் 1749 

3. 6 சொன்ன 1574 1691 
அரி - 2 


வறிந்திப் பாலும் 1574 


அரிச்சந்திரன் 


6 


( நாட்டு வளம் ) 
அறிவுடன் பொறுமை ஞானம் 

அதிதிட முடனே நீதி 
நெறி நிறை பெருகும் வேத 
நிலைபுலி புரக்கும் 

புரக்கும் வேந்தன் 
குறிதிரி சங்கு பாலன் 

குணமுட னிருக்கும் அந்தத் 
திறமுறு அயோத்தி நாட்டின் 

திகழ்வளம் உரைக்க லுற்றேன் ! 


நடை 


75 


காட்டகத்தில் வாழுங் கலைமான் இனங்களுடன் 
தேட்டமுறு பன்றிபுலி சேர்ந்துவிளை யாடி நிற்கும் . 
ஆனையுடன் சிங்கம் அதிகஉற வாயிருக்கும் ! 
பூனையுடன் கிள்ளையெலி போந்துவிளை யாடல் பெறும் ! 
சுரவிக் குறளையுடன் தோன்றுபுலிக் குட்டிகளும் 
விரவு மொரு இடத்தில் மேவி நின்று நீரருந்தும் ! 

பெம்மான் அருள் பெருகிப் பேருலகி லேமிகுந்து 
80 மும்மாரி மாதம் முறைமையுட னே பொழிந்து 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 2 1 : 2 பொருள்மெய்ஞ் 1691 2 : 2 பெருகி 1574 1691 

3 : 1 குறிதிரு 1574 
4 : 1 திறமுடன் 1574 4 : 1 , 2 திருவுறு மயோற்றி 1691 


நடை 


74 : 1 தேட்டமுறும் 1574 
76 : 4 யாடி நிற்கும் 1574 1691 
78 : 1 , 2 விரவுற் றொருதடத்தில் 1691 
80 : 3 முறமையுட 1574 


ஒப்புமைப் பகுதி : அடி எண் . 73-78 . விலங்குகளிடத்தும் பகைமை இல்லை என்பது . 

" பொருந்தி மானும் புலியும் புனலுடன் 
அருந்தி வாழும் ஒருதுறை அன்பினால் , 
பருந்தும் பைங்கிளி யும்ஒரு பஞ்சரத் 
இருந்து வாழும் இரவும் : பகலமே. ” 

- அரிச்சந்திர புராணம்- நகரச் சிறப்பு -20 


அம்மானை 


7 


அப்பு நிறைந் தேரிகளும் ஆனவய லும்பொழிலும் 
செப்பமுட னேசிறந்து சேர்ந்திருக்கும் அம்மானை ! 


85 


90 


சீலமுள்ள மள்ளர்நெடுஞ் சிங்காரந் தன்னுடனே 
கோலமுடன் நீடுவயல் கோலியொழுங் குந்திருத்திக் 
கூட்டமிக வேதிரண்டு கூடியுழ வோடி நின்று 
நாட்டம் பரம்படித்து நாடிவரும் போதினிலே 
வாய்த்தகிடாக் காலழுத்தி வாகுமொருக் கால் நெருங்கிப் 
பாத்ததிசை தோறும் பருசங்கு முத்தீனும் ! 
கன்னலெனுங் கோலால் கடாவை நடத்திமள்ளர் 
உன்னிவரக் கன்னல் ஒடிந்து முத்துச் சாறொழுதம் ! 
வாலைக் கடைசியர் தம் மண்டுகல விப்புலவிக் 
கோலத்தை நெஞ்சிலெண்ணிக் கொண்டுஉழும் மள்ளர்சிலர் 
தாமரையைக் கண்டரிவை தன் முகமென் றெண்ணிவந்து 
பூமரையீ தென்றுகண்டு போந்துமறுத் தும்உழுவார் . 
வளமான சித்திரம் வகுத்தவயல் பக்கமெல்லாம் 
நளபாக வர்க்கவிரை நாடியெங்கு மேநிரைப்பார் . 
கூத்துவனைக் கொல்லும் குணாலவிழி மள்ளியரும் 
ஆத்தகுர வைச்சிறப்போ டான நட வுந்திருத்தி 


95 


பா . வே . 81 : 4 லும் பெருகிச் 1574 

84 : 4 காய்த் திருத்தி 1574 
85 : 4 வேயுழுது 1574 86 : 4 வேளைதனில் 1574 
87 : 2 காலழுந்தி 1574 , 1691 
87 : 3 வாகுபெறக் 1691 
87 : 3 , 4 வாகுபெறச் சேற்கலங்கிப் 1574 
89 : 1 கன்னலுறுங் 1574 , 1749 
89 : 4 நடாத்திமள்ளர் 1691 
91 : 4 விப்புதுமைக் 1574 
92 : 2 நெஞ்சில்வைத்துக் 1574 
98 : 1 ஆர்த்தகுர 1891 


ஒப்புமை : 


அடி எண் . 89 , 90 


கடாவின்மேல் கரும்புச்சாறு ஒழுகல் . 


... சார்க்கடா 
மேலெ வாம்பொழி வேழத்தின் சாறு ...... 

-- அரிச் . புரா.நாட்டுச்சிறப்பு -34 


8 


அரிச்சந்திரன் 


மய்யலுடன் தங்கள் முறை மள்ளர்களுங் கொண்டாடச் 
100 செய்யகளிப் போடுகும்மி சேர்ந்துவிளை யாடி நிற்பார் ; 

ஏரிவயல் காட்டில் இடைதோறும் பூத்திருக்கும் 
சீரியசெந்தா மரையைச் சென்று சென்று தான் பறித்து 
எறிந்துசில மள்ளியர்கள் இன் பமுடன் நின் றிடவே 

செறிந்து பல மள்ளரிதைச் சீராகப் பார்த்து நிற்பார் ; 
105 எண்ணரிய தேவர்களும் ஈஸ்பரனும் மால் அயனும் 

நண்ணியுறை யுங்காவும் நாடு ( ம் ) மிகு சோலையெங்கும் 
பாகு நல்ல சம்பம் பலாவின் கனியுடனே 
வாகு கதலி வளமான மாங்கனியும் 

வீசுதென்ற லால்உதிர்ந்தும் மிக்கமந்தி யால்விழுந்தும் 
110 பேசுகிளி யால் உடைந்தும் பேறான தேனொழுகும் . 

தேனாறு வெள்ளந் திரண்டாலைப் பாலுடனே 
மேனான வாரியெங்கும் மிக்கநதி யும் பெருகிச் 
சாலி வயல் தடமுந் தங்குமஞ்சள் இஞ்சியிலும் 
ஏலித்து வந்தே இசைந்தமுர்த மும்பாயும் . 


பா . வே . 101 : 2 , 3 காட்டின் இடந்தோறும் 1691 

103 : 4 நின்றிடுவார் 1574 
104 : 2 மள்ளரதைச் 1691 
104 : 3 , 4 சீராக வேபாத்து 1574 1749 
105 : 3 ஈசுரனு 1749 
106 : 3 நாட்டமிகுஞ் 169 / 
197 : 2 சம்பு 1574 1691 , சம்பும் 1749 
109 : 4 யால் விழுந்து 1574 1691 
110 : 2 யாலுடைந்து 1574 1891 
110 : 4 தேனொழுகி 1574 1691 
F12 : 2 வாரியென்ன 169 1 
414 : 1 ஏலிற்று 1691 


ஒப்புமை : 


அடி எண் . 106--114 

கனிகளின் சாறு கழனியில் பாய்தல் . 
இறவு பாய இருங்கத லிக்கனி 
மறவி பாயவருக் கைக்கனி மாங்கனி 
பிறவும் வாய்விண்டு பீறிப் பொழிந்திடு 
நறவு பாய்ந்திட நாறு வளர்ந்தவே . " 

-அரிச் . புரா . நாட்டுச்சிறப்பு -39 


அம்மானை 


9 


115 வேகமுடன் நீளும் மிகுவாளை யுங்கயலும் 

வாகுபெறத் துள்ளியிளம் வாழைகன்ன லில்குதிக்கும் ; 
ஏடவிழுங் கேசகமின் என்றிலங்கும் மள்ளியர்கள் 
ஓடை மணலில் ஒழுங்காய் நிலம்பரப்பிக் 

கூடல் இழைத்தே குலாவியிருப் போர் மடியில் 
120 நீடுமன்னம் முட்டையிட்டு நேசமுட னேபறக்கும் ; 

கோலிமன்னன் நீதிக் குணம்போல எந்நாளும் 
சாலிப் பயிரோங்கித் தானே கதிர்முதிர்ந்து 
கற்பனைய மின்னார் கனிந்து நிற்கும் வாறெனவே 

நெற்பயிர்கள் நின்றிலங்கும் ; நீதியுள்ள மள்ளர்களும் 
125 கஞ்சமுகம் என்னுங் கடைசியர்க ளும் மெழுந்து 

நெஞ்ச மகிழ்ச்சியுடன் நீண்டவய லுட்புகுந்து . 


பா . வே . 116 : 2 துள்ளியினம் 1574 

117 : 4 பள்ளியர்கள் 1574 
118 : 4 மணல்பரப்பி 1574 
121 : 3 குணம்போலே 1691 
123 : 2 மின்னாள் 1574 
124 : 2 நின்றிலங்க 1574 1749 


ஒப்புமை : 


அடி எண் . 117 - 120 கூடல் இழைத்திருக்கின்ற பெண்டிர் மடியில் அன்னம் 

முட்டையிடல் -- சங்கு முத்தீனுதல் , 
" நெடிய நெய்தலின் நித்தில வண்டலில் 
கொடிய காதலிற் கூடல் இழைத்திடும் 
கடிய நீலக் கருங்கண் நுளைச்சியர் 
மடியி லேறி வளைகண்முத் தீனுமே . " 

- அரிச் . புரா . நாட்டுச்சிறப்பு -57 . 


அடி எண் . 121-124 நெற்கதிர் முதிர்ந்து கற்புடைய மங்கையர்போல் 

தலைசாய்த்து நிற்றல் . 
“ சேலி ரும்புனற் கேள்வனைச் சேர்ந்துபில் 
சூலி ருந்து துவண்டலைந் தீன் றுமெய்ப் 
பாலி ருந்து பசந்து பழுத்தசெஞ் 
சாலி கற்பினர் போற்றலை சாய்த்தவே , " 

அரிச் . புரா . நாட்டுச்சிறப்பு-44 


அரி. 


3 


to 


அரிச்சந்திரன் 


கலிவிருத்தம் 


ன் 


முதிருங் கதிர்கொய் திசைமுறை மையுட 
விதமும் பெறுசிமை கொடுமெல் லியரும் 
கதனம் புகழும் களமீ தினில்வைத் 
திதமெங் கதிர் தாம் அடி செய் திடுவார் ! 


3 


அடிபட் டிடுமங் கதிரானதுவே 
திடமுற் றிடுமுத் துகள் சேர் பிறவும் 
பொடியுத் திடுதுணி பதர்போய் விட வும் 
வடிவுத் திடும்பொற் குவிவைத் திடுவார் ! 


4 


நடை 


அரிந்துகதி ரோங்கி அடித்துக் குவித்தசென்னல் 
பெரியகிரி வெள்ளிமலை பேறான மேருகிரி 

அட்ட கிரியெனவும் ஆனபல குன்றெனவும் 
130 திட்டமுட னேகுவித்த சீரான சென்னல் முத்தும் 

மன்னர் அகமுழுதும் மா வே தியரகமும் 
பொன்னாம் வணிகரகம் போந்தமள்ளர் தம்மகமும் 
நீண்ட சகடேத்தி நீள்களஞ்சி யத்தேத்திக் 
கூண்டபடி நித்தங் குணமுறுங்காண் அப்மானை ! 


135 பேதை பெதும்பையுடன் பேரான மங்கையரும் 

ஓதும் மடந்தை உரிய அரி வைதெரிவை 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 3-2 : 2 பெறுசுமை 1574 - 1691 

4 1 : 2 டிடுமக் 1691 1 : 4 னதுவைத் 1749 
2 : 3 துகள் போற் 1691 

3 : 1 , 2 பொடியுற் றிடு தூள் 1691 


நடை 


131 : 3 , 4 மாவே திய ரகமுழுதும் 


1574 


132 : 1 பொன்னார் 1749 


133 : 1 , 2 நீண்டசக டத்தேற்றி 1691 நீண்டசக டத்தேத்தி 1574 1749 
133 : 4 யத்தேற்றி 1691 யம் நிரைப்பார் 1574 


அம்மானை 


11 


பேரிளம் பெண் ணில்வனிதப் பெண்கள் சிலர் தாமெழுந்து 
வாரியுட தல்லமட வன்னங்கள் போல் நடந்து 

பூங்கமுகுந் தெங்கும் புகழ்ந்திலங்குஞ் சோலையிடம் 
140 மாங்குயிலின் ஓசைகளும் வண்டிசையுங் கேட்டுகந்து 

அன்றில்களும் நாரைகளும் ஆனகுரண் டங்களுடன் 
வென்றிலன்னம் புள்ளினமும் வீத்திருக்கும் வாவி நண்ணிக் 
காரிகையார் சென்று கனிந்துமிகக் கொண்டாடிச் 

சீரியதோர் வீறும் சிறந்துவிளை யாடல் செய்து 
145 நீராடிப் பட்டுடுத்தி நீள் திலத மையுமிட்டுச் 

சீராடிப் பூவெடுத்துச் சென்று கட்டிக் கொண்டு நிற்கும் 
தேவர் முதல் யாவர்களும் திக்குள்ளோர் தானறிய 
மூவர்புகழ் நாட்டின் முறைமையிது அம்மானை ! 


நற்புறும் அய் யோத்தி நகர்வளங்க ளுஞ்சிறப்பும் 
150 சிற்பமுடன் நானும் சிறிதுரைக்கக் கேட்டருளீர் . 


நகர வளம் 


பூங்கமலந் தான் அலரப் பூவை அன்னஞ் சேவல் அன்னம் 
ஓங்கிவிளை யாடும்மதில் உத்ததிரை சுத்தி நிற்கும் ! 
தூயபர மன்பதி போல் தோன்றுமயன் மால்பதிபோல் 
நேயநெடு நீளம் நிரைசேர் அகலமுடன் 
மேகமண்ட லத்துயரம் மீறு கொம்மை யுஞ்சிகரம் 
வாகு கொண்ட வெள்ளை நிறம் மண்டுசிவப் பான நிறம் 


155 


பா . வே . 137 : 4 தானெழுந்து 1749 

140 : 3 , 4 வண்டிசைக ளுங்கேட்டு 1691 
142 : 1 வென்றியன்னம் 1574 1691 142 : 4 சோலை நண்ணி 1574 
146 : 3 சிண்டு கட்டிக் 1691 
146 : 4 கொண்டு நிற்பார் 1574 
147 : 3 , 4 திக்கிலுள்ளோர் தாமறிய 1691 147 : 4 தாமறிய 1749 1574 
150 : 3 சிறந்துரைக்கக் 1691 
151 : 2 தான் மலரப் 1691 
152 : 3 , 4 உற்றதிசை சுற்றி நிற்கும் 1691 
155 : 4 யின் சிகரம் 1574 


அய்யோற்றி என அடிப்படைச் சுவடியில் உள்ளது . 


12 


அரிச்சந்திரன் 


மாதுபரை யும்பரனும் வந்து குடி கொண்டது போல் 
சாதுவரிக் கல்வயிரந் தானிலங்குங் கோட்டை மதில் 

தூசுகொடி மா மகர தோரணங்கள் நின்றிலங்க 
160 வாசலொரு காதம் வழிக்குவழி ரெண்டாக 

நாடும் ஒருதிசைக்கு நாலாறு வாசலுடன் 
நீடுமொரு நால் திசைக்கும் நீண்ட படி தானிலங்கும் 
* சீலமணி மேடைகளும் சிங்கார லாகடமும் 

கோலமணி மண்டபமும் கோபுரமும் நீள் மதிலும் 
165 பத்தியுள்ள மாது நல்லார் பந்தடிக்கும் மேடைகளும் 

சித்திரமின் னார் மகிழ்ந்து சீருலவுங் கோயில்களும் 
கொங்காரும் பொற்கனகக் கோதையர்கள் கூட்ட முடன் 
சிங்கார மாய் நடனஞ் செய்திருக்குஞ் சாலைகளும் 

அரசர் நெடுந்தெருவும் ஆதிமறை யோர் தெருவும் 
170 விரசெரியும் வேந்தர் மிகுத்ததெரு வீதிகளும் 

பாவாணர் வீதிகளும் பண் சேவு கர்தெருவும் 
மாவாணர் வீதியுடன் வண்மையுள் ளோர் தன் தெருவும் 
தேரோடும் வீதிகளுந் தேங்கு நிரை யும் மொழுங்கும் 

நீரோ டுலாவுசித்திரம் நீண்டபல வீதிகளும் 
175 உத்தநிரை சேர்வணிகர் உண்மைநெடும் வீதிகளும் 

சித்தாந்த மா தவர்கள் சேர்ந்திருக்கும் வீதிகளும் 


பா . வே . 159 : 1 , 2 தூசு 

159 : 1 , 2 தூசு கொடிமகரம் 1574 
159 : 4 நின்றிலங்கும் 1691 , 1749 
162 : 2 நாத்திசைக்கும் 1691 
162 : 3 , 4 நின்றிப் படியிலங்கும் 1574 , 1691 , 1749 
166 : 4 கோவில்களும் 1574 , 1691 
170 : 1 விரசரியும் 1749 
172 : 2 வீதிகளும் 1574 
174 : சீரோ டுலாவுசித்திரஞ் செய்தபல வீதிகளும் 1574, 1749 
175 : 1 உற்றநிரை 1691 


* 1691 - ஆம் எண்ணிட்ட சுவடியில் இவ்விரு ( 163 , 164 ) அடிகளும் பின்வருமாறு 
மாறியுள்ளன . 


" கோலமணி மண்டபமுங் கோபுரமும் நீள் மதிலும் 
சீலமணி லாகடமுஞ் சிங்கார மேடைகளும் " 


அம்மானை 


13 


1 


180 


சூத்திரர்கள் தானிருக்குஞ் சுத்தமுள்ள வீதிகளும் 
ஆத்த நெடுந்தெருவும் அங்காடி யுஞ்சிறப்பும் 
வீதிக்கு வீதி விரைந்துசுத்தி வந்திடவே 
சோதிப் பரையருளால் தோன்று மெட்டுக் காதவழி ; 
இப்படிக்கு வீதிக் ( கு ) இரண்டுலட்சங் கோடியென்பார் 
செப்பமுடன் இந்தச் செழுங்கனக வீதியெல்லாம் 
செண்பகப்பூ மல்லிகையும் சேர்ந்த இரு வாச்சிபிச்சி 
நண்புழுகு சாந்து நறுங்கெந்த வர்க்கமுடன் 
சூதாடும் பொற்கனகத் தோகையர்கள் தான்சில பேர் 
நீதமுள்ள வீதி நிரை ஆ வணத்திருந்து 


185 


கலிவிருத்தம் 
செண்பகம லர்களொடு செங்கமலம் மூல்லை 
நண்புறுசவ் வாதுபுழு கோடு நல் முற்ற 
பண்புமணம் மிஞ்சுபொடி யும்பலதும் விக்கப் 
பெண்களுடன் ஆடவர்பெ ருக்கமொடு கொள்வார் . 


5 


மல்லிகைம லர்க்குவரு மைந்தர் மட மாதின் 
கள்ளவிழி யம்படரக் கடுத்தமத னாலே 
சொல்லுளறி அல்லிமலர் தோகையரே உண்டோ 
அல்லவோஎ னத்திரிவர் அன்புகளி கொண்டே , 


6 


பா . வே . 177 : 2 தாமிருக்கும் 1574 

178 : 1 , 2 ஆர்த்தநெடு வீதிகளும் 1574 1691 ஆர்த்தநெடும் வீதியுடன் 1749 
181 : 2 வீதி 1691 1749 
183 : 2 மல்லிகைப்பூ 1574 
183 : 3 , 4 செய்யகம லப்பூவும் 1574 1691 1149 
185 : 1 சூதாரும் 1691 
188 : 3 , 4 நிரையாக வாழ்ந்திருப்பார் 1574 


விருத்தம் 5 2 : 4 முத்த 174 . 

3 : 4 வீசப் 1691 
4 : 1 பெண்களொடு 1574 


8 1 : 4 மாதர் 1691 

2 : 2 யும்படரக் 1574 
2 : 3 கடுக்கமத 1749 


அரி-4 


14 


அரிச்சந்திரன் 


நடை 


செண்பகப்பூ விக்குமந்தத் தேனார் கரங்கள் தனைப் 
பண்புறுசெந் தாமரைப்பூ பாவையரே தாருமென்று 

ஆடவர்கள் கேட்டவுடன் ஆயிழைமா ருந்திகைத்துத் 
190 தேடுமலர் இல்லையென்று செங்கை கொட்டி யே நகைப்பார் . 

எங்கெங்கும் உள்ள இனிய தெரு வீதியெல்லாம் 
மங்கையர்கள் தான் களித்து வாகுபெற வேயெறிந்த 
புழுகு சவா துகளும் போதவெகு சேறடர்ந்து 

ஒழுகி மிதிபட் டுகந்துமிக வேகிடக்கும் . 
195 பாவையர்கள் தான் முழுகிப் பாங்குபெற ஓடுபுனல் 

மேவுசல தாரைவழி வெள்ளமெனச் சென்று சென்று 
நீடுகட லூடுபுக்கு நின்றமச்ச மீதுபட்டு 
நாடும்மச்ச வாசம் அத்து நல்லகெந்த மாயிருக்கும் . 

கன்னியிள மாது நல்லார் காதலுடன் முல்லைகளும் 
200 பன்னி துள பங்கள் வைத்துப் பாத்திருந்து கொண்டாடி 

நித்தங்கல் யாணமுடன் நீண்டமங்க ளஞ்சிறப்பும் 
பத்தியுட னே பெருகிப் பண்பகமெல் லா மிருக்கும் . 
இந்தமனை தோறும் இருந்திலங்கும் மான் அனையார் 
செந்தா மரைமாது செப்புரதி யாம்எனவும் 


பாட வேறுபாடு : 


நடை 


187 : 2 விற்குமந்தத் 1691 
190 : 4 யே நகைத்தார் 1691 
191 : 4 வீதியிலே 1574 1749 
192 : 4 வேயெறிந்து 1691 
193 : 1 , 2 புழுகுசவ் வாதுகளும் 1574 
198 : 2 வாசமற்று 1574 1691 1749 
199 : 2 மாதர் தங்கள் 1574 , மா தரகங் 1749 
200 : 4 கொண்டாடும் 169.1 1749 
201 : 1 நித்தியகல் 1891 
201 : 4 ளச்சிறப்பும் 1749 
203 : 3 இயைந்திலங்கும் 1691 
204 : 2 மரைமாதுஞ் 1749 


அம்மானை 


1 


205 திலதஞ் சிறந்திலங்குஞ் செய்யவொரு மாதெனவும் 

இலகுமிந்தி ராணியென எந்நாளு மேயிருப்பார் . 
மாலோன் பிரமனுடன் மான் மழுக்கை யாளனுடன் 
மேலோர் மிகப்புகழ வீத்திருக்கும் ஆடவரும் 

வாய்த்த அழகில் அந்த மன்மதவே ளுக்கதியம் . 
210 ஏத்தநிதி தன்னில் இசைகுபே ரர்க்கதியம் .. 

அறிவில் அதிகமுள்ள ஆதிசே டற்கிணையாம் . 
பொறுமை தன்ம ருக்குமிச்சம் பொன்குடை க்குக் கர்ணனொப்பாம் . 
கட்டுபில வானையிலும் காலதிய மாகவுன்னித் 

திட்டமுட னேமி தந்து சென்று தினம் வீத்திருப்பார் . 
215 மெய்வ சனஞ் சொல்லும் விதமறிவ தல்லாது 

பொய்வசனம் பேசப் புதல்வர் அறியார் கள் . 
வறுமை டையலரும் வாய்த்தழகில் லா தவரும் 
சிறுமை புரிவோருஞ் சிக்கா தொருநாளும் 

அந்நகரில் கொஞ்சம் அரிவைமருங் கல்லாமல் 
220 பின்னையொரு கொஞ்சமில்லை பேறாக எந்நாளும் 


பா . வே . 205 : 1 திலகஞ் 1691 

206 : 3 , 4 எந்நாளும் வாழ்ந்திருப்பார் 1574 
208 : 1 , 2 மேலோர்கள் மிக்கபுகழ் 1574 
209 : 4 ளுக்கதிகம் 1691 ளுக்கதனம் 1749 
210 : 4 ரர்க்கதிகம் 1691 
211 : 2 , 3 , 4 அதனமுள்ள ஆதிசேஷ னுக்கதிகம் 1574 
212 : 2 ருக்கதிகம் 1574 
212 : 4 கன்னனொப்பாம் 1749 
216 : 2 சொல்லவொரு 1574 பேசவொரு 1749 
216 : 3 பூதர் 1749 
217 : 3 வாய்ந்தளகில் 1574 
218 : 1 , 2 சிறுமைபுரி வோரெங்குஞ் 1691 , சிறுமைபுரி வோரெவருஞ் 1749 
219 : 4 கல்லாது 1691 


ஒப்புமை : அடி எண் . 219 , 220. அயோத்தியில் மகளிர் 
219 , 220 , அயோத்தியில் மகளிர் இடை மட்டுமே சிறிது எனல் , 

. 
.... மென்முலைப் பேதையர் சிற்றிடைக் 
குறையும் அன்றிக் குறைபிறி தில்லையே ” 


- அரிச்சந்திர புராணம் - நகரச் சிறப்பு -19 


* 


கொடை 


16 


அரிச்சந்திரன் 


ஊறுமது வண்டினங்கள் உண்டலைவ தல்லாது 
வேறுமது உண்ட றியார் வேந்தன் திருநகரில் 
திட்டமுடன் வாழுமவர் சென்றுபகல் போ மளவும் 

சட்டமுட னே முழுகித் தாணுவுட பூசைபண்ணிப் 
225 பரிவுபெற அன்னம் பகுந்து விருந் திட்டருந்தி 

விரிவுபெறத் தானிருந்து வீத்திருப்ப தல்லாது 
மறுத்துத் தனித்தமுது வண்மையுடன் உண்டறியார் . 
கறுத்தவிழி மாதர்களுங் காளையரும் ஆவலுடன் 

ஆசைதங்கள் ஆசையல்லால் ஆதியரன் தன்னருளால் 
230 நேச அயல் ஆசைதங்கள் நெஞ்சகத்தி லும்மறியார் . 

தயவுங் கருணைகளுந் தர்மசிந்தை யால் நினைவும் 
நியமமுடன் மெத்த நிறைந்துமிக வேயிருந்து 
பொங்கு தமிழ்க்கலையும் பூராய நூல்வளமும் 

சங்கமிகு ராகமொடு தந்திமிக வேபயின்று 
235 பிஞ்ஞகனார் தாளிணையும் பேரான மாயனையும் 

மெஞ்ஞான மாய்வணங்கி மேவியுள்ள முங்களித்து 
ஆய்ந்த இர வில்முழுதும் ஆயிழைதம் மோடிணங்கி 
வாய்ந்தகல வித்தொழிலின் வண்மைசிறந் தேயிருப்பார் . 

வரிசைப் * பகல்முழுதும் மாது நல்லாள் இன்பமுடன் 
240 பரிய தொருகனகப் பந்துடன் அம் மானைகளும் 


பா . வே . 225 : 3 பகிர்ந்துவிருந் 1691 

226 : 2 தானருந்தி 1574 
230 : 1 நேசமுறும் 1691 நேசமொரு 1574 
230 : 2 ஆசைதன்னை 1574 
232 : 4 வேயிருப்பார் 1691 
233 : 1 , 2 பொங்குதமி ழுங்கலையும் 1574 1691 
234 : 1 சங்கைமிகு 1749 
238 : 3 வாஞ்சைசிறந் 1691 
239 : 3 மாது நல்லார் 1691 1749 
239 : 4 இன்பமுற்று 1574 


1749 


* 


அடிப்படைச் சுவடியில் வருசைப் என்றுள்ளது . 


அம்மானை 


17 


கோலமணி முத்துக் குறித்தாடும் பாண்டிகளும் 
ஏலமணிச் சுண்ணம் இசைந்தேத் திடுந்தொழிலும் 
நல்லபரை நீள் கதையும் நாரா யணன்கதையும் 

வல்லபரை யாள்சிறப்பும் வாகுபழ மைக்கதையும் 
245 கிள்ளையுட னேயிசைப்புங் கிம்புருவீ னைத்தொழிலும் 

தெள்ளுதமிழ்ப் பாலருக்குச் சீராட்டுத் தாராட்டும் 
கொண்டுபக லைக்கழிப்பார் கூண்டபகல் போனவுடன் 
மண்டுமிர வில்மண வாளருடன் கொண்டாடிச் 

சீரான பள்ளியறை சேர்ந்து பூம் பஞ்சணையில் 
250 பேரான 

பேரான மாரன் பெருத்தகலை நீதிகொண்டு 
கொந்தார் குழல் அவிழக் கோலவளை சத்தமிடச் 
சிந்தூர முஞ்சிதையச் சேர்ந்ததன மும்மழுந்தக் 
கொப்புக் குழையாடக் கோத்தமுத்து மாலைமின்ன 

ஒப்பு மணங்கமழ ஓசையுட னேசிறந்து 
255 காலில் சிலம்பலம்பக் காதலுட னேகனிந்து 

சீலத் துடன்முயங்கிச் சென்றுபல ஊடல்கொண்டு 
மாமோக மாய்இணங்கி மண்டுபுல வியகத்தித் 
தாமோக மாயிருந்து தானே தளர்ச்சி கொண்டு 

வெய்யோன் எழுந்திடுமுன் மேவியெழுந் தன்புடனே 
260 செய்யவள மும்பெருகச் சென்றிருப்பார் அம்மானை ! 


பா . வே . 241 : 4 பாண்டில்களும் 1691 

245 : 4 ணைத்தொனிப்பும் 1574 1749 
247 : 4 போனபின்பு 1574 
248 : 3 வாள்னுடன் 1749 
248 . மண்டும் இரவில் மணவாளன் கொண்டாடிச் 1574 
249 : 3 சேர்ந்தபூம் 1374 
252 : 3 சேர்ந்து தன 1651 
254 : 1 , 2 ஒப்புமண முக்கமழ 1574 1740 
254 : 4 னுஞ்சிறந்து 1749 
256 ; 1 , 2 சீலமுட னேமுயங்கிச் 1574 
258 : 4 மகிழ்ச்சி பொங்கி 1691 1749 

260 : 3 , 4 சென்றுதினம் வீத்திருப்பார் 1891 
அரி -5 


18 


அரிச்சந்திரன் 


அரண்மனை வளம் 


மேவுசதுர் வேதாந்த மிக்கவேள் விச்சிறப்பும் 
பூவுலகி லேவிளங்கிப் பூமிபுரந் தாண்டிருக்கும் 
சத்தி அரிச் சந்திரனார் தாமிருக்குங் கோயில்வளம் 

பத்திபத்தி யாகப் பவளத்தூண் ஆயிரமும் 
265 வெள்ளித்தூண் ஆயிரமும் மிக்கபொற்றூண் ஆயிரமும் 

தெள்ளியபொன் மீதுமுத்து சேர்ந்த தூண் ஆயிரமும் 
கோமே தகம்வயிரங் கூறுபச்சை நீலபற்பம் 
ஆமென வே ரத்னம் அழுத்திய தூண் ஆயிரமும் 
சிங்கார மாகச் சிறந்த ஒன்ப தாயிரந்தூண் 
அங்கணங்க வாய் நிறுத்தி அந்தவர்க்கம் மேல்பரப்பிப் 
பார்முழுதும் அந்தப் படியே படிவகுத்துச் 
சீரான வாசல்களுஞ் சேர்ந்தபளிங் குச்சுவரும் 
சாதுரங்கச் சாவடியும் சக்கரமுத் துக்கொலுவும் 

மாதுலவுஞ் சீரடுக்கு மாளிகைமேல் மாளிகையும் 
275 அட்டாங்க வாசல்சுத்தும் ஆடகப் பொற் சாவடியும் 

திட்ட முட . னேசிறந்து சேர்ந்திருக்கும் அம்மானை ! 


செச்சையுச்சி நீடுயரத் திங்களையும் தொட்டணுகி 
மிச்சமுறும் மண்டலத்தில் மேவுமரி யாசனத்தில் 


பா . வே . 261 : 1 மேவுமுதிர் 1691 263 : 4 கோவில்வளம் 1749 

264 : 4 , 265 : 2 , 265 : 4 266 : 4 ஆயிரமாம் 1691 
268 : 1 ஆமெனவும் 1574 

268 : 4 ஆயிரமாம் 1691 
270 : 2 ளாய்ப்பரப்பி 1574 

271 : 3 படியாய் 1691 
273 : 3 சக்கரஞ்சுத் 1691 
276 . திட்ட முடனே சிறந்திருக்கும் ஆசாரம் 1574 
276 : 4 ஆசாரம் 1691 
277 : 1 செச்சையுட்சை 1574 செச்சையுச்சம் 1691 
277 : 2 நீடுபுயல் 1574 , நீடுபுயத் 1749 
278 : 2 மண்டபத்தில் 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 263 - 276. அரண்மனையை அணிசெய்யும் தூண்கள் . 


அத்திரு நகர்க்குணிரை ஆயிரம் மணித்தூண் 
பத்திகளும் அத்தொகைய பைம்யொனுறு கோயில் " 

- அரிச்சந்திர புராணம் - நகரச் சிறப்பு -22 


அம்மானை 


19 


280 


வண்ணக் கொடித்தேரும் வாரணமுஞ் சீர்ப்பரியும் 
எண்ணற் கரியபதி னெட்டா யிரத்தளமும் 

கலிவிருத்தம் 
வேதமறை யாளர்கவி வாணர்விரு தோதக் 
கீதவிசை மா துரதி கிம்புருவி சைக்கப் 
போ தமிகு சாமரைபு கழ்ந்தினிதி ரட்ட 
நீதமொழி சீர்முறைநி தானவள மோத . 


7 


நம்முலகம் எங்குமுறை நாரிநர ருக்கும் 
பொம்மை திகழ் அண்டருறை பொன்எகர வர்க்கும் 
எம் முயிரெ னப்பலுயி ரென்று நிச மென்றே 
மும்முரசொ லித்திடமு றைக் கொலுவி ருந்தான் . 


8 


நடை 


மன்னர் பல கோடியுடன் மந்திரிமார் சூழ்ந்திலங்கத் 
துன்னுமறை வேதருடன் சொற்பா வலர்சிறந்து 


பாட வேறுபாடு : 


நடை 


280 : 4 யுத்ததளமும் 1574 
281 : 4 சூழ்ந்திருக்கத் 1691 


விருத்தம் 7. 1574 1691 1749 ஆகிய சுவடிகளில் இப் பாடல் பின்வருமாறு 

இடம்பெற்றுள்ளது . 
வே 

தமறை யாளர்கவி வாணர்விரு தாக 
நீதமொழி சீர்முறைநி தானவள மோதக் 
கீதவிசை மா தர தி கிம்புருவி சைக்கப் 

போ தமிகு சாமரைபு கழ்ந்தினிதி ரட்ட ” 

8.) 1 : 3 நாரணனி 1574 நாரணரி 1691 
நடை 281 , 282. அடிகள் முன் பின் மாற்றம் : 

துன்னுமறை வேதருடன் சொற்பா வலர்சிறந்து 
மன்னர்பல கோடியுடன் மந்திரிமார் சூழ்ந்திலங்க 1574 


ஒப்புமை : விருத்தம் 7 : 1 , நடை அடி எண் . 282 , 283. கொலுவீற்றிருக்கும் அரிச்சந்திரனை 

மறையவரும் பாவலரும் போற்றல் , 
துன்னுமறை யோர்கள் பலர் சோதிடம்உ ரைப்ப 
மன்னுகவி வாணர்பலர் மங்கலம் இ யம்ப 

- அரிச் . புரா . நகரச்சிறப்பு -23 . 


26 


அரிச்சந்திரன் 


வேதகீ தம்படிக்க மிக்ககின்ல ரம்மொலிக்கப் 

போ தமிகுந் தாலாத்தி பூவையர்கள் ஏந்தி நிற்க 
285 வெஞ்சா மரையிரட்ட மிக்ககுடை தான் நிழத்த 

இஞ்சலுட னேசீர் இயல்பாய் முழக்கமுடன் 
எம்முயிர்போல் எவ்வுயிரும் யான் கார்ப்பேன் என்று சொல்லி 
மும்முரசும் மோதி முழங்கிச் சிறந்திடவே 

பொங்குமதி தன்னைப் புகர் சூழ்ந் திருப்பது போல் 
290 சிங்கா சனத்தில் சிறப்பாக வீத்திருந்தான் . 

ஆரியர்கர் நாடருடன் ஆனமலை யாளருடன் 
சீரியம ராடருடன் செய்யவிலா டர்துளுவர் 
ஒட்டியரோ டுங்கவண்ட ருத்த அம்பத் தாறுதிசை 
மட்டில்லா மன்னவர்கள் வந்துவந்து காத்து நின்று 


கலிவிருத்தம் 
ஆனை பரி தேர்களுடன் ஆடகமி குத்த 
மேனை நய வர்க்கவரி சைப்பணிகொ ணர்ந்து 
தானனிைய பண்பொடுத ழைத்திட நினைந்தே 
மானமுடன் நின்றுலவு மன்னரொரு கோடி , 


பாட வேறுபாடு : 
நடை 286 : 1 , 2 இன்சொலுட னேசீர் 169f 

291 : 

4 யாளர்களும் 1691 
293 : 2 , 3 டுங்கவுண்ட ருற்ற அன்பத் 1574 


விருத்தம் 9 


1 : 1 ஆனைபல 1574 1691 
4 : 1 மானமொடு 1691 


ஒப்புமை : அடி எண் : 234 , 285. கொலுவீற்றிருக்கும் அரிச்சந்திரனுக்குப் பெண்கள் 

வெண்சாமரை வீசல் , பிறபணி செய்தல் . 
சந்திர முகத்தமணி யக்கனதனத்துச் 
சுந்தர மடந்தையர் சுழற்றிபணி மாற் 

அரிச் . புரா . நகரச்சிறப்பு -24 
நீடை அடி எண் 291 - 294 , விருத்தம் 9. கொலுவீற்றிருக்கும் அரிச்சந்திரன் 

முன்பு பலதேச மன்னர்களும் திறை செலுத்துதல் . 
என்ன திஃ தென்ன திஃ தென்றிருகை கூப்பி 
மன்னவர் இடும் திறைகள் வநீதினித ளப்பத் " 

-அரிச் . புரா . நகரச் சிறப்பு -23 


அம்மானை 


21 


துங்கமுடி பூமியுற வுந்தொழுதி றைஞ்சிச் 
சங்கைபெறு மன்னனிரு தாளினைவ ழுத்தி 
எங்கைசமை யங்கள் வரும் என்றுடல்நடுங்கிப் 
பங்குமுறு மன்னர்பல கோடிபல கோடி . 


நடை 
293 கருதலர்கள் நெஞ்சங் கடும்பறைக ளாய்க்குமுற 

விருதரசர் நெஞ்சம் மிகவும் பயந்தாடத் 
துட்டர் தமை நிக்கிரகஞ் சுத்துசக்க ரஞ்செயிக்கச் 
சிட்ட பரி பாலனமும் செய்து தய வேபுரிந்து 
நலியாமல் ஒன்றையொன்று நாடும்பகை கொள்ளாமல் 
கலிகள் அணுகாமற் காசினியோர் போத்திசெய்யத் 
தாரார் புகழ்படைத்த சத்தியகீர்த் திமுதலாய்ச் 
சீராய்ந்த மந்திரிமார் சேர்ந்துபல பேருடனே 
அன்னக் கொடியும் அரிய தவத் திற்கொடியும் 

சொன்னக் கொடியுடனே சொல்வேத மெய்க்கொடியும் 
305 திண்ணமுறு தேசந் திசை முழுதும் மெச்சிடவே 

வண்ணமுடி மன்னன் மகிழ்ந்து புவி ஆண்டிருந்தான் . 


300 


தபோதனர் வரவு 
இந்தப் படி தான் இருக்குமந்த நாளையிலே 
சிந்தைகளி கூரச் சிறப்பாய் அருந்தவத்தோர் 

வந்தவர்கள் தன்னை மகிழ்ந்து கேள் அம்மானை ! 
310 அந்தரிமா சூலியுடன் அன்றுமணங் கொண்டாடி 


பாட வேறுபாடு : 
விருத்தம் 10 . 2 ; 2 , 3 , 4 மன்னரொரு கோடியிரு கோடி 1574 


1691 


நடை 300 : 4 போற்றிசெய்யத் 1691 

303 : 3 , 4 அரிய தவக்கொடியும் 1691 307 : 4 வேளையிலே 1574 
308 , 309. அடிகள் முன் பின் மாற்றம் : 
வந்தவர்கள் தன்னை மகிழ்ந்துகேள் அம்மானை ! 

சிந்தைகளி கூரச் சிறப்பாய் அருந்தவத்தோர் 1574 
ஒப்புமை ! அடி எண் . 301 , 302 , அரிச்சந்திரனை அமைச்சர்கள் சூழ்ந்திருத்தல் . 

முந்தை இர விக்குல முதற்றலைமை யோடும் 
வந்தகுல மந்திரிகள் மண்டலிகர் சூழ 

--அரிச் . புரா , நகரச் சிறப்பு -24 
அரி -6 


22 


அரிச்சந்திரன் 


ஆண்டபுவி வானகமும் அண்டருட னே துதிக்கத் 
தாண்டவங்கள் ஆடுஞ் சதாசிவனைப் போல்வடிவாய் 
நீண்ட பெருஞ்சடையும் நெத்தியிலே வெண்ணீறும் 

பூண்டபுலித் தோலுடை. யும் பூதியணிக் கோவிலுடன் 
315 தெண்டுங் கமண்டலமுஞ் சீரான மாவுரியும் 

மண்டுங் கவிகையுடன் மார்பில்மணி நூலிலங்கப் 
பவள நிறமுடனே பண்புறுகா விக்கலையும் 
கவள முடன்குவளை கண்டசரங் கங்கணமும் 

மின்னியபொன் மேனிகளும் மிக்காயில் தன்னுடனே 
320 துன்னுந் தவமுடைய துய்ய தொரு மா தவர்கள் 

சாவம் இடவுந் தவிர்க்கவுஞ்சீர் செய்திடவும் 
மேவுங் கனக மிகுவாக் குடையவர்கள் 
உன்னுபுகழ் ஐவ ருடநாட்டை வெத்தி கொண்டு 
மன்னும் பரம ( ன் ) வழி நடக்கும் சிந்தையுள் ளோர் 


பா . வே . 313 : 3 நெத்திதனில் 1691 நெற்றியிலே 1574 

314 : 3 , 4 பூதிமணிக் கோலுடனே 1691 பூதிமணிக் கோயிலுடன் 1574 
315 : 1 தெண்டு 1574 1691 
315 : 3 , 4 சேர்ந்தமணி மாவுரியும் 1574 சிறந்த மரவுரியும் 1691 
316 : 4 நூலுடன் 1691 
317 : 2 நிறமுடைய 1691 
318 : 2 முடன் குவடங் 1574 1.691 
319 : 3 மிக்கவெழில் 1574 1691 
320 : 4 மாமுனிவர் 1691 
322 : 1 மேவு 1574 
323 : 1 , 2 உன்னியவீணைவ 1574. 1691 
323 : 4 வெற்றிகொண்டு 1574 1691 


ஒப்புமை : 


அடி எண் . 312-322 . அரிச்சந்திரனைக் காண வருகின்ற தவ முனிவர் தம் 

திருக்கோலம் . 


* சடையும் முண்டமும் சிகையும் நுண் தாதுகற் றோய்ந்த 
உடையும் மாமர உரிகளும் உடுத்தழகி ருந்த 
இடையும் தாழ்சிறு பண்டியும் மொய்த்திளைத் தோய்ந்த 
நடையும் வாழ்த்தலும் சபித்தலும் முந்துறு நாவும் ; 

-- அரிச் . 

புரா . விவாக காண்டம் -2 
குண்டிகைக் கரகமும் 

அரிச்.புரா . விவாக காண்டம் - 3 


அம்மானை 


23 


325 ஆலித்துக் கூடி அரச நகரணுகி 

வீலித்து வீதி மிகுதெருவெல்லாங்கடந்து 
மன்னனரிச் சந்திரனார் வாழுமணி மண்டபத்தில் 
அன்னவர்கள் சுத்தமுடன் அன்பாக வந்தனர்காண் . 

வந்தமறை யோரெதிரே மன்னவனுஞ் சென் 
330 

எந்தனுட மா தலம் தான் இன்றுவந்த தென்று சொல்லிப் 
பாங்காய் மலர் தூவிப் பா தமல ரைப்பணிந்து 
ஆங்கவருக் கெல்லாம் பொன் னாசனமுந் தான் கொடுத்துப் 
போற்றி வணங்கிப் புகழ்ந்து பலகாலும் 

ஏற்றிமிக வாய்புதைத்து இயல்மன்னன் * கேட்கலுற்றான் . 
335 எத்தேசம் எத்தலங்கள் எத்தநதி ஆடிவந்தீர் 

உத்தவகை எந்தனுக்கு ஓதுவீர் என்றவுடன் 


பா . வே . 328 : 2 சுற்றமுடன் 1574 


329 : 2 யோனெதிரே 1574 


331 : 1 பாங்கு 1574 
333 : 1 போத்தி 1574 


333 : 3 , 4 புகழ்ந்து புகழ்ந் தேபலகால் 1691 


ஒப்புமை : அடி எண் . 329-331 . வந்த மா தவரை வரவேற்று , அவர்களின் பாதங்களை 

அரிச்சந்திரன் தொழுது வணங்குதல் . 


வந்த மாதவர் ஓதையம் மன்னவன் கேட்டுச் 
சிநதை யிற்பெரு மகிழ்வரச் சென்றெதிர் கொண்டே 
எந்த மாதவம் இன்றுவந் தெய்திய தென்னா 
வந்த மாதவர் அடிமலர் முடியுறத் தொழுதான் 

- அரிச் . புரா . விவாக காண்டம் -5 


அடி எண் . 332 -- 336 வந்த மாதவர்களுக்கு உரிய 

இருக்கையளித்து , 
எங்கெங்கு சென்று வத்தீர் ? புதுமையென்ன ? என 
அவர்களை அரிச்சந்திரன் வினவல் , 

... மண்டப முற்ற 
எழுது மாமணி யாதனம் அவ்வவர்க் கீந்து 
பழுதி லாமொழி மன்னவன் இருந்திவை பகர்வான் 

-அரிச் . புரா . விவாக காண்டம் -6 . 
* எந்தத் தேயங்கள் கண்டனிர் எத்திசை புகுந்தீர் 
எந்தத் தீர்த்தங்கள் ஆடினீர் புதுமை என் கண்டீர் 
முந்தக் கூறுமின் என்றரிச் சந்திரன் மொழிய 

அரிச் , புரா . விவாக காண்டம் -7 . 
* கேள்க்கலுற்றாள் எனச் சுவடியில் உள்ளது . 


24 


அரிச்சந்திரன் 


340 


தங்கு புகழ்படைத்த சத்தியரிச் சந்திரனே ! 
துங்க நதியனந்தஞ் சொல்லுந் திசையனந்தம் 
நீளும் பதியனந்தம் நீண்டகடல் பூமிசுத்தி 
வாழும் பதியளந்தம் மண்டலத்திற் கண்டுவந்தோம் 
அந்தப் பதியில் அதிகபதி யொன்று கண்டோம் . 
சிந்தையுறுங் கன்னோசி தேமெனும் அந்தநகர் 
நாட்டின் வளமும் நலஞ்சிறந்த வண்மைகளுந் 
தீட்டுபுகழ் ஈசன் திருவுளத்துக் கொத்ததுகாண் 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


அந்நகர் ஆளும் வேந்தன் 

அதிகவே ளெழிலாய் நீதி 
தன்னில்மா நீதி யாளன் 

தயவுறுங் கருணைக் கண்ணான் 
மன்னர் கே சரியான் வேத 

வளமொடு புவியை யாளும் 
இன்னிசை மதித யன்பேர் 

என் றினி துரைக்க லாமே . 


339 : 4 பூமிசுற்றி 1574 


பா . வே . 339 : 2 புவியனந்தம் 1691 

341 : 3 அதியபதி 1574 
342 : 1 சிந்தைமகிழ் 1691 
344 : 4 கேத்ததுகாண் 1574 


342 : 4 அந்நகரம் 169 


விருத்தம் 11 , 1 : 4 அதியவே 1574 2 : 1 தண்ணமர் 1691 
4 : 1 முன்னிய 1691 

4 : 6 லாமால் 1574 1749 
ஒப்புமை : அடி எண் . 341 - 352 , விருத்தம் : 11 , 12. வந்த மாதவர்கள் அரிச்சந்திர 

னிடம் “ சிறப்புமிக்க கன்னோசி நாட்டின் அரசன் மதிதயன் பிள்ளைப்பேறு " 
இன்மையால் வருந்திப் பின் சிவபெருமான் அருளால் பெற்ற பெண்ணே 
சந்திரமதி " 

என உரைத்தல் . 
" அங்கண் மா நில த் தரியகன் னோசி நாட் டகத்து ( 8 ) 
அந்த நாட்டினில் கன்னமா புரிநக ராள் வோன் 
சந்தி ரன்வழிச் சந்திர தயன் தவம் புரிந்து 
கந்த வார்சடைக் கடவுள் தன் வரத்தினால் பயந்த 
தந்த மாமுலைத் தையல்சந் திரவதி என்பாள் . 

-அரிச் . புரா . விலாக காண்டம் -9 


அம்மானை 


25 


புத்திரன் இல்லை யென்று 

புவி தனில் ஆசை நீங்கி 
மெத்தவே வாடி நொந்து 

விடை தனில் ஏறும் அண்ணல் 
பத்தியே பத்தி யென்று 

பருந்தவ முடித்தான் பின்னே 
அத்தனார் அருளிச் செய்தார் 

அழகுபெண் குழந்தை யொன்றே ! 


42 


நடை 
345 பொன்னாட் டிலுமதிகம் போந்துலவும் அந்நாடு 

அந்நாட்டை ஆளும் அரசன் மதிதயன் காண் ! 
பூதியணி மார்பனவன் புத்திரனும் இல்லாமல் 
சோதியிடப் பாகன் துணையடியைத் தான் வேண்டி 

ஆய்ந்த நவமணிபோல் ஆயிழையா ளைப்பயின்று 
350 சூழ்ந்து மணங் கொண்டாடித் துய்யதிரு நாமமது 

சந்திரமதி யென்று சொல்லித் தாரணிஎல் லாந்து திக்கச் 
சிந்தைகளி கூர்ந்து சிறந்துகுயில் பேடையென்ன 
வாகுகிளி போல வளர்ந்துவய தஞ்சினிலே 
பாகு கலைவளமும் பண்புநெறி யின்வளமும் 


பாட வேறுபாடு : 

2 : 4 விடையினில் 1749 
விருத்தம் 12 2 : 6 ஈசன் 1574 

3 : 3 மெத்தப் 1691 1749 
3 : 6 பின்னை 1574 1691 1749 
4 : 2 , 3 அருளி னாலே 1574 

4 : 5 குழவி 1574 
நடை 343 : 2 டிலுமதியம் 1574 

1574 1749 
347 : 2 மார்வனவன் 1749 
349 : 1 , 2 ஆய்ந்தநவ மாமணிபோல் 1574 1749 
350 : 4 தன்மாது 1891 
351 : 3 , 4 தாரணிக ளுந்து திக்கச் 
352 : 3 சிறந்தகுயில் 1749 
352 : 4 பேகை அன்னம் 1574 

354 : 1 பாகுங் 1749 
அரி -7 


26 


அரிச்சந்திரன் 


355 கத்தறிந்து நன்றாய்க் கனிந்தவய தீராறு 

உத்திலங்கி வாழ்வு பெறும் ஓவிய மின்னரசைக் 
கண்டுவந்தோம் அந்தமடக் கன்னியரைப் போலழகு 
மண்டலத்தில் எங்குமில்லை வானகத்தில் அங்குமில்லை 

காலழகும் மேலழகுங் கண்டபடி யாருரைப்பார் 
360 சீலமுள்ள மன்னா சிறிதுரைப்போம் என்றுரைத்தார் . 

கரிய முகில் எனவுங் காமன் பூங் கா எனவும் 
அரிய இருள் எனவும் ஆய்ந்தகரு வண்டெனவும் 
நீலக் கிரி எனவும் நீட்டியகா யா எனவும் 

கோலஞ் சிறந்தமுத்துக் கோர்வைசர மல்லிகையும் 
365 ஏலமுடன் வாசம் இலங்கிச் சிறந்திலங்கும் 

சீலமுறும் பிச்சியிரு வாட்சியுடன் செண்பகமும் 
பூங்கமலந் தன்னுடனே போந்தநறுந் தக்கோலம் 
பாங்கு மருமணமும் பண்புபெற வேபொதிந்து 

தீட்டும் புகழ்அனங்கன் சிங்கார மாமலரும் 
370 கூட்டிப் புனைந்திலங்குங் கோதை நெடுங்குழலாள் ; 


உ 


பா . வே . 355 : 1 கற்றறிந்து 1691 

355 : 3 , 4 கழிந்து வய தீராறாய் 1691 
355 : 4 தீராறும் 1749 
356 : 1 உற்றிலங்கி 1691 உத்திலங்கும் 1574 1749 
356 : 2 வீருபெரு 1691 வீருலவு 1574 1749 
356 : 3 , 4 ஓவியமின் னாளரசை 1574 1691 1749 
358 : 4 இங்குமில்லை 1574 
360 : 3 , 4 சிறிதுரைக்கக் கேட்டருளீர் 1691 
363 : 3 , 4 நீண்டபல குன்றெனவும் 1691 
368 : 1 , 2 பாங்குமண மும்புகையும் 1574 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 357 , 358. மண்ணகத்திலும் , விண்ணகத்திலும் சந்திரமதிக்கு 

நிகரான அழகுடையவர் இல்லை என வந்த மாதவர் உரை த்தல் . 


* மண்ம டந்தையர் தம்முளும் வாசவன் உறையும் 
விண்ம டந்தையர் தம்முளும் நிகரிலா விறல்வேற் 
கண்மடந்தை 
இந்திரையினும் எழிலாள் 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 10 


அம்மானை 


27 


வட்டமதி யைப்பழித்து வண்மை கொண்டு தானிலங்கித் 
திட்ட முறுங் கஸ்த்தூரி சிந்தூரஞ் சேர்நுதலாள் ; 
விந்தையுறு மோகம் அதன் மெய்க்குநய னக்கடலில் 

அந்தமுறுஞ் சீர்க்கரை போல் ஆனபுரு வத்தரிவை ; 
375 வீசும் இரு வாள் எனவும் , மிக்ககடல் ஆமெனவும் , 

நேசுலவுஞ் சேல் எனவும் , நேர் அனங்கன் வாள் எனவும் , 
ஆயவிடத் தோடே அமுர் தங் கலந்தது போல் 
மாயன் பிரமன் மகாதேவர் மூவருடன் 

நேமித் திலங்கி , நிலையா மதன் எனவே 
380 கரமித் திரண்டு கடைசிவந்துள் ளே கறுத்து , 

அன்பும் பெருநலமும் ஆதரவுஞ் சாய்கைகளும் 
வன்புங் கடியதொரு வண்மைகளும் உண்மைகளும் 
சேர்ந்து குடி கொண்டு , சிறந்த அரிபரந்து , 

கூர்ந்துரண்டு காதளவு கொண்டோங்கி , ஆர்ப்பரித்து . 
385 

மன்னா உன் கை தனி லே வாய்த்தசெய வேல் எனவே 
எந்நாளு முள்ள இணைவிழிமா மங்கையர்காண் ; 
சீராடும் மாமதனைச் சென்று வெத்தி கொள்ளவென்று 
போராடும் வச்சிரமணிப் பொன்தோ டிடுங்குழையாள் ; 

குமிழ மலர் எனவே கூரிய எட் பூஎனவே 
390 அமிழும் இருநாசி ஆயிழைகாண் ; மன்னவனே ! 

விண்ணுலகும் மண்ணுலகும் மெய்ப்பாகப் பார்க்குமந்தக் 
கண்ணாடி போலுங் கபோலமுள்ள கன்னி நல்லாள் 
முல்லை முகைபோலும் முத்துமணி யைப்போலும் 

நல்லபற்ப ராகம் நயந்தமணிச் சேர்வை செய்து 
395 ஒப்பமிட்ட வண்ணத் துடனிடையுங் காவியெய்தி 

மெய்ப்பிட் டிலங்குமணி மிக்கசிறு பல்லனையாள் ; 


பா . வே . 371 : 4 தானிலங்கும் 1691 

380 : 1 , 2 காமித்து ரெண்டு 1691 
385 : 3 வைத்த செய 1691 
385 : 4 வேலெனவும் 1574 
386 ; 3 இனியவிழி 1691 இசைவிழிமா 1574 
387 : 3 சென்றுவெற்றி 1691 
389 : 2 மலரெனவும் 1691 
394 : 3 நயந்துமணிச் 1574 


28 


அரிச்சந்திரன் 


400 


தேன் போல் கனிபோல் திகழமுர் த சாரமும்போல் 
ஆனதோர் யாழின் அழகிசைகொண் டே சிறந்து 
பட்ட மர முந்துளுக்கப் பண்போ வியம் நடக்கக் 
கெட்டவன் பின் நானணுகிக் கோகிரி யும்போ * 
மட்பாவை யாட வசனமிடும் மங்னக நல்லாள் ; 
நட்புலவுந் தொண்டையென நற்றூ தவளையென 
வெத்திமதன் கண்களென்ன மிக்கடவ ளங்களென்ன 

உத்தகொவ்வை யின் கனிபோல் ஓங்குமிந்திர கோபம் என 
405 மாதளம்பூ வோ எனவும் வண்ணமிக வேசிறந்து 

ஏதமுறும் நல்ல இதழ் ஏந்திழைகாண் ; மன்னவனே ! 
எந்நாளும் வாடாமல் ஏத்தமுடன் நின்றிலங்கும் 
பொன்னான தாமரையைப் போலுமுகப் பூவையர் காண் ; 

நன்னிலத்தில் நன்றாய் நயந்தே சிறந்திலங்கும் 
410 கன்னிக் கமுகனைய கந்தரத்தின் பைந்தொடிகாண் ; 

சேயனைய வேளைச் சிறக் தமன்னை யாமெனவே 
வேயனைய தோளுடைய மிக்கதொரு மாது நல்லாள் 


பா . வே . 397 : 3 , 4 திகழா அமுர் தமும்போல் 1574 

398 : 4 டேசிறந்த 109 1 
399 : 2 முந்தழையப் 1691, முந்தழைக்கப் 1574 
400 : 1 , 2 கெட்டவனம் பின்னணுகிக் 1691 
400 : 3 கேசகரி 1691 
401 : 4 மங்கையர்காண் 1574 
403 : 2 கண்களென 1574 
403 : 4 ளங்களென 1574 
404 : 1 , 2 உற்றகோ வைக்கனிபோல் 1891 
405 . மாதளம்பூய் போல்சிறந்து வண்மைமிக லேபெருகி 1574 
405 : 3 வண்மைமிக 169 / 
407 : 3 ஒற்றமுடன் 19F 
407 : 4 நின் மலரும் 1574 
411 : 3 சிறக்குமனை 1574 1691 
41-1 : 4 யாமெனவும் 1691 


1574 - ஆம் எண்ணிட்ட சுவடியில் கெட்டவன் பின் என்று தொடங்கும் அடிக்கு 
மாற்றாக “ மட்ட விழுங்கோதை மங்கையெனும் பெண்கொடியாள் " என்னும் அடி 
உள்ளது . 


அம்மானை 


29 


யாழினுக்கு வாய்த்த அழகுசெழுங் கோடெனவே 

வாளிதங்கள் வச்சிர மருவு முன்கை மங்கைநல்லாள் 
413 

காந்தள் மலரெனவே கமலமலர் பூவெனவே 
சேர்ந்திலங்கி நல்ல செழுங்கொடை மா ரேகையுடன் 
சங்குபற்ப ரேகை தமரகம்வெண் சாமரையும் 
இங்கி தங்க ளாக இலங்குமந்த ஏந்திழைகாண் ; 

வென்றியுடன் நல்ல மிகுபயத்தங் காயெனவே 
420 நன்றிமதன் பூட்டை நகட்டுமுத்திரிக் கோலெனவே 

சித்திரத்தில் வீறுஞ் சினைக்கெளிறு தானெனவே 
பத்தியுடன் செய்ய பனிதமுள்ள சீர்விரலாள் ; 
தெள்ளமுர்த மேயருந்திச் சென்றுகுரல் ஓதுபச்சைக் 

கிள்ளையெனும் அந்தக் கிளிமூக்குப் போலுகிராள் ; 
425 மந்திரகிரி தான் எனவும் வாய்த்ததங்கச் செப்பெனவும் , 

பந்தெனவுஞ் சீர்கெவுளி பாத்திரங்க ளாம் எனவும் , 
அனங்கன் மணிமகுடம் ஆமெனவும் , சூதெனவும் , 
கனககுப்பத் தான் எனவும் , கமலமுகைப் பூஎனவும் , 

கோங்கின் அரும்பெனவும் , கோவேஉன் வாரணத்தின் 
430 

பாங்குமத்த கம்மெனவே , பாளிதமுஞ் சாந்துகளும் 


பா . வே . 414 : 3 மருவுமங்கை 1574 , 414 : 4 மங்கையர் காண் 1574 1749 

415 : 2 மலரெனவுங் 1691 
416 : 3 செமூங்குமத 1691 
410 : 1 வெற்றிபெற 1691 
419 : 3 , 4 மிகுபயற்றின் காயெனவும் 1574 1149 
420 : 1 நற்றிமதன் 1691 
420 : 3 தகட்டு முத்தரை 1691 
420 : 4 கோலெனவும் 1574 1891 1719 
421 : 4 தானெனவும் 1574 1691 1749 
424 , 1 , 2 கிள்ளையென வந்த 1691 
426 : 3 , 4 பாத்திரங்கள் தாமெனவும் 1574 1601 1749 
428 : 1 கனகுப்புத் 1691 

428 13 கமலமுகிழ்ப் 1691 
அரி -8 


30 


அரிச்சந்திரன் 


வீசுபுழு கோடுகெந்தம் மிக்கமன முந்திமிர்ந்து , 
வாசங் கமழ் பொடியும் மண்டுபணங் கொண்டுகொண்டு , 
வீலித்துக் கண்கறுத்து , மிக்கமுத்து மாலைசுத்தி , 

ஆலித்துக் கச்சணியும் அன்புமுலைப் பைந்தொடிகாண் ; 
435 பொன்னால பத்திரமெனப் போந்தமரர் கண்களிக்க 

நண்ணும் அமுர் தமுள்ள நாயகிகாண் மன்னவனே ! 
வடபத்தி ரத்திலந்த மால் இலங்கு கோலமென்னத் 
திடமுத்த சித்தெறும்பு செல்லும் ஒழுக்கமென்ன , 

கூருமதை யானையின் தன் கோலத் துதிக்கையென * 
440 வீரியமாய் ரோம மிகுமழகு ரேகைமின்னாள் 

பிடிபோல் கொடியெனவும் பேசுந் துடிஎனவும் 
வடிவு தருஞ்சுருதி வண்மைதனைத் தான்போலும் 
மாரன் உருவமென வண்டமிழோர் தாம் உரைத்தல் 

நேராம் பொருள் எனவும் நேர்ந்தவர்க்குத் தோணாமல் 
445 மன்னாஉன் பாதம் வணங்காத மன்னரகம் 

பன்னிச் சிறுத்த படி சிறுத்த பண்பிடையாள் ; 


பா . வே . 431 : 3 , 4 மிக்கமணம் வீசிவெகு 1574 1691 1749 

432 : 2 கமழ்பொடியின் 1691 
435 : 1 , 2 பொன்னாலெ பாத்திரமெனப் 1574 , 

பொன்னால வட்டமென 1691 
437 : 3 மால் இலங்குங் 1691 1749 
438 : 1 , 2 திடமுற்ற சிற்றெறும்பு 1574 1691 1749 
439 : 1 கூருமத 

1574 

கூர்ந்தமதை 1691 
கூர்ந்தமுலை 1749 
439 : 4 துதிக்கையெனவே 1691 
440 : 3 மிகுவளரு 1574 

மிகுவழகு 

1749 
442 : 3 , 4 வண்மை தனைப்போலும் 169 / 
442 : 3 வன்மைதனைத் 1749 
443 : 1 , 2 மாரனுரு வம்மெனவும் 1691 


இந்த அடியினை அடுத்து 1691 ஆம் எண்ணிட்ட சுவடியில் பிடிபோல் கொடி 
யெனவும் எனத்தொடங்கும் அடிக்கு முன் பின் வருமாறு அடிகள் காணப்படுகின்றன , 

வார்ந்தக மாமதனை மாமோகம் பூட்டிவைக்க 
வீரியமா ரோக மிகவழகின் ரேகைமின்னாள் 
சீரியபொன் னாட்டைத் திகழ்மணிப்பூ ணும்புனைந்து 


அம்மானை 


31 


பருதிநெடுந் தேரில் படியும் உருளையென்னக் 
கருதியபன் னாகங் கனிந்த படங்களென்னப் 

பொன்னால வட்டமெனப் போந்திடும்பொற் றட்டெ.னவே 
450 உன்னியபொற்றாமரை போல் ஓதுமளித் தேரெனவே 

லீறாம் அழகுடைய மிக்க நிதம் பக்குயிலாள் ; 
பேரான வெத்திப் பிரதாபங் கொண்டிருக்கும் 
மாரன் அரமனைக்கு வாய்த்தரெட்டைக் கம்பமென 

ஆரத் தெழுந்த அருங்கதலித் தண்டெனவே 
455 வில்லிமதன் மோக மிகுத்தகடல் தெப்பமெனச் 

சொல்லியபொற் பாளமெனத் தோன்றுந் துடைமயிலாள் ; 
ஒள்ளியசீ ராக உகந்து சிறப் பாயிருக்கும் 
நள்ளி முதுகெனவே தன் முழந்தாள் ஒத்தமின்னாள் ; 

அம்பறாத் தூணியென ஆர்த்திடும் எக் காளமென 
460 விம்புஞ் சினையுடைய மிக்கவரா லாம்எனவே 

கண்டனைய சீரின் கணைக்காலின் கன்னியவள் ; 
எண்டிசைஎல் லாம்மதிக்க இன்பமுட னேசிறந்து 
பொற்பாட கஞ்சிலம்பு பொன்னுலவுந் தண்டையுடன் 

மெற்பாகத் தாங்கி மிகுத்த தராசென வே 
465 

பாளைமுகி ழாத பசுங்குரும்பை தானெனவே 
நாளுஞ் சிறப்புடைய நற்பரட்டின் நங்கையவள் ; 
வித்தகமாய்ச் சேர்த்து வின வியொப்ப மிட்டிரண்டு 
பொததகத்தை யொத்த புறவடியின் பொற்பூவை ; 


1691 


பா . வே . 447 : 4 உருளையென 

1574 
448 : 4 படங்களென 1574 
449 : 2 பத்திரமென்ன 1691 

449 : 4 றட்டெனவும் 
450 : 4 தேரெனவும் 1691 
452 : 1 , 2 பேருடனே வெற்றி 1691 
455 , வில்லிமத வேள்பணிய வேண்டிவிதி யேபடைத்த 1691 
459 : 4 காளமென்ன 1574 
460 : 1 விம்பு 1574 
460 : 2 செனையுடைய 

1749 
460 : 4 லாம் எனவும் 1574 1691 
467 : 4 மிட்டரெண்டு 1749 
468 : 4 பொற்பாவை 1691 


32 


அரிச்சந்திரன் 


வாய்த்தமுத்துப் போலும் வடிவா யொளிசிறந்து 
470 ஏத்த முடன்சிகப்பும் எய்தியியல் பாக நன்றாய்ப் 

பத்து விரலும் படர்ந்தபிறை பத்தெனவே 
மெய்த்திலங்கும் பாத விரல்உகிரின் மெல்லியவள் ; 
பொற்கமலம் மல்லிகையின் பூவில்மிதிக் கப்பொறுக்கா 

நொற்பமெய்தி பேசிவந்து நொய்ய செய்ய பஞ்செனவும் 
475 மாந்துளிரைப் போலும் வகையாய்ச் சிறந்ததொரு 

பூந்துளிரின் செஞ்சரணப் பூவையர் காண் ; மன்னவனே ! 
அன்னந் தனக்கும் அரிய பிடி தனக்கும் 
இன்னம் பயிற்றும் இனிய நடையுடை யாள் ; 

விண்ணுலகில் மண்ணுலகில் மேவியெங்குங் கிட்டாத 
480 நண்ணும் எழிலுடைய நாரியந்த நன்னுதலாள் ; 

கற்பில் அருந்ததியைக் காட்டிலெட்டுக் காணுமவள் 
பொற்பனைய லட்சணமும் பூண்ட நிறப் பூவையர் காண் ; 
அம்மயிலுக் கேத்த அரசர்வே றில்லையெங்கும் ; 

செம்மையுள்ள மன்னா சிறந்த அரிச் சந்திரனே ! 
485 உந்தனுக்கு நன்றாய் உகந்தமடப் பாவையென்றும் 

அந்தமறை யோர்கள் அரியமொழி கூறினர்காண் , 


1691 


பா . வே . 470 : 2 முடன் சிவப்பு 1691 1749 

470 : 3 ஏற்பதியல் 1574 
473 : 3 , 4 பூவின் மிக் கப்பொறுக்காள் 
474 : 4 பஞ்செனவே 169Y 
476 : 3 பூவைகாண் 1891 1749 
483 : 2 கொத்த 1691 
485 : 4 பாவையென்று 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 479-487 . மண்ணகத்திலும் , விண்ணகத்திலும் சந்திரமதிக்கு 

நிசுரான அழகுடையவர் இல்லை என்றும் சந்திரமதியின் கற்பு அருந்ததியின் 
கற்பிலும் சிறப்புடையது என்றும் வந்த மா தவர் உரைத்தல் . 


* மண்ம டந்தையர் தம்முளும் வாசவன் உறையும் 
விண்ம டந்தையர் தம்முளும் நிகரிலா விறல்வேற் 
கண்ம டந்தைதண் கருங்குழல் அருந்ததிக் கற்பிற் 
கெண்ம டங்குகற் புடையள் இந் திரையினும் எழிலாள் 

- அரிச் . யுரா . விவாக காண்டம் -10 


அம்மானை 


33 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
மதிதய வேந்தன் நீதி 

மங்கைபே ரெழிலும் ஆய்ந்து 
இதமுறு மறையோர் கூற 

இருதயம் மகிழ்ந்து கேட்டுச் 
சுதைமதி வதன மான 

துங்கவேல் அரசன் என்னும் 
தி அரிச் சந்திர வேந்தன் 
அகந்தனில் எண்ணி எண்ணி , 


13 


மாமுனி வோர்பெண் ணாசை 

மகிழ்நிதி புவிமீ தாசை 
தாம் எரித் தகன்றோர் ஈது 

தையலைப் புகழ்ந்தார் ; மற்றும் 
ஆம் எனு மவர் தாம் பார்க்கில் 

அரிவையொப் பனையே வண்ணம் 
காமனே யென்று வேந்தன் 

கடுமயல் கொண்டுற் றானே ! 


14 


நடை 


( தவமுனிவர் சொல்வழி , சந்திரமதியின்மேல் காதலுற்ற அரிச்சந்திரன் , 

சந்திரமதியைப் பெண்கேட்க அவர்களை அனுப்பல் ) 
சொல்லும் மறையவர்கள் சொன்னமொழி கேட்டவுடன் 
எல்லையிலா மோகம் எழுந்தரசன் மெய்கலங்கி 


பா . வே . விருத்தம் : 13 . 

13. 2 : 4 

2 : 4 இதயமே 1574 
9 : 1 சுதமதி 1574 
4 1 3 வேந்தர் 1891 
4 : 4 , 5 அகந்தணி யெண்ணி 1891 
4 : 5 , 6 எண்ணம் எண்ணி 1749 


14 , 2 : 1 தாம்வெறுத் 1574 

தாமறிந் 1691 
3 : 5 , 6 பனையோ வெண்ணு 1574 
4 : 1 , 2 , 3 காமநோய் மேவ வேந்தன் 1691 


அரிசி 


34 


அரிச்சந்திரன் 


வாடிநொந்து தேறி மறையவரைத் தான் நோக்கி 
490 நாடி வணங்கி நின்று நற்றவரே நீர் உரைத்த 

கிஞ்சுகத்தை , வர்ணக் கிளிமொழியை , ஓவியத்தை , 
அஞ்சுகத்தைக் காம அபிசேக வல்லியரை , 
ஆயிழையை , மானை , அழகுமடப் பூவையரைத் 

தூயவரே யெந்தனுக்குத் தொல்லுலகி லேவதுவை 
495 சூட்டுதற்கு நீங்கள் சென்று தோகைதந்தை தாய்க்குரைத்து 

நாட்டமுத்துப் பாருமென்று நாடிமன்னன் கூறினன் காண் ; 
அம்மொழியைக் கேட்டு அரியமறை யோர்களெல்லாம் . 
செம்மையுள்ள மன்னவனே ! தேவிசந்திர மாமதியைச் 


பா . வே . 489 : 1 வாடி நின்று 1691 

491 : 2 வன்னக் 1749 
493 : 4 பாவையரைத் 1691 
496 : 2 வாருமென்று 1691 
497 : 1 அம்மொழிகள் 1749 


ஒப்புமை : அடி எண் : 491 - 505 . அரிச்சந்திரன் வந்த மாதவர்களை நோக்கி , 

சந்திரமதியின் பெற்றோரிடம் சென்றுமணம் . பேசி முடித்து 
வருக எனலும் . அம்மாதவர் அவ்வாறே சென்று மணம் பேசி 
முடித்து வருகிறோம் என உறுதி கூறி எழலும், 


அல்லியங் குழலாள் தன்னை 

அருமணம் அடியேன் சூட்டக் 
கல்லியற் சுரமும் காடும் 

கடந்துகால் வருந்த நீர் போய் 
வல்லியைப் பயந்தோற் கண்டு 

மணமொழிந் தந்த லேந்தன் 
சொல்லிய நெறிகேட் டென்பால் 

வருகவென் றினிது சொன்னான் . 


23 


காதலால் மன்னன் கூற 

மாதவர் கருணை வெள்ளம் 
மீதெலாம் எழுந்து பொங்க 

வேந்தகேண் மீண்டி யாங்கள் 
போதலும் செய்வேம் உங்கள் 

புதுமணம் காண்பேம் ஆயின் 
ஈதலால் உறுதி வேறொன் 
றில்லையென் றெழுந்தி ருந்தார் . 

-- அரிச் . புரா . விவாக காண்டம் - 24 


அம்மானை 


35 


சீராக உந்தனுக்குச் செய்யமணம் உண்டுபண்ணிப் 
500 பேறாய்க் கொடுப்ப தெங்கள் பேரில் நெடும் பாரம் என்று 

மாமறையோர் ஈதுரைத்தார் ; மன்னவனும் உள் மகிழ்ந்து 
நாமறையோ ரைப்பரவி நாடியபின் மாமறையோர் , 
மன்னா இரும் ; உனக்கு மாதைமணங் கூட்டிவைக்க 

அன்னவள் தன் ஊர் அணுகி யாம் பொருத்தி வாறம் ” என்று 
505 அரசன் தனையிருத்தி அம்முனி வோர் தாமெழுந்து 

விரவு பதிகடந்து மிக்க பெருஞ் சோலைகளும் 
காடுந் துலையுங் கனமலையுந் தான் கடந்து 
நாடுபுகழ் கன்னோசி நாடுபுக்கார் அம்மானை ! 


( அரிச்சந்திரன் காதல் மயக்கம் ) 


போத்தி மறையவரைப் போகவிட்டு வந்து மன்னன் 
510 நேத்தி யுடனிருந்து நேரிழையை நெஞ்சில்வைத்துப் 

பொன்மேவும் பஞ்சணையில் போர் வேந் தனுமிருக்க 
மின்னிரவி சென்றான் மிகுஇருள்வந் தெய்தியதே ! 
அந்திருளி னாலே அரசன்மிக மெய்சோர்ந்து 

தன் திரேகந் தோணாமல் தான் தனியே எண்ணலுற்றான் - 
515 " கடிய பலவனமுங் காடுமலை யுங்கடந்து 

சடிதியுடன் அந்தணர்கள் தையலுட நாடு நண்ணித் 
துய்யமணந் தான் முடிக்கச் சொல்லுவரோ சொல்லாரோ ? 
பையரவின் அல்குலிளம் பைந்தொடியைக் கண்டிருக்க 

ஆதிமறை வேதன் அமைப்போ அமைத்திலையோ ? 
320 சோதிமறை யோர்கள் சென்று சொன்னமொழி கேட்டவுடன் 


பா . வே . 501 : 2 ஈதுரைக்க 1691 

505 : 3 அம்முனிவர் 1574 1691 1749 
307 : 2 துலையாக் 1691 
509 : 1 போற்றி 1691 
511 : 1 பொன்மேவு 1691 
512 : 3 மிகும் இருள்வந் 1891 
516 : 1 சடுதியுடன் 1574 1691 
518 : 4 கொண்டிருக்க 1691 
519 : 4 அமைப்பிலையோ 1574 அமைத்திலனோ 1691 


அரிச்சந்திரன் 


மைக்கொடியைத் தான் பயின்ற மாதாவுந் தாதையரும் 
இக்கணமே நல்க இசை வோ ? இசையாரோ ? 
நீலவிழி யாளை நிறைந்தமதி மங்கையரைக் 

கோலமணஞ் செய்வதற்குக் கடு மோ கூடாதோ ? 
525 என்று புலம்பி இருதயமெல் லாங்கலங்கி 

வென்றிமன்னன் தான் கிடக்கும் மென்மதியை வேளறிந்து 
இந்தச் சமையம் இனிக்கிடை யா தென்று சொல்லிக் 
கந்த முறுமிருட்டுக் காரானை முன்னைவிட்டு 

வீசு தென்றல் தேரை மிகவே பிறகனுப்பி 
530 ஓசைக் கடல்முரசும் ஓங்கிச் சிறந்தார்ப்ப 

மெள்ள நடந்தான் மிகுத்தரதி மாதுடனே 
தெள்ளும் பலவிருதுஞ் சேரத் துடந்துவந்து 
பள்ளிகொண்டு தானிருக்கும் பாரமுடி மன்னனிடம் 

கள்ள மதன் சென்று நின்று காவலவன் சீரறிந்து 
535 மாதுரதி யைப்பார்த்து மன்மதனு மேதுரைப்பான் : 

“ போ துமலர் அம்பு ரெண்டு போ தா தரசனுக்கு 
அஞ்சுமலர் அம்பும் அழுத்துவேன் " என்று சொல்லித் 
தஞ்சம் அணுவளவு தானுமின்றிக் கண்சிவந்து 


கலிவிருத்தம் 


கங்குல்மத மாவுமொய கலத்திலிரு கொம்பா 
லுங்குடைய வேயதில்உ கந்த அழல் தென்றல் 
அங்கமுத மா மதிய தற்குள் எரி செய்யப் 
பங்கமத வேள் அழலைப் பா லமதில் இட்டான் . 


15 


பா . வே . 521 : 4 தந்தையரும் 1574 1691 

526 : 2 தானிருக்கு 1574 
530 : 2 கடல்முரசம் 

கடல்முரசம் 1749 
532 : 2 பலவிருது 1691 
532 : 3 , 4 சேர்ந்து துடந்துவந்து 1749 
332 : 4 துடர்ந்து வந்து 1574 
535 : 2 யைப்பாத்து 1749 
536 : 2 அம்பிரண்டு 1691 


ருத்தம் 15. 3 : 1 அங்கமுற 1749 


அம்மானை 


37 


பட்டதொரு மாரனனல் ஏகமொடு தாவ 
வட்டவுல காளுமதி மன்னவன்ம யங்கித் 
தொட்டவிர லாழியொடு தோகையிட மேயான் 
பட்டதுய ரோ துபக ரென்றுபல சொல்வான் . 


16 


நடை 


மாரன் விடும் வாளிபட்டு மன்னவனும் மெய்கலங்கிச் 
540 சாரமொடு சந்திரனைத் தான்பாத்து மேதுரைப்பான் ; 

“ இந்தே !உன் வங்கிசத்தில் ஏத்தமுறு மன்னவரைச் 
சிந்தையுற வேவருத்தத் தீவினையான் செய்ததுண்டோ ? 
ஏ துபகை நான் முடித்தேன் என்மீதில் கோபமுடன் 

போது தழல் நீபொழிந்து பொங்குசினம் மீறுகிறாய் ? 
545 உங்கள் குல மாது நல்லார்க் குற்றஉற வாயிருந்தும் 

பங்கமுற என்னைப் பரிதாபஞ் செய்யுகிறாய் ! 
பூவாளி மாமதனே ! பூவைதிரள் வல்லவனே ! 
மாவாளி யால்இந்த மாநிலத்தை வெத்திகொண்ட 

வேளாகும் என்றெவரும் மேதினியில் சொல்வசனம் 
550 தாளாமல் நீயெனக்குத் தானுமொரு தையலினால் 

வந்துவந்து மோதி வலுசேட்டை பண்ணுகிறாய் ; 
சிந்தைமிக வேதெளியச் சென்று பொறும் என்றிடுவன் . 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 


16. 4 : 4 சொல்வார் 1749 


நடை 539 : 1 மாரனிரு 1691 

539 : 3 மன்னவனே 1691 
540 : 4 யேதுரைப்பான் 1574 
541 : 3 ஏற்றமுறு 1749 
542 : 3 தீவினைகள் 1574 தீவினையாம் 1749 
543 : 3 என்மீது 1749 
548 : 4 வெற்றிகொண்ட 1691 
551 : 4 கொள்ளுகிறாய் 1691 1749 
552 : 4 என் றிடுவேன் 1691 என்றிடுவர் 

என்றிடுவர் 1749 
அரி -10 


33 


அரிச்சந்திரன் 


மா முனிவர் தாமுரைத்த வார்த்கைவழி யாகவந்து 

பேய்மதனே ! உன்னிடத்தில் பேதை என்னைக் காட்டி விட்டாள் 
555 நன் முனிவர் சொல்லியந்த நாரியரைக் கூட்டிவைத்தால் 

உன்னல் அரும் என்னுளத்தில் உத்துறவாய் வந்திடுமோ ? 
மாது நல்லாள் தன்னை மனமுருகப் பண்ணியிப்பக் 
காதல் எழ நீமுடித்தால் காமனுன் பேர் என்றிடுவேன் ; 

என்று பல சொல்லி இசைவாக வே புலம்பி , 
560 நன்றியுள்ள மன்னன் நயமாக வேகிடந்து , 

மாய இருளால் மதி அனங்கன் தென்றலினால் 
ஓயாத் துயரால் உருகுவது இத்தனையும் 
உத்தகரிச் சானுரைக்க உண்மையுட னே கேட்டு 

வெத்திபெறும் என்குலத்தின் வேந்தனையும் வாட்டி நின்ற 
565 கங்குலையுந் திங்களையும் காமனுடன் மூவரையும் 

அங்கண்மா ஞாலம்விட்டு யானகத்து வேனெனவே 
செங்கண் சிவந்து சிறந்தரத மீதேறிப் 
பொங்குகதி ரோன் எழுந்தான் பூவுலகில் அம்மானை ! 


570 


பானு கதிர்படவே பாரிருளும் வேளிருளும் 
தான கன்று நீங்கியபின் தார்வேந் தனுமெழுந்து 
சீராம் புனலாடிச் செங்கதிரோ னைத்தொழுது 
நேராய் நடந்துமந்த நித்தியகர் மம்முடிப்பான் ; 


1691 


பா . வே . 553 : 4 யால்வந்து 1749 

554 : 2 , 3 உன்னுடைய பேதைமதி 1574 
556 : 1 , 2 , 3 உன்னுளமும் என்னுளமும் உற்றுறவாய் 
563 : 1 உற்றகரிச் 1691 
564 : 1 வெற்றிபெறும் 1691 
566 : 3 யான கற்று 1691 
566 : 4 வேனெனவும் 1749 
569 : 3 பானிருளும் 1574 
571 : 1 சீராய்ப் 1574 


ஒப்புமை ! அடி எண் 553. அரிச்சந்திரனின் நெஞ்சில் சந்திரமதி வந்து புகுந்த வழி . 


மாதவர் உரைத்த மொழிவழி வந்து 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 19 


அம்மானை 


39 


நீண்ட மதி தவழும் நேர்பளிங்கு மண்டபஞ்சூழ் 

கண்டமலர்ப் பொய்கைவளங் கோலவெழிற் சோலைகத்தி 
575 மன்னன் முகமலர்ந்து வண்மையுடன் பாத்து நின்றான் ; 

அன்ன துகள் எல்லாம் அரிவைசந்திர மாமதிபோல் 
ஆனபுகழ் வேந்தன் அழகு விழி தனக்கும் 
மானமுறும் நல்ல மனந்தனக்கும் ஒப்பியதால் 

மஞ்சடர்ந்த சோலை தன்னை வல்லியுட கூந்தலென்றும் 
580 கஞ்சமலர் தன்னையந்தக் கன்னிமுகம் ஆகுமென்றும் 

மாவடுவைக் கண்ணெனவும் வாய் இலவு தானெனவும் 
மேவும் வள்ளை காதெனவும் மிக்ககுமிழ் மூக்கெனவும் 
முல்லைமுகை பல்லெனவும் மூங்கிலிரு தோள் எனவும் 

நல்லகமு கானதந்த நாரிகழுத் தாம் எனவும் 
585 

கோங்கரும்பைக் கொங்கை என்றும் கோலவய றாலெனவும் 
தாங்குவஞ்சிக் கொம்பை இடை தான் எனவுங் காண் எனவும் 
இதமுலவும் வாழைதனை ஏற்றகுறங் காமெனவும் 
விதமுலவும் நள்ளி மிகுத்தமுழங் காலெனவும் 

பங்குஞ் சினைவரால் பாவைகணைக் காலெனவும் 
590 தெங்கினிளம் பாளை சிறந்தபர டாமெனவும் 

மாந்துளிரைப் பாதமென்றும் மனதி லுறமகிழ்ந்து 
சாந்தணியுங் கொங்கைமின்னாள் தன்னாசை கொண்டு மெத்த 
எண்ணியெண்ணி இங்கேவந் தெய்தினாள் என்று சொல்லி 
நண்ணி யழைக்கழைக்க நாரிவரக் காணாமல் 


பா . வே . 573 : 4 மண்டபத்தில் 1691 

574 : 2 பொய்கைவனங் 1691 
574 : 4 சோலைசுற்றி 1749 
579 : 1 மஞ்சடைந்த 1574 
580 ; 3 , 4 கன்னிமுக மாமெனவும் 1691 
583 : 1 முல்லை நகைப் 1691 
584 : 2 கானதையும் 1574 
587 : 3 , 4 ஏற்றதுடைக் கம்பமென்றும் 1574 
591 : 4 லுறநினைந்து 1691 
592 : 4 தான் மிகுத்து 1574 
592 : 3 , 4 தானிரக்கங் கொண்டுமெத்த 1691 1749 
594 : 2 யழைக்கவந்த 1691 


40 


அரிச்சந்திரன் 


595 


சோலைகாண் ஈதுமந்தத் தோகையல்ல என் றறிந்து 
மாலைமுடி கொண்ட ரசன் மய்யலுடன் வீத்திருந்தான் ;; 


( அரிச்சந்திரனுக்குச் சந்திரமதியை மணம்பேசும் பொருட்டு , 

மாதவர்கள் கன்னோசி மன்னன் 

மதிதயனைச் சந்தித்தல் ) 


சென்றதொரு மாதவர்கள் சீரார் மதிதயன் தன் 
நன்றியுடன் வாழும் நகரி தனிற்புகுந்து 

வீதி கடந்து விருது மண்ட. பங்குறுகிச் 
600 சேதியுத்த மன்னனிடஞ் சென்றனர்காண் அம்மானை ! 


வந்தமறை யோர்கள் மலரிணையை மன்னவனும் 
சிந்தைகளி தான்கூரத் தெண்டனிட்டுக் கேட்கலுத்தான் - 
“ இங்கிருந்து போனீர் ; இனிவர நாள் செல்லுமென் றீர் ; 

தங்காமல் வந்தவகை தானேது கூறும் " என்றான் ; 
605 மன்னவனே நீபயின்ற மாதுசந்திர மாமதியாள் 

தன்னிகருக் கொப்பான தார்வேந்தைக் கண்டுவந்தோம் ; 
இந்நிலத்தில் அந்த இயலரசன் நாட்டியல்பும் , 
அன்னவன் தன் கீர்த்திகளும் , ஆனபுக ழுங்குணமும் 

கண்டபடி யாமுரைக்கக் காவலனே ! கேட்டருள்வாய் ; 
610 " தண்டமிழ் நூல் ஆராயும் தார்வேந்த னானவன்காண் ; 

வெத்திமிகு நல்வசனம் மீறுவள முள்ளவன்காண் ; 
புத்திமதி யுள்ள புகழரசர் கெம்பீரன் ; 
சித்தியுடன் செந்திருவைச் சேர்ந்திலங்கும் மார்வனவன் ; 
சத்தியரிச் சந்திரன்காண் ; தன்னிகரில் லா தவன்காண் ; 


பா . வே . 597 : 3 , 4 சீராய் மதிதயனூர் 1691 

601 : 3 மலரடியை 1691 மலரிணையில் 1574 
60 2 : 1 , 2 சிந்தை களிகூரத் 1691 1749 
602 : 4 கேள்க்கலுற்றான் 1574 

613 : 4 மார்பனவன் 1574 1749 
ஒப்புமை : அடி எண் : 603 , 604 

603 , 604 விரைவில் மீண்டு வந்த மாதவரை மதிதயன் வினவல் 
• போன நீர் உடனே மீண்ட அருத்தியென் புகலும் என்றான் 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 38 . 


அம்மானை 


615 மானும் புலியுமொரு வாவியிலே நீரருந்தித் 

தானும் உலாவிவளர் தங்குமயோத் திக்கதிபன் ; 
மா தவருத் தேவர்களும் வந்துவந்து பூசைபண்ணும் 
ஏதமுறுஞ் சோலை இலங்கிவளர் நன்னாடன் ; 

அன்புஞ் சிறப்புகளும் ஆதரவும் நற்புகழும் 
620 இன்பமுடன் மிஞ்சி இருநிதிய மும்பெருகிப் 

பேரழகும் வீறழகும் பேசரிய சொல்லழகும் 
சீரழகுஞ் சேர்ந்தமனு சேர்ந்திருக்கும் நன்னாடன் ; 
ஆய்ந்த கருமம் அடர்கருமஞ் செய்கருமம் 

வாய்ந்து தெரிந்துரைக்கும் வாளமைச்சர் சிங்கமெனும் 
625 சத்திய கீர்த்தி எனுந் தான் அமைச்சன் உள்ளமன்னன் 

புத்தி யுடனறிவும் பூண்ட ( நி ) றை ஞானமுள்ளான் ; 
அங்கவனுக் கேற்க இந்த அம்புவிவிண் ணோர்பதியில் 
எங்குமில்லை காண்மனவ ! ஏத்தமுடன் உம்முடைய 


பா . வே . 617 : 3 வந்து நித்தம் 1691 

618 : 3 இலங்கிவரும் 1691 
621 : 4 மெய்யழகும் 1691 
622 : 2 சேர்ந்துமனுச் 1691 
628 : 3 ஏற்றமுடன் 1574 


ஒப்புமை : அடி எண் 615 , 616. விலங்குகளிடத்தும் பகைமை இல்லாத நாட்டிற்கரசன் 

அரிச்சந்திரன் எனல் 


பொருந்தி மானும் புலியும் புனலுடன் 
அருந்தி வாழும் ஒருதுறை அன்பினால் 

-அரிச் . புரா . நகரச் சிறப்பு -20 


அடி எண் . 627-631 . மாதவர் மதிதயனை நோக்கி , இவ்வுலகில் நின் 

மகளுக்கு ஏற்ற கணவன் அரிச்சந்திரனே என்றுரைத்தல் 


புவனமுள் ளளவும் யாங்கள் 

புக்கறிந் தனேக கோடி 
நவ நர பதிகள் தம்மைக் 

கண்டனம் நறுந்தார் வேந்தே 
சிவன் நல்க நீப யந்த 

திருமகள் தனக்குக் கேள்வன் 
அவனல தில்லை என்ன 
அருந்தவர் எடுத்து ரைத்தார் 

- அரிச் . புரா . விவாக காண்டம் -41 


அரி- 11 


42 


அரிச்சந்திரன் 


கற்பனைய சந்திரமதி கன்னியெனும் மாவரசி 
630 அற்புதமும் வீறும் அவர்க்குகமை காணுதென்று 

மாமறையோர் கூற , மதிதயனுங் கூறலுத்தான் 
கோமறைசேர் வேதியரே கூறினீர் இவ்வார்த்தை . 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


மைந்தனை வேண்டி , ஆதி 

மழவிடை அண்ணல் பாதம் 
சிந்தையில் இருத்தி யானும் 

தேவியும் தவமே செய்தோம் ; 
முந்தமுப் புரத்தைக் காய்ந்த 

முக்கணன் இரங்கித் தோன்றித் 
தந்தனம் மகவை என்று 

தையலை அருளிச் செய்தார் . 


17 


பாட வேறுபாடு 

நடை : 631 : 4 கூறலுற்றான் 1574 1691 
விருத்தம் . 17. 3 : 4 முக்கணர் 1574 
ஒப்புமை : அடி எண் : 631-653 மற்றும் விருத்தம் 17 , 18 

மாதவர் உரைக்கக் கேட்டு , மதிதயன் சந்திரமதிக்குச் சுயம்வரம் 
என மன்னர்களுக்கெல்லாம் ஓலையனுப்ப ஏற்பாடு செய்தல் 


மையலாற் றியகு ணத்து மாதவர் உரைப்பக் கேட்டுப் 
பொய்யிலா மொழியால் உள்ளம் பொருந்தியும் பொருந்தா னாகித் 
தையலாள் பங்கன் மேனாள் சாற்றிய தகைமைக் கேது 
செய்யலாம் நம்மால் என்னத் திகைத்திருந் துரைக்க லுற்றான் . 


42 


மூவரா யவரின் முன்னா மூர்த்தியார் அருளிச் செய்த 
தேவரா சியமொன் றுண்டா மன்னது தெரிய வல்லார் 
யாவரா யினும்யான் பெற்ற விளங்கொடி தனக்குக் கேள்வர் 
ஆவரா லவனில் கெய்தின் அறியலாம் அழைபும் என்றான் .. 

43 
அரசையிங் கழையும் என்ன அகமகிழ்ந் துலனக கூர்ந்து 
விரைவுட னெழுத்தி ருந்து வேதமா முனிவர் போனார் . 
இருநிலத் தரசர்க் கெல்லாம் சுயம்வரம் ஏழு நாளென் 
றுரைசெயும் என்று தூது மோலையும் போக விட்டான் .. 

அரிச் . புரா . விவாக காண்டம் -44 


அம்மானை 


43 


அம்மட மயிலுக் கிந்த 

அம்புலி யதனி லேயாம் 
செம்மையோர் குறிப்புச் சேர்த்தோம் ; 

செழுங்கு றிப் பெவர்க்குந் தோணா ( து ); 
இம்மயில் குறிப்பைக் கண்டான் 

இவளுட தலைவ னாகும் ; 
கொம்மைசேர் முலையி னாளைக் 

கொடுப் எனக் கடவுள் சொன்னார் . 


18 


தடை 
பண்டெனக்கு முக்கண் பகவான் எழுந்தருளி 

மண்டலத்தில் நல்ல மதலைதந்தோம் பெண்ணெனவே 
635 அந்தமட மானுக் கடையாளம் ஈதெனவே 

எந்தன் மனத்தில் இருத்தியன்று சென்றனர்காண் ; 
அம்மொழியைக் காணாமல் யானுங் கொடுப்பதில்லை ; 
உம்முடைய வாசகமும் ஒப்பா திருப்பதில்லை ; " 

என்றரசன் சொல்ல இயல் முனிவர் ஏ துரைப்பார் - 
640 வென்றியுடன் எங்கள் மனம் மேவியே நின்றபடி 

அன்றரனார் சொன்ன அதிசயமுத் தோணாதோ ! 
நன்றியுள்ளாய் ! " என்று தவின்றார் மறையோர்கள் ; 
" வந்தால் அறிவம் என்று மன்னன் மனத்தில்வைத் ( து ) 

எந்தையரே நீங்கள் இசைத்தபடி கூடுதற்கு 
645 அந்தமன்னன் வாழும் அணி நகரி சென்றணுகிச் 

சிந்தைகளி கூரச் சிறந்தமணம் என்றுரைத்து 
இந்நாளில் வாருமெ " ன்று ஏத்தமறை யோரை எல்லாம் 
பொன்னார் மதிதயனும் போகவிட்டார் அம்மானை ! 


வேதமறை யோர் எழுந்து மிக்கபதி தான் கடந்து 
650 போத , மதிதயனும் போந்து .மணங் கொண்டாடிக் , 


பாட வேறுபாடு 
விருத்தம் 18. 1 : 3 , 6 தனிலே மாமுஞ் 

3 : 2 , 3 குறிப்புக் கண்டோர் 
நடை 635 : 2 மாதுக் 1691 

637 : 1 யாமுங் 1574 
645 : 3 அணிதகரில் 1691 
645 : 4 சென்றுபுக்கி 1574 


44 


அரிச்சந்திரன் 


கன்னிசந்திர மாமதிக்குக் கல்யாணம் என்று சொல்லி 
இந்நிலத்தில் மன்னர்க் கிசைந்தபடி கூறு மென்று 
ஒலை மிகவெழுதி ஓட விட்டார் அம்மானை ! 


855 


சாலமுடன் எண்ணேழ் தலத்தரசர் வந்திருக்க 
வங்காரம் மின்னுமணி மண்டபங்கள் அத்தனையும் 
சிங்காரஞ் செய்து சிறப்பாக ளைத்திருந்தார் ; 
அந்நிலமே சென்று அருமறையோ ரெல்லாரும் 
மன்னன் அயோத்தி நகர் வந்தடைந்தார் அம்மானை ! 


வந்தவர்கள் சொன்ன வரலாறு . கேட்டவுடன் 
568 சிந்தைகளி கூர்ந்து செயவேந்தன் கொண்டாடி 

மணக்கோலம் என்று சொன்ன மா தவரைப் போத்திசெய்து 
இணக்கமுடன் கல்யாணம் என்றதினங் கண்டவுடன் 
செப்பும் புகழரசன் சேர்ந்தவர்க்கெல் லாமுரைத்து 
ஒப்பும் பயணமென்று . உள்முரசு சாத்துமென்றான் ; 


665 


கன்னோசி நாட்டுக்கேகுதல் 
சாத்துமுர சங்கேட்டுத் தானைபடை யுந்திரண்டு 
ஏத்தமுட னே வருமுன் னிசைவேந் தனு மெழுந்து . 


கலிவிருத்தம் 


அம்பகமி லங்குருளை யான பனட சேனை 
விம்புலவும் தெத்து மணி மிக்கவயி ரங்கள் 
பண்புகொடி வாடைபவ ளச்சரமி லங்க 
நன் பெரிய நீளிரத மீதில் நர பாலன் 


19 


664 . 


பாட வேறுபாடு 
நடை 652 : 4 கூறுமென்றார் 1574 

654 : 1 தாலமதின் 1891 
656 : 4 வீற்றிருந்தார் 1691 

861 : 4 போற்றிசெய்து 1691 
662 : 3 : 4 என்றதினந் தான் பார்த்து 1691 

ஒப்பு மணமென்று ஒண்முரசு சாற்றுமென்றார் 1691 
664 : 4 சாற்றுமென் றான் 1574 
665 : 1 சாற்றுமுர 1691 

666 : 1 ஏற்றமுட 1691 
விருத்தம் 19. 1 : 3 யானைபடை 1691 

2 : 2 தெற்றுமணி 1691 
3 : 1 பம்புகொடி 

4 : 1 நம்பெரிய 1691 
4 : 3 மீது நர 1691 


அம்மானை 


பல்லியம் இ யம்பவிரு தோ தமுர சோத 
நல்லமறை யோர்களொடு நான் மறையி யம்பச் 
செல்ல நகை மின்கவரி சென்றுபலர் வீச 
வில்லிமதன் நோற்றுலவும் வீதியிடை சென்றார் . 


20 


நடை 


பொன்னுருளை சேர்த்துப் புகழ்மணிச்சிங் காரமுடன் 
உன்னியதேர் மீதில் உயர்வேந்தன் சென்றிடவே 

குற்றேவல் செய்யுங் குறுமன்னர் தாம் அனந்தம் 
670 பொற்றேரில் ஏறிப் புறப்பட்டார் அம்மானை ! 


முத்துக் குடைகளுடன் மூண்டபல ளக்குடையும் 
உத்த மணிக்குடையும் ஓங்குவயி ரக்குடையும் 
எண்ணரிய கோடி இலங்கியெங்குஞ் சூழ்ந்துவர 

மண்ணதிர விண்ணதிர மத்தளங்க ளுங்குமுற 
675 

ஆனை ஒழுங்காய் அடர்பரிக ளும்மொழுங்காய்த் 
தானை யொழுங்காய்த் தளம்புரத மும்மொழுங்காய் 
அணி அணிக ளாக அடர்ந்து துடந்துவர 
வனிதமுறும் வில்காரர் வாள் காரர் தன்னுடனே 

வல்லையங்க ளும்பிடித்து வாறபடை தானையுடன் 
680 சொல்லுந் திரள் பெருக்கத் துய்யகடல் வெள்ளமென்ன 

வான்பரியில் ஏறிவரும் வல்வீரர் முன்னடக்க 
மேன்புபெறும் யானை தனில் மேவுமன்னர் சூழ்ந்துவர 
வாலப் பிறைநுதலார் மங்கையர்கள் தானனந்தம் 
கோலத் திலகுமணிக் கொத்தவன்தேர் சூழ்ந்துவர 


1691 


பா . வே . 667 : 2 சேர்த்த 1691 

679 : 4 ஆனையுடன் 1574 
679 : வல்லயங்கள் தான் பிடித்து வந்தபடை பண்புடனே 
680 : 2 , 3 படைப்பெருக்கம் துய்யப்படை 1601 
681 : 3 , 4 வல்வீர ரும் நடக்க 1691 
683 : 1 , 2 வாலைப் பிறைநுதலாள் 1574 
684 : 2 , 3 திலதமணிக் கொற்றவன்தேர் 1574 

திலங்கும் அயில் கொற்றவன் தேர் 1601 
அரி -12 


46 


அரிச்சந்திரன் 


685 வானவர்கள் கொண்டாட மன்னனரிச் சந்திரனார் 

ஆனபுகழ் சேரும் அட ல் அமைச்சர் தன்னுடனே 
மேனனைய சாமரைமி குத்தநவ சித்திர முடன் 
ஆனவிரு தோடு கொடி ஆகமுட னே நடக்க 

எத்திசையும் கேட்க * இசைகொண்டு தான் முழங்கிப் 
690 பத்தியுடன் சின்னம் பகருமொழி கேட்டருளி 

அன்ன தறு வாகனென்றும் ஆதிநெறி யாளனென்றும் 
கன்னல்மத வாகனென்றுங் கட்டழகொய் யாரனென்றும் 
வெத்திமுடி வீரனென்றும் வேதமொழி யாளனென்றும் 

பத்தியுள்ள மன்னனென்றும் பார் அரச சிங்கமென்றும் 
695 நறுதங்கு மார்பனென்றும் ராசாதி ராசனென்றும் 

திரிசங்கு மைந்தனென்றுஞ் செங்கைமுகி லாளனென்றும் 
சீர்வதிஷ்டர் சீசனென்றுந் தேவர்புக ழாளனென்றும் 
பேர்மிகுத்த மெய்யனென்றும் பின் நற்பண் பாளனென்றும் 

சக்கரபத்தி மன்னனென்றுஞ் சத்தியரிச் சந்திர னென்றும் 
700 உக்கிரமுடன் ஓதுசின்னம் ஓதியோ திச்சிறக்க 

மன்னுமுடி வேந்தருடன் வாள் வேந்தர் தேர் வேந்தர் 
கன்னியரும் மைந்தர்களுங் காதலுட . னே திரண்டு 
தேர்மீதும் மாமீதும் செய்யபரி யின் மீதும் 

நேர்சேர் சிவிகையிலும் நேரிழைமார் ஏறிவர 
705 நூபுரத்தின் ஓசைகளும் . நோக்குவளைத் தாக் கொலியும் , 

கோபுரத்தின் நெத்திக் கொடுங்கைமணி யோசைகளும் , 


பா . வே , 688 : 1 , 2 , 3 மானவிரு தோடுகொடி மாகமுட 1749 
மானவிரு தோடு மகர முட 

1691 
693 : 1 வெற்றிமுடி 1691 
697 : 3 , 4 தேவர் புகழ் மன்னனென்றும் 1691 
700 : 1 , 2 உக்கிரமத் தோடுசின்னம் 169 / 
700 : 3 ஊதியோ 1574 

ஊதியூ 

1691 
701 : 1 மன்னர் முடி 1691 
703 : 4 மீதினிலும் 1691 1749 
704 : 3 நேரிழையார் 1691 1749 
706 : 2 , 3 ஒத்ததினங் கூண்டமணி 1691 


சுவடியில் கேள்க்க என உள்ளது . 


அம்மானை 


47 


திண்கரிக ளுக்கணிந்த திண்டுமணி யோசைகளும் , 
வெண்பரிக ளுக்கணிந்த வீறுச தங் கைத்தொனியும் , 

ஏழுகடல் போல இரைந்து குமுறிவர 
210 வாளுக் கிணைவிழியார் மங்கையரும் ஆடவரும் 

வேளுக் கிணையெனவே மெய்யிலங்கப் பூண்டபணி 
நீளும் பிரவை நிரையோற் றிடும் பிரவை 
ஆய்ந்தகதிர் இந்துவிலும் ஆயிரங்கொண் டே இலங்க 

வாய்ந்தபடை தாம் நடக்க மண்டு துக ளும் மெழுந்து 
715 மீண்டுவண்ட கோளமட்டும் மீண்டு துகள் மண்டியதே ; 

தாண்டுபரி வாய் நுரையும் தந்திமத வெள்ளமதும் 
மண்டு துக ளையடக்கி வண்மையுட னேயிருக்க , 
எண்டிசை கள் போற்றும் இறையோன் ரதம் நடக்க, 

வீரமுட னேபிடித்த மிக்ககுடை யானதெல்லாம் 
720 சீருலவும் பந்தலெனச் செங்கதிரைத் தாங்கிவரக் 

கோலப் பெருமையுடன் கோதையரும் ஆடவரும் 
சீலத் துடன் நடக்கச் சேடன் முடியதிர 
வேளனைய மன்னன் மிகு வெள்ளத் திரளுடனே 
நீளும் பெரியதொரு நேர் ஆ றணுகிவந்தார் ; 


ஆற்றில் நடத்தல் 


725 


அந்தமணி யாத்தில் அடர்ந்தபடை முன்னடக்கப் 
பந்தமுடன் நீந்திப் படர்ந்தகரை ஏறிநின் றார் . 


பா . வே . 709 : 2 போலே 


1691 


1749 


712 : 2 பிரபை 


1691 


712 : 4 றிடும்பிரபை 1691 
712 : 3 , 4 நிறையொத் திடும்பிரவை 
714 : 2 , 3 மண்டுதுக ளார்ப்பரிக்க 1691 

மண்டுதுக ளார்ப்பளித்து 1749 


715 : 1 மீண்ட அண்ட 


1691 


1749 


1691 


1749 


715 : 3 மீண்டுபுகை 
724 : 4 றணுகிவர 
725 : 2 யாற்றில் 


1691 


1574 


1691 


1749 


18 


அரிச்சந்திரன் 


பின்புவரு வோர்க்குப் பெருத்த நிலை தானாகிப் 
பொன்பூ முடியளவாய்ப் போந்த நெத்தி வாயளவாய்ச் 

கண்டத் தளவாய்க் கனிந்தகம லத்தளவாய் 
730 மண்டும் அரையளவாய் வாய்த்த துடையளவாய் 

முழங்கால் அளவாகி மூண்டகணைக் காளைவாய் 
விளங்கும்பா தத்தளவாய் மீறியசே றாயுலர்ந்து 
தூளாகி யாறு துகளெழுகச் சேனை வெள்ளம் 
தாளாம லே நடந்து தான் சென்றார் அம்மானை ! 


735 அத்தலத்தில் வந்தவுடன் அரிச்சந்திர வேந்தன் 

இத்தலத்தில் சேனை இறங்கென் றருள் புரிந்தான் ;; 
அங்கவர்கள் ஏறிவரும் ஆனை பரி தேரைவிட்டுச் 
சிங்கமென வேயிறங்கிச் சீராக வீத்திருந்தார் ; 

தங்கமணிச் செப்புமுலைத் தையலர்கள் தான் சில பேர் 
740 பொங்குஞ் சரசுநதி போந்துநதி யாட வென்று 

சீராடி நீராடிச் சேர்ந்து விளை யாடி நின்று 
போராடி நீரிறைத்துப் போந்துமணங் கொண்டாடி 
மா மலரைக் கொய்து மலர்க் குழலி லேயணிந்து 

காமுகர் தம் மார்பினிலுங் கையினிலும் மெய்யினிலும் 
745 தாமெறியத் தம்மையவர் தானெறியத் தாமெறிய 

ஏமநெளி பாடகத்தில் எத்திஉடை தட்டிவிழ 


பா . வே . 727 , 728 அடி முன்பின் மாற்றம் : 

பொன் முடியளவாய்ப் போந்தநெத்தி வாயளவாய்ப் 
பின் புவரு வோர்க்குப் பெருத்தநிலை தானாகி 1091 


1749 


733 : 3 துகளெழும்பச் 1691 
737 : 4 தேர்கள் விட்டு 1574 
738 : 1 , 2 சிங்க மென இறங்கி 189 
740 : 1 , 2 பொங்குதிரை அந்நதியிற் 
740 : 3 , 4 போந்து நீ ராடவென்றும் 1601 
741 : 4 யாடி நின்றார் 1574 
743 : 3 மணிக்குழலி 1691 
743 : 4 லேசொருகி 1574 
744 : 1 காமுகர் தன் 

1574 

1681 
745 : 3 , 4 தாமெறியத் தானெறிய 1691 


அம்மானை 


49 


மாதுசிலர் அங்கை கொட்டி வல்முறுவல் செய்திடவே 
நீதமுட னே இலங்கி நின்றமுகை முல்லையுடன் 

கண்ட முத்தும் வெட்குதென்று காட்டிவிடுங் கோட்டு முலை 
750 

வண்டலரும் கூந்தல் மட மாதுகளி கூர்ந்திட வே ; 
வந்தபடை மள்ளியரும் மாவேந்த ரானவரும் 
விந்தையுடன் சாகைதனில் மேவியே சென்றிருந்தார் ;; 
ஆனைதனைப் பாகர் அடர்த்தமரம் , சங்கிலியில் 

தானணைய வும் , பரிகள் தங்குபந்தி கட்டிடவும் 
755 

பானு கடல்புகுந்தான் ; பாங்கணையச் சேனை யெல்லாம் 
ஏனமுட னேயமூர் தம் ஏத்தமுடன் தானருந்தி 
அன்னவர்கள் சேர அரிலையர்க ளும் மகிழ்ந்து 
தன்னவர்க ளோடுந் தழுவிமுயங் கிப்பிணங்கிச் 

சேலனைய கண்தயின்றார் சீர்வேந்த னானதொரு 
760 ஏலமுள்ள மன்னன் இருள்மதியை மாமதனை 

நொந்து நொந்து கண்டுயிலை நோக்காமல் காத்திருந்தான் ; 
வந்த இருளகல வானமெங்குத் தானிலங்கிக் 
கதிரோன் எழுந்தவுடன் காவலனுஞ் சேனைகளும் 

அதிக முடனெழுந்து ஆனைபரி தேருடனே 
765 

காதற் சிறக்குமெழிற் காலாட் படையுடனே 
நீதியுடன் சென்று நிரை வனமுஞ் சோலைகளும் 
தானே கடந்து நெடுஞ் சார்புமலை யுங்கடந்து 
மேனாங் குறிஞ்சிவழி வேல்வேந்தன் செல்லலுற்றான் . 

அக்குறிஞ்சிப் பாதை அடர்ந்திலங்கும் பாறையெங்கும் 
770 மிக்கர தப் பொன்னுருளை வீறாய் நடந்திடவே 


பா . வே . 747 : 4 ஆகிடவே 1749 

749 : 1 கண்டுமுத்து 1691 
750 : 3 மாதர்களி 1691 1749 
753 : 3 அடர்ந்தமணிச் 

1691 
756 : ஏன முடனமுர்தம் ஏற்றமுட னேயருந்தி 
761 : 4 தானிருந்தான் 1691 
762 : 3 வானமெல்லாந் 1691 


1891 


763 : 3 காவலவன் 1691 

763 ! 3 , 4 காவலனுந் தானைகளும் 
அரி -13 


1749 


50 


அரிச்சந்திரன் 


தங்கம் எனப்பரப்பித் தானும்வைத்த வாறெனவே 
எங்கும் சிறப்பாய் இலங்கியதே அம்மானை ! 


அத்தலமும் நீங்கி அரியபெருஞ் சேனையுடன் 
மெய்த்தவஞ்சே ரும்வதிஷ்டர் வீத்திருக்குஞ் சோலைபுக்கான் . 


வதிஷ்டர் தெரிசனம் 
775 மிக்கபெருஞ் சேனையுடன் வேதமறை யாளருட 

வர்க்கமுடன் வீத்திருக்கும் மாவதிஷ்டர் சாகை நண்ணி 
அங்கமெல்லாம் பூமியுற அன்பாகத் தெண்டனிட்டுச் 
சங்கையுடன் போத்தியிரு தாள்வணங்கி நிற்கலுத்தான் . 

நின் றமன்ன னுக்கு நிரையாக வாக்கருளி 
780 நன்றி யுடனிருத்தி நன்முனிவன் ஏ துரைப்பான் ; 

“ மன்னா ! உனக்கு மனைக்குரிய மாது நல்லாள் 
பொன்னான சந்திரமதி பூவையர் காண் " என்று சொல்லி , 
வந்த முனிவருக்கும் , மாவேந்தர் சேனையர்க்கும் 

கந்தமத யானை கடுப் பரிகள் உள்ளதுக்கும் 
785 வெத்தி வதிஷ்டமுனி மெய்விருந்து பண்ண வென்று 

சித்தியுள்ள மெய்க்காம தேனுவைவா வென்றழைத்தார் ; 
சொல்லுரைக்கும் முன்னை வந்து தோன்றிச் சுரவியது 
நல்லமுனி வோர்களுக்கும் நல்லபடை வீரருக்கும் 


பா . வே . 773 : 1 அத்தலத்தை 1691 

774 : 4 சோலைபுக்கார் 1574 1691 
775 : 2 சீஷருடன் 1749 
775 : 4 யாளர்களும் 1691 
776 : 3 மாவசிட்டர் 1749 
777 : 4 தெண்டனிட்டார் 1574 
778 : 2 போற்றியிரு 1691 
778 : 4 நிற்கலுற்றான் 1574 நிற்கலுற்றார் 
780 : 1 , 2 நன்றியுட னேயிருத்தி 1749 
782 : 3 பூவையர் தான் 1691 
783 : 4 சேனைகட்கும் 1691 
784 : 4 உள்ளதற்கும் 1574 
785 : 2 வசிட்டமுனி 1749 


1749 


அம்மானை 


ஆனை பரிகளுக்கும் அன்பாக வே மகிழ்ந்து 
790 தானவர்க்கு வேண்டுந் தயவாய் அமுதருளி 

மாமுனியைப் போற்றி செய்து வானுலகி லேசுரபி 
தாமிருக்குஞ் சாகைத் தலம் புகுந்த ( து ) அம்மானை ! 


குருவாம் வதிஷ்டருடன் கோலமுனி வோர்களுடன் 

திருவனைய சேனையுடன் சேர்ந்த அமைச்சருடன் 
795 பெருமையுறு மன்னன் பிறப்பட் டெழுந்தருளி 

மருவனைய பூங்குழலாள் மாகாளி வாழுமத்த 
நேரான பாலை நெடுவனத்தில் சென்றுபுக்கார் ; 
பேரான பாலைப் பெருமைதனைப் பேசலுத்தேன் . 


( பாலைநில வண்ணனை ) 


கலிவிருத்தம் 


காரை வீரை கதித்தமுள் பத்திய 
சூரை வாகை கழன்றெழு கள்ளிகள் 
ஈர மன்றி எழுஞ்செடி யானது 
நேர டர்ந்து நெருங்கிய கானகம் 


காக மோடு கழுகுப ருந்துகள் 
தாகம் நீடு நகப்புலி மான்மரை 
வேக மீறு நிலத்திடை வந்துவந் 
தேக மோடெ ரிவுத்தெரி கானகம் . 


22 


நடை 


காரை யுடனே கதித்தமுள்ளும் பத்திவளர் 
சூரையுட னே நெடிய துன்னியமுள் ளிச்செடியும் 


800 


பா . வே , 790 : 3 தகுந்த 1691 

791 : 2 போத்திசெய்து 1749 
793 : 2 வசிட்டருடன் 1691 
798 : 3 பெருமையுடன் 1749 
798 : 4 பேசலுற்றேன் 1574 
799 : 4 பற்றிவளர் 1749 


1691 


1749 


52 


அரிச்சந்திரன் 


805 


கள்ளியுடன் கள்ளி கன கமுடன் சுண்டைகளும் 
ஒள்ளியதோர் வாகை யுடனே வளர்காகை 
பத்திவரக் காட்டில் பருந்து அளுங் கோடு முதல் 
சுத்தியதோர் பல்பறவை தோன்றும் அர வங்கள் முதல் 
ஏனமுடன் மான் கரடி ஏத்தபுலி வாய்த்தகரி 
தானுமந்தக் கானகத்தில் தங்க நிழல் இல்லாமல் 
வெப்படர்ந்த தால் மடிந்து வெள்ளெலும்பு தானாகிக் 
குப்பல் குப்பல் என்புமலைக் கூட்டம் மெத்த வேதிடக்கும். 
வானவரும் அவ்வனத்தில் வந்தணுகத் தான் நடுங்கும் ; 
ஆனகதி ரோன்மதியும் அவ்வனத்தை நோக்காது ; 


810 


( அரிச்சந்திரன் காரிகோயிலைக் காதலும் , அநள்பெறுதலும் ) 

இப்பெரிய கானகத்தை ஏத்தமுடன் கொண்டாடிச் 
செப்பமுட னே மகிழ்ந்து சென்று தினம் வீத்திருக்கும் 
வீருலவு சிங்கார மேவுபத்திர காளியம்மை 
பேருலவுங் கூளிப் பெருந்தளங்கள் சூழ்ந்து நிற்க, 


பா . வே . 803 : 1 பற்றிவரக் 1691 
803 : 3 பருந்துகழு 

1749 
804 : 1 சுற்றியதோர் 1749 
804 : 1 , 2 சுற்றிய போற்றும்பறவை 1691 
805 : 3 ஏற்றபுலி 1691 
808 : 2 அத்திமலைக் 1574 
811 : 3 ஏற்றமுடன் 

1691 1749 
812 : 4 வீற்றிருக்கும் 1574 

814 : 4 காத்து நிற்க 169 / 
ஒப்புமை : அடி எண் . 802-808 . பாலை ; வெப்பக் கொடுமையால் காட்டு விலங்கெலாம் 

மடிய , எலும்புமலை காட்சியளித்தல் , 
வெங்கதிர் தெறும் கொடிய விண்டுவனம் வெந்தெரியும் 

வெந்தழ லின்வாய் 
அங்கதம் இறந்துமத குஞ்சாம் இறந்துட் 

லழிந்திட மெலாம் 
செங்குருதி அம்கடலின் மண்டமுது வாரி அலை 

சிந்து நுரைபோல் 
எங்கணும் விளங்குவன வெண்குவ டெனும்பரி 
செலும்பு மலையே . 

-அரிச் . புரா . விவாக காண்டம் -111 


அம்மானை 


53 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


கோடிகதி ருக்கதிய முத்தகிர ணப்பிரவை 

கோலமுறு மேனி எழிலும் 
நீடி விரி வுத்தசடி லத்தழகு மாவதன 

நீடிலகு வாகுவடிவும் 
நாடி நய னப்பரிசும் வாயழகு கண்டமொடு 

நாளுமணி யுத்தபணியும் 
ஆடியர னைப்பெரிய பித்தனென விட்டபத 

மாடியசி லம்பொளிரவே . 


23 


முத்துமணி யாபரண மாலையொடு கச்சிலகு 

முண்டகமு கைக்கனகநேர் 
குத்து முலை , வேயனைய தோளொடும ருங் கொடுகு 

லாவுகலை வீசுபரிசுந் 
தெத்துமழு வேலதிக தாயுதம்மி குந்திகிரி 

சீர்பெறுகோ தண்டமுடனே 
பத்தியொடு தேவர் முனி வோர்பரவு தாளிணைகள் 

பண்பொடுசி றந்தொளிரவே . 


24 


நடை 


815 எண்ணும் அனேக இரவுகளெல் லாந்திரண்டு 

நண்ணுங் குழலுடைய நாயகிமா தேவியம்மை 
வாலப் பிறைநுதலில் வைத்தகதிர் சிந்தூரக் 
கோலத் தழகுங் குலாவுகின்ற கொம்பனையாள் ) 

தாலந் தனைவளர்க்கத் தானளிக்க வாஞ்சைகொண்டு 
820 ஆல மெனவே அமுர் தமது தானெனவே , 


1591 


பாடவேறுபாடு 
விருத்தம் 23 1 , 2 , 3 , 4 ருக்கதிக முற்றகிர ணப்பிரபை 

2 : 2 வுற்றசடி 1691 1749 
2 : 5 நீடிலத 1691 

3 : 6 யுற்றபணியும் 1691 
நடை 816 14 தேவியம்மா 1574 

817 : 4 செந்தூரக் 1749 
அரி -14 


54 


அரிச்சந்திரன் 


அத்திப் பொரிசிதறி ஆங்கார மாகவுன்னிப் 
பத்துத் திசைக்கும் பரந்தவிழி தானிலங்கச் 
சித்திரமா முத்துச் சிறந்தமூக் குத்திமின்ன 

வெத்தியுடன் காதில் மிகுத்தமணித் தோடிலங்க , 
825 ஆயிரங் கோடிகதி ரான பிரவையுடன் 

ஞாயிறுபோ லொத்த நளின முகமிலங்கச் 
செம்பொற் கிரியென்னுஞ் சிங்காரக் கொங்கையுடன் 
அம்பொற் பதக்கனுடன் ஆடரவ மாலைமின்ன 

நீதப்பொன் னாடை நெருங்குமருங் கில் துலங்கப் 
830 பாதத்தில் வீரப் பரிபுரமுந் தானிலங்கக் 

கோ தண்ட பாணம் குலாவும் திகிரிசங்கு 
மா தண்டு சூலம் மழுஆ யுதத்துடனே 
கையில் தமரகமும் கங்கணமும் தானிலங்கச் 
செய்யபுகழ்க் காளி சிறந்திருந்தாள் அம்மானை ! 


835 சேவித்துக் கைகுவித்துச் சென்றுபல பூதகணம் 

கோவிற் புறங்கடொறுங் கூட்டமிட்டுக் காத்து நிற்க 
மேளமுடன் மத்தளமும் மிக்கபல வாத்தியமும் 
தாளமதி தித்தியுரை சத்தம் அடர்ந்திடவே 

யாழினிசை பாடி அலகைபல காத்து நிற்க 
840 வாளினிணை சேர்விழிக்கு மைச்சாந் தரைப்பதற்கே 

மோகினிகளும் பெரிய மொய்கணங்க ளுந்திரண்டு 
டாகினிக ளும்மிருந்து நற்சாந் தரைத்து நல்கும் 
அக்கணத்துக் கெல்லாம் அடர்ந்தேவ லுங்காட்டி 
மிக்கதிருக் கோவிலிலே வீத்திருந்தாள் மாகாளி. 


பா . வே . 825 : 4 பிரபையுடன் 1574 

828 : 2 பதக்கமுடன் 1574 1691 
829 : 3 நெருங்கி மருங் 1691 
830 : 4 தான் துலங்கக் 1691 
836 : 4 காத்து நிற்கும் 1574 
838 : 2 தித்தியுடன் 1691 
838 : 3 , 4 சத்தமுற்ற திர்ந்திடவே 1891 
840 : 4 தரைப்பதற்கு 1691 
842 : 2 ளும்மிகுந்து 1749 


1749 


அம்மானை 


55 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


ஆனையிர தங்குதிரை சேனைபல வுங்கொடிகள் 

ஆடைவிரு துந்தெரியவே 
தேனை நிக ருஞ்சொல்மட வாரும்மிக வும்பெரிய 

சீரொடுசி றந்தகடல்போல் 
கானகநெடுங்கொடிய பாலைவனம் அங்கவர்கள் 

காவுகுடை தங்கு நிழலால் 
தானணுகி , வந்தனை செய் வானவர்க ளும்புகழுந் 

தானையொலி சங்கமுடனே. 


25 


வெப்புதழல் மிஞ்சுவனம் என்றுகதிர் இந்துபல 

மிக்கமுனி வர்க்கமூட.னீள் 
உம்பர்களும் வந்திடந டுங்குவதும் என்ற மொழி 

உத்தபடி தித்துவனமீ ( து ) 
அம்பிகைசெ யங்கள் திரி சங்குமக னுத்திரளும் 

அன்பொடுகு ளிர்ந்தவளிபோல் 
நம்பி நடை கொண்டுசிவ சங்கரியி ருந்துலவு 

நம்பகம டைந்தனர்களே ! 


26 


நடை 


845 துய்யபடை வீரருடன் துங்கமுடி மன்னவனும் 

வெய்ய தழ லெல்லாம் விருதுகுடை யால்மறைத்து 
அப்படர்ந்த வாவி அரியகரைப் பாதையென்ன 
ஒப்பும் படைத்தலைவர் உண்மையுட னேகடந்து 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 26 2 : 5 உற்றபடி 1749 

2 : 5 , 6 உற்றபடி திற்றுவனமீ 


1691 


1691 


1749 


நடை 846 : 1 , 2 வெய்யதள மெல்லாம் 

847 : 3 அதிக்கரைப் 1691 
847 : 4 பாதையென 1749 
848 : 4 னேசிறந்து 1891 


56 


அரிச்சந்திரன் 


தேவிதிருக் கோவிலிடஞ் சென்றுவந்தார் அரிமானை !! 
850 மேவியரிச் சந்திரனும் மெல்லி கோட்டஞ்சுத்தி வந்து 

நேசமுடன் போத்தி செய்து நின்றதொரு மாவேந்தன் 
வாசலுக்கு நேராக வைத்திலங்கும் பொற்றேரும் 
பொன்னின் சிலை தனையும் போந்து மிகக் கண்டவுடன் 
தன்னுளத்தி லேமகிழ்ந்து தான் வணங்கிக் கேட்கலுத்தான் . 


169P 


பா . வே . 849 : 3 சேர்ந்துவந்தார் 

851 : 2 போற்றி செய்து 
854 : 4 கேள்க்கலுற்றான் 


1691 


1749 


169 / 


* கேள்க்கலுத்தான் எனச் சுவடியில் உள்ளது , 
ஒப்புமை : அடி எண் . 850 --- 887 & விருத்தம் 27 , 28 அரிச்சந்திரன் காளியைப் பணிதல் . 
கற்றேர் பொற்றேராதல் , 

காட்சி கொடுத்துக் 

காரணங் கூறல் , 
பொற்றேர் முதலியவற்றை அரிச்சந்திரன் பெறல் . 


காளி 


நற்றேரை விட்டிறங்கி நாயகியைத் தொழுதிறைஞ்சி 

நண்ணி ராசன் 
முற்றேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணைவிழி 

முனைகள் தாக்கக் 
கற்றேரும் சுற்பரியும் கற்சிலையும் கற்கணையும் 

கன்னி முன்னே 
பொற்றேரும் பொற்பரியும் பொற்சிலையும் பொற்கணையும் 
பொலிந்த வன்றே . 

( 126 ) 


மூன்னாளிற் கல்லான முடித்தரும் வாம்பரியும் 

மூரி வில்லும் 
பொன்னாகக் கண்டிறைவன் புந்திமகிழ்ந் ததிசயித்துப் 

புளகம் எய்தி 
என்னாக வந்ததிது எனக்கருதும் அவ்வளவில் 

இருண்ட மேனிப் 
பொன்னாரும் களபமுலைப் புரிசடையாள் மணிவாயிற் 

புறத்து வந்தாள் , 


( 127 ) 


மாதங்கி வந்திடனும் பலர்க்கரங்கள் முடிமீது 

வைத்துச் செம்பொற் 
பாதங்கள் மிசைவீழ்ந்து பணிந்தெனது தவப்பயன் றான் 

பலித்த தென்னாப் 
பூதங்கள் விளையாடும் திருவாயிற் கற்றேர்போய்ப் 

பொற்றே ரான 
தீதென்று நீ அருள்வாய் எனக்கேட்கக் குமாசடுத் 
தியம்பல் உற்றாள் . 

( 128 ) 
( தொடர்ச்சி அடுத்த பக்கம் காண்க ) 


அம்மானை 


50 


சந்த விருத்தம் 
குழிப்பு : 
தனன தன தத்ததன தனன தன தத்ததன 

தனனதன தத்ததனனா 


தகுடதிகு டத்தகுட செகணசெகணச்செகண 

தரிரதிரி தத்தவெனவே 
மிகு நடன மிட்டுலவும் அரனொடுதெய்த் தெய்யெனவே 

விசைய நட மிட்ட கெவுரி 
நகுகனக மொத்தரத மொடு தமனி யச்சிலையும் 

நயமுடனி ருக்கும் விதமென் 
பகவதியெ னக்கரிய வுரைபகரெ னத்தொழுது 

பதமலர்வ ழுத்துபொழுதே ! 


27 


பா . வே . விருத்தம் 27 

விருத்தம் 27 2 : 5 விசைநடன 


1691 


ஒப்புமை : 
( 56 - ஆம் பக்கத் தொடர்ச்சி ) 

உவராழி மண்ணாசை ஒழித்தகலும் அடல்வருணன் 

உலகில் யாரும் 
கவராது பொற்றேரைக் கற்றேரா கச்சபித்துக் 

கண்முன் காட்டி 
எவரானும் இதுநோக்கின் இவ்வுருப்போய்ப் பண்டையுரு 

எய்தும் ஆகில் 
அவராகும் இதற்குரியோ ரவர் தமக்கே கொடுப்பதென 

அளித்துப் போனான் . 


( 129 ) 


மன்னாகேள் என்னுடைய மணிவாயில் தனில்வருணன் 

வைத்துப் போன 
அந்நாடொட் டிந்நெடு நாள் அளவாகக் கல்லாய்நின் 

அருட்கண் நோக்கப் 
பொன்னான செழுந்தேர் நீ கொடுபோவென் றினிதளிக்கப் 

புகழ்ந்த யோத்தி 
நன்னாடன் தான் வாங்கி நவமணித்தே ரதில்ஏறி 

நடத்தி னானே . 


( 130 ) 


............. பல 
நாள்செலக் கன்னோசி நாட்டை நண்ணினான் , ( 131 ) 

- அரிச் . புரா . விவாக காண்டம் 


அரி - 15 


58 


அரிச்சந்திரன் 


தரணிதொரு முத்தரசர் முடி தடவு பரமசெய 

சரணமிகு வெத்தியரசே ! 
வருணன் முதல் வைத்தசிலை இரதமிது கற்பணிதி 

வடிவலவெனப்பகருவோர் 
உரியவர வர்க்குதவு மெனவருளி வைத்தபொருள் 

உன துடைமை நிச்சயமிதாம் 
விரைவொடுந டத்துவழி ; நிச்சயமு னக்குறுதி 

மிகுமெனவு ரைத்தருளியே ! 


28 


நடை 


855 மாகாளி சூலி வயிரவி நடந்தரியே 

ஓங்காளி நீலி உரியதுர்கை மாதேவி 
அம்பிகைமா சங்கரியே ஆதிமகா தேவியம்மா 
கும்பமுலைப் பெண்ணமுதே கோ தண்ட பாணிதங்காய் 

சயிலாதி காரவல்லி சாமுண்டி மாவீரி 
860 மயிடா சுரன் தலையில் மண்டு நட நீலிகண்டி 

தாயே பலஉயிர்க்குந் தாயகமே உந்தனிடம் 
நேயமுடன் பொற்றேரும் நீள் சிலையும் ஏதெனவே 
மன்னன் தொழுதிடவே மாகாளி வந்து நின்று , 

பொன்னணியும் மார்பழகா புத்தியரிச் சந்திரனே 
865 இன்னம் வளங் கேளும் இயம்புகிறேன் என்றுரைத்தாள் . 

“ முன்னாள் வருணன் முகிழ்த்தமுடன் கொண்டுவந்து 
ஆடகத்தே ருஞ்சிலையும் ஆனமயங் கல்லாக்கி 
நீடரிய கோயில் நிறுத்தியென்னைக் காருமென்றான் . 


ரத முதல் தலம் 
எந்நாள் வரையும் இதைக் காப்பேன் ? என்றவுடன் 
870 அந்நாள் வருணன் அழுத்தமுடன் சொன்ன மொழி 


பாட வேறுபாடு 
விருத்தம் 28 1 : 2 முற்றரசர் 1691 

1 : 6 வெற்றியரசே 1691 


நடை 856 : 1 ஓகாளி 1691 1749 

859 : 2 கோரவல்லி 1691 
865 : 4 என்றுரைப்பாள் 1691 
868 : 2 கோவில் 1691 1749 


அம்மானை 


59 


875 


கற்றேருங் கற்சிலையுங் காசினியில் கண்டவர்கள் 
பொற் றேரும் பொற்சிலையும் என்றுரைத்த போதவற்குத் 
தானுதவும் என்ற சொல்லைச் சாத்திவருணன் போனான் ; 
ஆனபடி மன்னா நீ ஆடகமென் றேயுரைத்தாய் 
தாக முடன் வருணன் சாத்தரிய சொல்படியே ; 
ஆகையால் இத்தேரும் ஆடகமா குஞ்சிலையும் 
வாகுமன்னா உன்னுடமை வந்தது காண் ” என்று சொல்லித் 
தோகைமா காளிநெடுஞ் சுந்தரஞ்சேர் மன்னனுக்கு 
விரவுபுக ழுந்தேரும் மிக்கதொரு பொற்சிலையும் 
அரசனே நீகவர்ந்து ஆனர த மீதேறிச் 
செல்வி மணப் புணர்ந்து திக்கறிய வாழ்வு பெற்று 
நல்லசெய மும்பெருகி நானிலத்தில் வாழ்வையென்று 
திருவாக்குத் தானுதவிச் சேர்ந்தவரங் காளி நல்க 
அருமையுடன் போத்தி அரசனவன் அங்கிருந்து 
நாத்திசைகள் போற்றும் நரபாலன் சேனையுடன் 
* ஏத்தபுகழ் மன்னன் இசைவாய் எழுந்தருளிக் 


880 


885 


பா . வே . 871 ; 4 காண்பவர்கள் 1749 

873 : 3 சாற்றிவரு 1691 
881 : 1 : 2 செல்லமண மும்புணர்ந்து 

1691 
செல்லிமண மும்புணர்ந்து 1749 
885 : 1 நாற்றிசைகள் 1691 , 885 : 3 நரபாலர் 
886 : 1 ஏற்றபுகழ் 1691 

886 : 2 மன்னர் 


1749 


1691 


அடி எண் 875 முதல் அடி எண் 878 வரையுள்ள அடிகள் 1691 ஆம் எண்ணுள்ள 
சுவடியில் கீழ்க்கண்டவாறு காணப்படுகின்றன . 


ஆகையினால் இத்தேரும் ஆட கமா குஞ்சிலையும் 
லாகுமன்னா உன்னுடை மை வந்ததுகாண் என்று சொல்லிப் 
பாகுமொழிச் சொல்லனைய பார்பதியு மேதயவாய்த் 
தோகைமா காளிநெடுஞ் சுந்தரஞ்சேர் மன்னனுக்கு " 


தாக முடன் வருணன் எனத் தொடங்கும் அடி 1691 , 1749 ஆகிய எண்களைக் 
கொண்ட இரு சுவடிகளிலும் காணப்படவில்லை . 


60 


அரிச்சந்திரன் 


* கன்னோசி நாடுசென்றான் காவலவன் அம்மானை ! 


அன்னம்விளை யாடும் அதிகநதி வாவிகளும் 

சென்னல் விளைவரப்புஞ் செந்தா மரைத்தடமும் 
890 கன்னலுடன் மஞ்சளிஞ்சிக் காட்டின் சிறப்புகளும் 

கண்டரசன் கொண்டாடிக் கன்னி நகர் ஈதெனவே 
கொண்டாடி உள் மகிழ்ந்து கோலமுடன் சென்று புக்கான் , 
வந்தமன்னன் தன்னெதிரே வந்தே மதிதயனும் 

சந்தோச மும் பேருகித் தானழைத்துக் கொண்டுசென்று 
895 மின்னும் மதி தவழும் மிக்கவள மாய்ச்சமைத்த 

பொன்னுலவு மாளிகையில் போந்தங் கிருத்திவைத்தார் 
மத்தும் அன்பத் தாறுபதி மாவேந்தர் வந்தவர்க்கும் 
வெத்திபெற வுஞ்சமைத்த மிக்கதிருக் கோவில் விட்டு 


பா . வே . 


: ஏத்தபுகழ் மன்னன் " எனத் தொடங்கும் அடியைத் தொடர்ந்து கன்னோசி 
நாடுசென்றான் எனத் தொடங்கும் அடிக்கு முன்பாக 1691 ஆம் எண்ணுள்ள சுவடியில் 
இடம்பெற்றுள்ள அடிகள் : 

சேனைத் திரளுஞ் சிறந்தபரி யின் திரளும் 
ஆனைத் திரளு மாடுமணித் தேரழகும் 
சிங்கார மாகச் சிறந்தவிரு தாடைமின்ன 
இங்கிதம தாக இசைலாய் எழுந்தருளிப் 
பொன்னா 

பரணமின்னார் பூவையர்கள் தங்களுடன் " 
889 : 2 விளை பரப்பு 1691 , 

890 : 1 கன்னலிசை 1691 1749 
* கன்னலுடன் எனத் தொடங்கும் அடியை அடுத்துக் கண்டரசன் எனத் 
தொடங்கும் அடிக்கு முன்பாக 1691 ஆம் எண்ணுள்ள சுவடியில் இடம்பெற்றுள்ள அடி : 

நன்னயங்க ளாக நயந்திருக்குஞ் சித்திரமும் 
892 : 4 சென்றனர்காண் 1691 
894 : 4 கொண்டுவந்து 

1749 
897 : 1 மற்றும் அன்பத் 1749 

மற்றுமன்பத் தாறு தினச மாவேந்த ரானவர்க்கு 1691 


897 : 


ஒப்புமை : அடி எண் . 893 – 900 சந்திரமதியின் சுயம்வரத்திற்காக வந்த அரிச்சந்திரனும் 

பிற மன்னர்களும் விருந்தினர் மாளிகைகளில் தங்குதல் , 
கைத்தலம் சற்று நீட்டி மதிதயன் கட்டு ரைக்கத் 
தத்தமக் களித்த சார்பில் சார்ந்தனர் அரசர் எல்லாம் 
உத்தம குணத்தி னானும் ஓங்குமண் டபத்தி னீங்கி 
மத்தகக் களிற்றி லேறி மாளிகை இடத்துச் சார்ந்தான் . 

-அரிச் . புரா . விவாக காண்டம் -164 


அம்மானை 


61 


வந்தவந்த மன்னர்களும் வாய்த்தபரி சுஞ்சிறந்து 
அந்த அந்த மாளிகையில் அன்பாக வீத்திருந்தார் . 


கலிவிருத்தம் 
நீதிபுகழ் மன்னவர் நெடும்பதியில் வந்த 
சேதிவள மான துசெ ழிப்பமொடு கண்டு 
தா திபதி னாயிரவர் தங்களில்மு தற்பெண் 
சோ திவத னக்கனக சுந்தரிஎ ழுந்தே . 
எண்ணெழுசெ ழும்பதியின் ராசர்வள நீதி 
திண்ணமுறு பேர்வலிசி றந்தவடி வங்கள் 
நண்ணுபட மீதெழுதி நல்கிமதி யொத்த 
வண்ணமதி சந்திரமதி மாணடிது தித்தாள் . 


29 


நடை 


தேசத் தரசர் சிறந்துவந்த சேதிகண்டு 
வாசமிகுஞ் சுந்தரியாள் வண்மையுட னேபார்த்து 
அங்கவர் தம் ஊரும் அழகும் அவர்வளமும் 

சங்கையுட னே எழுதிச் சந்திரமதி பாலுதவி 
905 ஏற்றி வணங்கி இசைவுடனே சேதிசொல்லிப் 

போற்றி வணங்கிப் புகழ்ந்து நின்றாள் அம்மானை ! 


எழுதும் படத்தினிசை ஏந்திழையாள் தான்பார்த்துப் 
பழுது மிகவுரைத்துப் பார்வேந் தரையகத்தி 
அய்யோத்தி மன்னன் அழகுதிரி சங்குமைந்தன் 
செய்யவள மும்மெழிலுஞ் சீமைவள முஞ்சிறப்பும் 
கண்டுகண்டு கொண்டாடிக் காவலவ னைப்புகழ்ந்து 
பண்டுமறை வேதியர்கள் பண்பாக வந்தருளி 


910 


பாட வேறுபாடு : 
நகை 900 : 1 அந்தந்த 1374 1691 
விருத்தம் 29. 2 : 3 ழிப்பமுடன் 1691 

4 : 4 முந்தாள் 1574 
நடை p07 : 1 படத்தினியல் 1691 , 

அரி-19 


b08 : 4 தரையாற்றி 1874 


62 


அரிச்சந்திரன் 


அன்னையிடம் அய்யனிடம் அன்பாக வே உரைத்து 

என்னை மணஞ் செய்ய இசைந்தமன்னன் தானெனவே 
915 எண்ணி எண்ணி ஆராய்ந்து ஏந்திழையாள் இன்பமுற்று 

நண்ணிக் களிகூர்ந்து நாட்டமுடன் ஆசைமிஞ்சிப் 


சந்திரமதி மதன விசாரம் 
பூண்ட மயல்கொண்டு பூவையரும் மெய்சோர்ந்து 
தாண்டும் பெருமயக்கந் தான் கொண் டகமனையில் 

சிகர முடியழகுஞ் சிங்காரப் பொட்டழகும் 
920 மகரகுண்ட லத்தழகும் வாய்த்தபுரு வத்தழகும் 

கருணை முகத்தழகுங் கண்ணழகும் மூக்கழகும் 
அருமைதிரு வாயழகும் ஆன நகை முத்தழகும் 
கன்னப் பரிசுங் கதிர்முறுக்கு மீசையுடன் 

மின்னிலங்கு மார்பழகும் மிக்க புயக் குண்டழகும் 
925 ஆழிவிரல் அங்கை அழகுலவுஞ் சீரழகும் 

வாளிலங்கு மங்கை வடிவமுறும் பேரழகும் 
போர்வை உடையழகும் பூண்டகச்சைக் கட்டழகும் 
வீரமணித் தண்டை விருது சர ணத்தழகும் 

தன்னுளத்தி லேயிருத்தித் தானாற்ற மாட்டாமல் 
930 கன்னியுளம் மெத்தக் கலக்கமுத்து வாடி நின்றாள் ; 

இவ்வா றனங்கன் இருதயத்தி லேயறிந்து 
கவ்வையுடன் கொண்டாடிக் கன்னியிடஞ் செல்லலுத்தான் ; 


-- 


- 
- 


பா . வே . 914 : 3 இசைத்தமன்னன் 1691 

915 : 4 இன்பமுத்து 1749 
917 : 1 , 2 பூண்டுமையல் கொண்டுகொண்டு 169 / 

பூண்டமயல் கொண்டு கொண்டு 1574 1749 
921 : 3 கண்ணான 1691 1749 
922 : 3 ஆனதந்த 1691 1749 

ஆனதிரு 1374 
924 : 4 குன்றழகும் 1574 
926 : 1 வாளிலகு 1574 
929 : 3 தானகத்த 1749 
930 13 கலக்கமுற்று 1691 
930 : 4 வாடிநொந்தாள் 1749 
932 : 4 செல்லலுற்றான் 1574 1691 1749 


அம்மானை 


63 


எப்போதென் பாணம் இருக்குமோ வென்றதவம் 

இப்போது வந்து தவ ஏற்றனங்க ராயனுந்தான் 
935 வெய்யசின மாய்ச்சினந்து மேதினியில் உண்டான 

செய்யகரும் பெல்லாஞ் சிலையாக வேவளைத்துக் 
கஞ்சமலர் முல்லை கருநீலஞ் சூதைபிண்டி 
அஞ்சுமல ருப் பூட்டி ஆனதொரு கச்சைகட்டித் 

தாழம்பூ வாளெடுத்துத் தான் மகிழம் பூவந்து 
940 வேழமெனுங் கங்குலுடன் மிக்ககுடைத் திங்களுடன் 

கோலமுடன் காளங் குயிலிரைந்து கூறிவர , 
ஏலமுடன் தென்றல் இர தமீ தில் நடக்க 
நாரியெனுஞ் சேனை நளின முடன் முன்னடக்க 

வீரிய வேள் சென்று மெல்லி திருக் கோயில் நண்ணி 
945 உக்கிரமங் கொண்டே உரியகணை தானெடுத்து 

மைக்கொடிதன் உச்சி மலர்க்கணிரு கொங்கையிலும் 
விட்டெறிந்தான் மாரன் மிகுகோபங் கொண்டு கொண்டு 
இட்டமுடன் பட்ட இசை மலரம் பத்தனையும் 


பா , வே 934 : 2 வந்தணுக 1691 

9.37 : 3 கடுநீலஞ் 1574 
938 : 

அஞ்சுமல ரம்பும் அழுத்துவேன் என்றுசொல்லித் 1691 
941 : 4 கூவிவர 

கூவிவர 1691 
943 : 3 நலமுடனே 1691 
944 : 1 , 2 வீரியவேள் சென்று நின்று 1691 

வீரியவேள் சென்று சென்று 1574 
944 : 4 கோவில் நண்ணி 1749 
946 : 2 , 3 உந்தியிலும் மாமலர்கண் 

1691 
ஒப்புமை : அடி எண் . 935 948. மன்மதன் தன் படைகளோடு பவனி வரல் ; 

சந்திரமதியின் மேல் மலரம்புகளை எய்தல் . 


" திங்கள் வெண் குடைக்கீழ்த் தென்றற் றேர்மிசை ஏறி வாரி 
மங்கல முரசம் ஆர்ப்ப மகரகே தன நின் றோங்கக் 
கங்குல்வெங் களிறு சூழக் கடுங்கிளிப் புரவி தூண்டி 
அங்கண்மா ஞால மெல்லாம் அனங்கவேள் பவனி வந்தான் . 181 
கருப்புவார் சிலையை ஊன்றிக் கால்வளைத் திசைகள் பாடும் 
சுருப்புநா ணேற்றிக் கஞ்சம் தளவுட னசோகம் சூதம் 
அருப்புவார் கணைக டூணி அகத்திடை எடுத்தொன் றொன்றா 
விருப்பினால் வருந்து மானை வெவ்வினைப் பூசல் இட்டான் . " 

அரிச் . புரா . விவாக காண்டம் - 182 


64 


அரிச்சந்திரன் 


பட்டுருவி வாடிப் பரவசமுற் றேதியங்கி 
950 மட்டுலவுங் கூந்தலணி மாலைகர மீதுசுத்திக் 

கோதறு மாமதனைக் கொல்லுமட மாது நல்லாள் 
பாதப் பரிபுரத்தைப் பண்புகுழல் மீதுசுத்தி , 
நெஞ்சம் பலமயங்கி நீண்டமதன் அம்பாலே 

கொஞ்சுகிளி யோடே குலாவுதலை யும்மறந்து 
9.55 அன்னமுஞ்செல் லாமல் அடர்ந்து தடுமாறிக் 

கன்ன லமுர் தங் கசக்குதென்று தானுரைத்துத் 
தேனைப் புளிக்குதென்றுஞ் சீதளஞ்சூ டாகுதென்றும் 
மானனையாள் மெத்த மயக்கம் பலவாகி , 

உள்ளமெல்லாம் புண்ணாய் உளைந்தெரியு தென்று சொல்லித் 
960 தெள்ளுமலர்ப் பூவணையில் சென்றிருகண் துஞ்சாமல் 

சூழநிறைந் தேயிருக்குந் தோழியரும் பாங்கியரும் 
வாளனைய கண்ணாட்கு வந்தபிணி ஏதென வே 
கண்கள் அறநடுங்கிக் கால் நடுங்கி மேல் நடுங்கித் 

தண் கமல ( மா வதனம் தான்வாடிப் பாயல் நண்ணி 
965 பங்கைசந்திர மாமதி தன் மாந்துளிர்மே லைத்தொடவும் 

அங்கஞ்சூ டில்லை எனக் காகஞ்சூ டுள்ளதென்றாள் ; 
நண்ணுபுகழ்ச் சந்தனமும் நற்களப முங்கொணர்ந்து 
பண்ணுமலர்ப் பாயலுறும் பாவையருக் கந்நேரப் 

பாங்கியர்கள் தாங்கிப் பருவமுடன் பூசிடவே 
970 ஆங்கதிலே மேனி அறமயங்கி வாடலுத்தாள் ; 


949 : 4 றேகலங்கி 1574 
950 : 4 மீதுசுற்றி 1891 1749 
952 : 4 மீதுசுற்றி 1891 1749 
955 : 3 , 4 அதிகமையல் உண்டாகி 1691 
958 : 4 பலவுடனே 1749 
959 : 3 உழன்றெரியு 1891 
960 : 3, 4 சென்று தயங் கித்தயங்கி 1749 
981 : 2 தேயிருந்த 1691 
964 : 2 அமயங்கி 171 1749 
265 : 1 காந்தளிர்மே 191 
968 : 1 பண்ணமரும் 1697 
970 : + வாடலுந்தான் 1574 1691 1749 


அம்மானை 


65 


இந்தவிதம் எல்லாம் இசைந்தவேள் கோரமென்று 
சுந்தரியாள் என்றிருக்குத் தோகையுயிர்ப் பாங்கிகண்டு , 
வேறுகுறை நம்முடைய மெல்லியட்கு வாராது 

தேறியிரும் என்று சொல்லிச் செப்பியே தானிருந்தாள் ; 
975 காமனால் சந்திரமதி கன்னி துய ராகுமதை 

1 மளேன் பார்ப்பதென்று நல்லகதி ரோன் மறைந்தான் ; 
கதிரோன் மறைந்தவுடன் கங்குல்வந்து தோன்றிய பின் 
அதியமயல் கொண்டே அரிவையரும் மெய்சோர்ந்து 

தோழியரை விட்டுத் தொடும்பாய லில் தனியே 
980 ஆழி யுலகில் அறப்புலம்பிக் கூறலுற்றாள் - 

கங்குலே ! ஓசைக் கடலே ! கருங்குயிலே ! 
பொங்குதென்ற லே ! எனக்குப் போட்டியோ நீங்களெ ” ன்பாள் . 
வட்டமணிச் சந்தனமே ! மாதவர்க ளும்புகழும் 

கட்டழகன் அய்யோத்திக் காவலவன் மொய்யகலத் ( து ) 
985 ஒட்டுவையோ ஒட்டாயோ என்றுரையும் ” என்றுரைப்பாள் . 

விட்டெரியுந் தீமதியை மெல்லி நல்லாள் பார்த்துரைப்பாள் 


கலிவிருத்தம் 


எங்கும் உன்னை இசைந்திடுஞ் சீதளந் 
தங்கும் சோமன் எனவுரை சாத்திடப் 
பொங்குந் தீக்கொடு போ தவந் தென்னை நீ 
திங்க ளேஎரி செய்வது நீதியோ ? 


பாடவேறுபாடு 


நடை 971 : 3 இசைமதவேள் 1691 

976 : 1 நாமளென்ன 1691 
976 : 2 பார்ப்பமென்று 1574 
978 : 4 மெய்கலங்கி 1749 

980 : 4 கூறலுத்தாள் 1749 
விருத்தம் 31 2 : 4 சாற்றிடப் 1691 1749 

3 : 1 பொங்கு 1749 

4 : 2 ளே அழல் 1691 
அரி -17 


66 


அரிச்சந்திரன் 


மட்டி லாத மடந்தைய ருக்கெலாம் 

ட்ட மாய்எனை ஏனையென் றெண்ணியே 
துட்ட மாகத் துணிந்துவந் தெய்தி நீ 
காட்டு றாய்தழல் கூர்மதித் திங்களே ! 


32 


நடை 


990 


அமுர்த கிரணமென்று அம்புலியில் சொன்னதெல்லாம் 
எமதளவும் பொய்யாய் . எரிக்குறாய் வெண்ணிலவே ! 
பொன்னுலகங் கொள்ளப் புகழமுர்த மாயிரங்கி 
என்னளவும் நீதான் இரக்கமத்துக் காயுகிறாய் ! 
நன்னிலத்தில் வாழுமிந்த நாரியர்க்குள் ஏழையென்று 
என்னை ஒருத்தியையோ கண்டாய் இள நிலவே ! 
பாருலக முந்தழைக்கப் பண்ணுமதி யென்று சொல்லிச் 
சாருமுர கம்பிடித்துத் தானுமுன்னை விட்டிருக்க 
நீகொடிய னாயிருந்து நெட்டூரஞ் செய்யுகுறாய் ! 
பேய்மதியே உன்மதிகாண் பேசாய் இளமதியே ! 


995 


பாடவேறுபாடு 


விருத்தம் 32 2 : 3 ஏழையென் 1574 1691 1749 

2 : 4 றெண்ணியோ 1691 


நடை 988 : 3 இறைக்குறாய் 1574 

989 : 1 , 2 பொன்னுலகுக் கெல்லாம் 1691 
989 : 1 பொன்னுலகுங் 1749 
990 : 1 , 2 என்னளவு மேநீ 1749 
990 : 3 இரக்கமற்றுக் 1691 1574 
991 : 2 வாழுமத்த 1574 
993 : 1 , 2 பாருலகெல் லாந்தழைக்க 1691 

996 : 1 பேய்மதியோ 1691 996 : 3 , 4 பேசா இள நிலவே ! 1691 
ஒப்புமை : அடி எண் : 993 -- 996 மதன விசாரமடைந்த சந்திரமதி நிலலல 

நோக்கிக் கூறுதல் . 


உன்னைக் காய்ந்த பணிக்குற வென்று கொல் 
என்னைக் காய்த்தனை ஏந்திளந் திங்களே 
முன்னைக் காய்ந்திலை எள் உயிர் முற்றிய 
பின்னைக் காய்ந்து பிழைப்பிக்க வல்லையோ . 


அரிச் . புசா . விவாக காண்டம் - 188 


அம்மானை 


67 


5000 


செந்திருவி னோடுந் திரைகடலி லேபிறந்தும் 
எந்தைதல மாயிருந்தும் எந்தனுக்குன் பேரிருந்துக் 
பெண்ணுக் கிரங்காமல் பேதங்க ளாய் நினைந்தும் 
எண்ணுந் தழலாய் எரிக்கிறாய் வெண்ணிலவே ! 
என்று நில வைச்சினந்து ஏசியே சித்துரத்தி , 
வென் றிமத னைப்பார்த்து மெல்லியரும் ஏதுரைப்பாள் 

விருத்தம் 


அண்ணலோ டெதிர்த்தாய் , எரித்தான் ; ரூபம் 
பண்ணி னான் தொழும் பாவையர்க் காசுவே 
நண்ணி யேயரி யானதை மாரனே 
பெண்ணை எதிர்கொளப் பேதகஞ் செய்குவாய் . 
கொச்சை நீகொடும் பாதக னுன் கணை 
எச்சி லாகுமுன் சீரென வெண்ணியே 
மெச்சி மா தவர் மெல்லியர் பால்வரக் 
கச்ச தென்பது காணுங்கை மாரனே . 


நடை 


வெந்தமத கேனயுனது மெய்யுருவம் பொய்யெனவோ 
எந்தனெதிர் வந்தே இறைக்குறாய் பூமலரை ; 


பாட வேறுபாடு 
நடை 997 : 4 லே பிறந்து 1749 
998 : 1 எந்தகுல 

1749 

998 : 4 பேரிருந்து 1749 
999 : 3 பேதகங்க 1574 1691 

1000 : 3 இறைக்குறாய் 1574 , இருந்ததென்ன 1691 
விருத்தம் 33. 2 : 4 காவரன் 1749 

4 : 4 செய்குறாய் 1691 

34. 3 : 1 மெச்சு 1691 1749 
நடை 

1691 
1003 : 4 பொய்யெனவே 
ஒப்புமை : விருத்தம் : 33 & அடி என் . : 1003 1006 

மதனவிசாரமடைந்த சந்திரமதி மன்மதனை நோக்கிக் கூறுதல் , 

உன்னைக் கொன்றன் றுருவிலி யாக்கினான் 
தன்னைக் கொல்லுவ தாண்மைத் தனம் அலால் 
பின்னைக் கொல்வதென் பெண்பிறப் பாகிய 
என்னைக் கொல்லுவ தேழைமைப் பாலதே . 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 185 


68 


அரிச்சந்திரன் 


1005 கண்ணுதல்முன் னேயெதுத்துக் காயம்மடி யும் அனங்கா 

நன்னுதலை நாடிவர ஞாயமில்லை போர்மதனே ; 
காரடர்ந்த மேனியுள்ள கங்குல்மத யானை விட்டுச் 
சீரடர்ந்த நெஞ்சகத்தில் சென்றுகுத்தம் பண்ணிவைத்தாய் , 

அந்தநெடுங் காயத் ( து ) அழலெரியுந் தென்றல்விட்டாய் ; 
1010 கொந்தமதித் தீக்குடையைக் கோலிவிட்டு நீஎரித்தாய் ; 

ஏனடா இவ்வா றெனக்கு நீ செய்யுகிறாய் ? 
நானட ... ஏழையொரு நாரிகாண் மாமதனே ! 
வேண்டாம் எனக்குமலர் மீட்டாதே பூட்டாதே 

ஆண்டபுகழ் மாமதனே ஆகாது பெண்பழிகாண் ; 
1915 நீயே அறக்கொடியன் நின்கரியும் நின்ர தமும் 

ஓயாத் திரை முரசும் ஒண்மலரும் உன் குடையும் 
எல்லாம் கொடுமையுன்னை ஏற்பாரோ மாதவர்கள் ? 
அல்லல்விளை யாதேபோ ஐங்கணைவேள் இங்கிதனே ! 

என்பாள் ; இருப்பாள் ; எழுவாள் ; புலம்பிடுவாள் ; 
1020 " வன்புமத னேயுனக்கு வண்மையல்ல " என்றுரைப்பாள் ; 

" எத்தனை கோடியுகம் இந்த இர வெ " ன்றுரைப்பாள் .. 
மெத்தமெத்தப் பின்னுமந்த மெல்லியரும் எண்ணி எண்ணி 
ஈசனையுஞ் சேடனையும் ஏத்தகருங் காக்கையையும் 

ரோசமுடன் நோகாமல் நோக்கமுடன் நானுமிப்பு 
1925 மாரா உனையுமிந்த மாமதியை யுங்குயிலைப் 

பேராக நொந்ததெந்தன் பெண்மதிகாண் " என்று சொல்லிச் 


ரவின் 


பா . வே . 1005 : 2 னேயெதிர்த்துக் 1691 

1005 : 3 , 4 காயம் அனல் மயங்காண் 1691 
1019 : 1 என்பள் 1091 
1021 : 3 இந்தஇரா 

169 / 
ஒப்புமை : அடி எண் . : 1021 மதனவிசாரமடைந்த சந்திரமதி , 

நெடுமை குறித்துத் தோழியிடம் கேட்டன் . 
பூழி சென்று புரண்டபொற் பானவயைத் 
தோழி சென்று தெருட்டலும் தோழியை 
ஆழி சென்றென் றடைந்தபின் எத்தனை 
ஊழி சென் றான் றொண்ணுதல் கேட்டனள் . 

- அரிச் . புரா . விவாக காண்டம் -194 


அம்மானை 


69 


சொல்லிமெத்தப் பின்னுமந்தத் தோகையரு மேபுலம்பி 
வில்லிமத னால் நொந்த வீரியங்கள் பார்க்கவென்றே 

சேவல் இன மழைக்கச் செங்கதிரோன் வந்துதித்தான் ; 
1030 பாவை துயரும் பலவிருளும் நீங்கிடவே 

கதிரோன் எழுந்தவுடன் கன்னியருந் தானெழுந்து 
மதிசேர் முகமிலங்க வண்டில் தம் நீறுமிட்டு 
மங்கையர்கள் சூழ்ந்திருக்க மன்னவனை நெஞ்சில்வைத்துச் 

சங்கையுடன் சந்திரமதித் தையலரும் வீத்திருந்தாள் ; 
1035 இவ்வா றிருக்க இனியதொரு மாவேந்தன் 

கொவ்வையிதழ் மங்கையர்க்குக் கோலக் கலியாணம் 
நாளையென்று சொல்லி நகரியெங்குந் தானறியத் 
தாளம் மிகுமூரசு சாத்துமென்று கூறினன்காண் ; 

முரசின் ஒலிகேட்டு மூன்றுலகங் கொண்டாட 
1040 விரைசெறியும் பட்டணமும் வீதிகளுஞ் செப்பமுடன் 


பணவறைச் சிறப்பு 

கலிவிருத்தம் 


கன்னலொடு வாழை கமு குங்கனகம் முத்தும் 
சென்னல்மணி யுங்கதிர்சி றப்பொடுநி றைத்தே 
மன்னுபல இஞ்சிசில மஞ்சளெலு மிச்சை 
துன்னுபல வீதியிடை தோரணம்நி ரைத்தார் . 


85 


பா . வே . 1027 : 3 , 4 தோகைபுலம் பிப்புலம்பி 1691 

103113 , 4 கன்னியரு மேயெழுந்து 1574 
1038 : 3 சாற்றுமென்று 1691 
1040 : 1 விரைசுலவு 1691 விரசுலவும் 1749 
1891 ஆம் எண்ணிட்ட சுவடியில் . சொல்லிமெத்த எனத் தொடங்கும் அடியை 
அடுத்துக் கதிரோன் எழுந்தவுடன் எனத் தொடங்கும் அடிக்கு முன் காணப் 
படுகின்ற அடிகள் : 

“ வல்லியுள்ளம் மெத்த மயங்கித்தடு மாறலுற்றாள் 
விலமேத சாலமெலிந்த வீரியங்கள் பார்க்கவென்று 
செல்வி மனதுமெயிக்கச் செங்கதிரோன் வந்துதித்தான் 
பாவை- துயரும் பலிலிருளும் நீங்கிடவே 
மேவுகதி ரோனுதித்தான் மேதினியில் அம்மானை ! " 


அரி -18 


70 


அரிச்சந்திரன் 


சித்திரம்மி குத்ததெரு வீதியிரு பாலும் 
மொத்த நிலம் எங்கணும்உ கந்துலவு கோலம் 
மெத்தவும்வ டித்தழகு வீரியமி வங்கச் 
சுத்தமொடு செய்தனர்சு கந்தநக ருத்தோர் . 


36 


நடை 


வாழை யுடன்கமுகு மஞ்சளிஞ்சித் தோடுகளும் 
வேழமதன் கன்னலுடன் மிக்கபல தோரணமும் 
வீதிக்கு வீதி விளக்கமுடன் சிங்காரம் 

நீதியுடன் செய்து நிரைகோல மிட்டுவைத்தார் . 
1045 கச்சணியுங் கொங்கையிளங் கன்னி எனுஞ் சந்திரமதி 

மெச்சுங் கனகசித்திரம் மேவுமணப் பந்தலுக்கு 
விந்தையுள்ள சிங்காரம் மேவும் அலங் காரமுள்ள 
சந்தனக் காலுஞ் சதுரமொத்த காலுகளும் 

சித்திரங்கள் செய்தவெள்ளி சேர்ந்தபல தூணுகளும் 
1050 சுத்தமுள்ள பொன்னிலங்குந் துங்கமணித் தூணிறுத்தி 

ஆகாச மட்டுலவும் ஆனமணிப் பந்தலிட்டு 
வாகான முத்து வடம்பவள நீள்சரமும் 
கொத்தலரும் முண்டகமுங் கூண்டபல மாலைகளும் 

மெத்த அலங் காரமிட்டு மேவுமன்னந் தாராவும் 
1055 அங்கணங்கள் தோறும் அடர்ந்துவிளை யாடிநிற்கக் 

குங்குமமுஞ் சந்தனமுங் கூர்ந்தபன்னீ ரில்கரைத்து , 
நன்னிலத்தி லேமெழுகி நற்சாந்தின் கோலமிட்டுப் 
பன்னுமலர்ப் பூவும் பரப்பியெங்குந் தான் விரித்து , 

வானவர்கோன் தேவருடன் வந்திருந்து கொண்டாட , 
1060 ஆன திருவிளக்கும் அங்கங்கெல் லாமேத்தி , 

இரவியுடன் சந்திரன் இரண்டுலட்சம் வந்திருக்க 
விரவுபெறக் காவணத்தில் மிக்க அலங் காரமுடன் 


பாடவேறுபாடு 


விருத்தம் 36. 4 : 2 , 3 , 4 செய்தனர்சு கம்பெறுக ருத்தோர் 1691 
நடை 

1045 : 3 , 4 கன்னிசந்திர மாமதிதான் 1691 
1049 : 2 , 3 செய்தவெள்ளிச் செம்பொன்மணித் 1691 
1062 ; 1 விரவுறுபொற் 1691 


71 


நங்கையைச் சிறப்புச் செய்து , 
அம்மானை 

விச்சித் திரமாக வேந்தன் மதிதயனும் 
உச்சிதமாய்ச் சிங்காரம் உண்மையுடன் செய்தனர்காண் ! 

சந்திரமதிக்கு ஒப்பனையிடுதல் 
1065 காகலவுஞ் சந்திரமதி கன்னியர்க்கும் அந்நேரம் 
நேசமுடன் தாதியர்கள் நீண்ட குழல் வேணியெனும் 

அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
மணங்கமழ் தைலஞ் சாத்தி 

வடிவுறும் பனிநீ ராட்டிச் 
சுணங்குபூத் தொளிருங் கொங்கை 

தோகைமெய் துவட்டிக் கூந்தல் 
இணங்குசீர் வகுத்துக் கூட்டி 

இசைவுடன் கட்டி வாசத் 
திணங்குபூ மலருஞ் சார்த்திச் 

சிறந்தலங் காரத் தோடே ! 
அவயவந் தனக்குப் பூண 

அடர்ந்திலங் கும்பொற் பூணை 
நவநிதி செயமாய்ப் பூட்டி , 


37 


சிவனைமுன் தொழுது போற்றித் 

திருவெனும் ஆயி பக்கம் 
உவயசா மரைகள் ஆட 

உகப்பொடு கொணர்ந்து சேர்த்தார் . 


38 


பாடவேறுபாடு 
ருத்தம் 37. 1 : 3 சாற்றி 1691 

1 : 4 வடிவுறு 1891 
2 : 4 தோகைமேல் 1749 2 : 5 புலற்றிக் 1691 
3 : 6 வாச 1691 

4 : 1 மிணங்குபூ 1691 4 : 4 மிகுந்தலங் 1691 
38. 1 அவையவந் தனக்குப் பூணும் 

அடர்ந்திலங் குறுபொன் மாலை 1691 
2 : 1 , 2 , 3 நவவதி செயமாய்ப் பூட்டி 1691 
1 : 4 , 5 அடர்ந்தலங் குறும்பொன் 1749 
4 : 3 வீச 1691 4 : 4 உவப்பொடு 1691 4 : 6 வைத்தார் 1691 


72 


அரிச்சந்திரன் 


நடை 


வாசமெல்லாங் கூட்டி மணக்குந் தயிலமிட்டு 
நேசமுள்ள பன்னீர் நிறைவெந்நீர் தானுமிட்டுப் 

பூந்துகிலால் மேவிமுகம் போத்திமிக வேதுடைத்து 
1070 வார்ந்தமலர்க் கூந்தல் மயிராத்தித் தான் முடித்து 

முத்துச் சரமிலங்க மோகரத்தினக் கொப்புமிட்டு 
நெத்திப் பிறைநிலவும் நீண்டவச்சிரத் தோடுகளும் 
சுட்டிமணிப் பொட்டுந் துலங்கிமிக வேயிலங்க , 

வட்ட முகத்தில் மகிழும் பிறைநுதலில் 
1075 சிந்தூரப் பொட்டுமிட்டுச் சேல்விழிக்கு மையுமிட்டுக் 

கொந்தளப்பொன் னோலைக் குழையிலங்க வேயணிந்து , 
தூங்கும் அரசிலையும் தோன்றியீகொப் போடுமின்னப் 
பாங்கான வச்சிரப் பணிபலவும் மின்னிடவே 

முத்து மூக் குத்தி முகத்துக் கிசைந்திலங்கக் 
1080 கொத்தலரும் அட்டிகையும் கூண்டவட்டக் காறைகளும் 

வாகுலவு மாலைகளும் வாய்த் தமுத்து மாலைகளும் 
மோகன மாலைகளும் மூண்ட நவ மாலைகளும் 
நீணிலத்தில் வானகத்தில் நேசமுடன் கிட்டாத 

ஆணிப்பொன் மாலையுடன் ஆன பதக்கனுடன் 
1085 மின்னிப் பலகதிரை வென்றகதிர் போலிலங்கப் 

பொன்னின் வரையனைய பூந்தனத்துக் கொத்திருக்கும் 


பா . வே . 1068 : 1 நேசமுடன் 1691 

1969 : 2 , 3 மேனிமுகம் போற்றிமெல்ல 1691 1749 
1071 : 2 சிறுசரமும் 1691 1749 
1071 : 4 கொப்புகளும் 1691 1749 
1073 : 4 வேயிணங் " 151 
1074 ! 3 வடிவாம் 1691 
1080 : 3 கூண்டபடைக் 1091 
1081 ! 2 , 3 முத்து வடம்பவள 1691 
1082 : 1 மோகனக 1749 
1084 ; 2 , 3 , 4 மாலை அணிசேர் பதக்கமுடன் 1691 


73 


4 
அம்மானை 

வச்சிர மணிக் கச்சும் வனிதமுட னேயனிந்து 
பச்சைக் கிளிமூக்கின் பண்புகிரின் அங்குலிக்கே 

ஆழி பலவணிந்து , ஆனவளை யுஞ்சரியும் 
1090 நீளியதோர் வச்சிர நிறைகட கங் கைக்கணிந்து 

நாயத்துக் கெண்ணதிக நாகரீக மின்னுடைய 
தாயத்து நல்ல தகட்டுவயி ரம்மிலங்கச் 
சித்திடைக்கு மொத்த செகமோ கனமென்னும் 

உத்தரீ கம்புனைந்து ஓங்கிய பொன் னாலரைஞாண் 
1095 வைத்திறுகச் சேர்த்து வனிதமுட னேயணிந்து 

சத்த மெழுஞ்சதங்கை தண்டைநெளி பாடகமும் 
வங்கமுறும் பீலி மயிலடிகா லாழியுடன் 
தங்கமய மென்னச் சருவா பரணமிட்டுக் 

குங்குமங்கத் தூரியுடன் கோலப் புழுகுமணம் 
1100 இங்கி தமாங் கொச்சிமஞ்சள் ஏத்தமணஞ் சேர்த்தமணம் 

மெத்தப் பரிமளிக்க மிக்கமலர் மல்லிகையும் 
கொத்தலரும் கூந்தலிலே கோலமல ரும்புனைந்து 
சிங்கார மாகச் சிறக்க அலங்கரித்து 

மங்கைசந்திர மாமதியை வாஞ்சையுள்ள தாதியர்கள் 
1105 அன்னையிடங் கொண்டுவந்து அன்பாக வைத்திருந்தார் ; 

அன்னையுடன் தாதையரும் ஆனபெண்ணைத் தான் பார்த்துத் 
தன்னுள்ளே தான் மகிழ்ந்து தாங்கள் மிகக் கொண்டாடி 
உன்னும் புளகமுடன் உத்திருந்தார் அம்மானை ! 

வந்திருந்த மன்னர் தமை வாகுபெற வேயழைத்துச் 
1110 சுந்தரஞ்சேர் நல்ல சுகந்தமணப் பந்தலிலே 

நிரைசே ரொழுங்காக நேர்மையுட னேயிருத்தி 

விரைசேர் முகிழ்த்தம் விபரமது கண்டுமன்னன் 
பா . வே . 

1091 : 4 மின்னிடவே 1749 
1096 : சத்தமொலிக் குஞ்சதங்கை தண்டையுட னேசிலம்பும் 1691 
110Q : 4 சேற்கைமணம் 1681 
1102 : 4 ரும்மணிந்து 168.1 1749 
JQ8 . : * உற்றிருந்தார் 189.1 
1109 : 2. மன்னவரை 1691 

1111 : 4 னேயிருந்து 1891 
அரி -19 


24 


அரிச்சந்திரன் 


1115 


மாலையிட வென்று மடக்கொடியைத் தானழைத்துச் 
சேலைநிக ரொத்தவிழிச் சேடியர்போம் என்றிடவே 
பதினா யிர மடவார் பைந்தொடியார்க் கேவல்செய்யும் 
விதமான தாதியர்கள் மேவிவரச் சுந்தரிதன் 
வாய்த்த கரம்பிடித்து மாலைகொண்டு சந்திரமதி 
ஏத்தமுள்ள பானு இரு கோடி போலிலங்கி 


கலிவிருத்தம் 


மண்டலம திக்கவரு மன்னவர்வி யக்க 
மிண்டிவரு நூபுர இ சைத்தொனிய றிந்திட் 
டண்டரும யங்கிட அனங்களெழு கோடி 
கொண்டசுரு பங்களொடு கோதையும்நடந்தாள் , 


வட்டமுக முந்திலத வண்மையுமி லங்கச் 
சுட்டியொடு பொட்டிலகு தொய்குழலு மின்னக் 
கட்ட ழகு சேர்குழைக னக்கமுட னாட 
அட்டபவி சேறுமட அன்னமின்நடந்தாள் . 


40 


காதிலிடு தோடொடுக யற்கண் ந ( னி ) ஆடச் 
சூதினிய மாவரைசு மக்கமுடி யாதென் 
றோதியிடை வாடிவர ஓவியமெனச்சென் 
றா திபுகழ் காவணம தில் தெரிவை வந்தாள் . 


41 


பாட வேறுபாடு : 


நடை 


1114 : 4 என்றவுடன் 1691 1749 
1116 : 4 சுந்தரியாள் 1691 
1118 : 4 போலிலங்க 1691 


விருத்தம் 39. 2 : 4 ருந்திம் 1691 
ஒப்புமை ! விருத்தம் : 41 : 1 சந்திரமதியின் விழிச் சிறப்பு . 
செங்க யல்கண் திருக்குழை யைப்பொர 

203 
41 : 2 , 3 சந்திரமதியின் தனபாரஞ் சுமக்க முடியாது இடை 

இற்றிடும் நிலை . 
வல்எ னப்புடைக் குந்தன வன்பொறைக் 
கில்எ னக்கரு தும்மருங் கிற்றிடும் 

அரிச் . புரா . விவாக காண்டம் - 204 


அம்மானை 


75 


வந்தமட மானெழிலை மன்னவர் கள் காணச் 
சிந்தைமய லேறியவை சீரொளிசெ ழித்திட் 
டந்தமிசை ஓர்விரல துக்குமிட மின்றிப் 
பந்திகள்நெருங்கிவளர் பாவைகுரி வுத்தாள் ,, 


42 


நடை 


நாத்திசையில் உள்ள நரபாலர் எல்லோரும் 
1120 பூத்தமலர்ப் பூவைவரும் பூராயம் பார்க்கலுற்றார் ; 

பார்க்கும் அரசருடன் பாவையிரு காதோலை 
ஏற்குமரிச் சந்திரனே இங்கோடி வாவெனவும் 
மத்தமன்னர் எல்லோரும் வந்தவழி போமெனவும் 

உத்ததுகள் கூறியுகந் துண்மையுட னாடிவர 
1125 வாளனைய கண்ணிரண்டும் வந்தமன்ன ரைத்துரத்தி 

வேளனைய அய்யோத்தி வேந்தனை இப் போ தழைப்பேன் 
பாருபார் என்று சொல்லிப் பார்த்ததிசை யுஞ்செயித்துச் 
சாருகா தோடுசெய்தி தானுரைத்துக் கொண்டுவர , 

காலில் பரிபுரங்கள் காவலரே வந்ததென்ன 
1130 கோலியதோர் அய்யோத்திக் கோமானே யாளுமிவண் 

என்று புலம் பிப்புலம்பி ஏகமுடன் கூறிவர 
வென்றிமத வேள் மகுட மென்னமின்னித் தானிலங்கும் 


பாடவேறுபாடு 
விருத்தம் : 42. 2 : 2 லேறியது 1891 

4 : 2 , 3 , 4 ருங்கிமிகு பார்வைகுறி வுற்றார் 1749 
நடை 1119 : 1 நாற்றிசையில் 

1122 : 2 சந்திரனை 1691 
1123 : 1 மற்றமன்னர் 1691 1749 

1123 : 4 பாரெனவும் 1691 
1124 : 1 உற்றதுகள் 1691 1749 உத்தபுகழ் 1574 
1124 : 4 னோடிவர 1574 
1127 : 4 யுஞ்செலுத்திச் 1891 

1130 : 4 யாளுமவர் 1749 
ஒப்புமை : அடி எண் : 1121 -- 1131 அரிச்சந்திரனை வா வென்றும் மற்ற மன்னரைப் 

போம் என்றும் சொல்வது போலச் சந்திரமதியின் காதோலை , 
கண்கள் , காலின் பரிபுரங்கள் ஆகியன அசைதல் -- கலாபம் அசைதல் . 

காவென் றெண்ணும் கரத்தரிச் சந்திர 
வாவென் றெண்ணரும் மன்னரை அப்புறம் 
போவென் றெண்ணிப் புகல்கின்ற போலவே 
தாவு சோதிக் கலாபந் தழங்கவே 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 208 


76 


அரிச்சந்திரன் 


கொங்கை மலையிரண்டும் கூண்ட பா ரம்பொறுக்க 

இங்செனக்குக் கூடுதில்லை என்று இடை வாடிவர , 
1135 இட்டமணிப் பச்சை இலங்குமெழில் மாலைகதிர் 

பட்ட திசை தோறுமதி பச்சைவண்ண மூடிவரக் 
கண்டதொரு மன்னரெல்லாங் காரிகையைக் கொண்டாடி 
மண்டலத்தில் இந்தமட மங்கையரைப் போலழகு 

வானுலகில் கேட்டதில்லை வையகத்தில் கண்ட தில்லை 
1140 ஆன திரு நாமமிவட் காகுங்காண் சந்திரமதி 

என்றரசர் தாம் மகிழ்ந்து ஏந்திழையைப் பார்த்தவர்கள் 
நன்றியுடன் ஆசைகொண்டு நாட்ட முட னே மயங்கிக் 
கைகண்டார் கையைவிடக் காணார்கள் பின்னையொன்றும் 

மெய்கண்டார் மெய்யைவிட மேவார்கள் வேறுதலம் 
1145 வட்டமுகங் கண்டவர்கள் மத்துமொன்றுங் கண்டதில்லை 

இட்ட பணி கண்டவர்கள் ஏதொன்றும் தாமறியார் 
கரியகுழல் மாலைகண்ட காவலர்வே றுத்தரியார் 
சரிகைவளைப் பூணறிந்த தார்வேந்தர் ஒன்றறியார் 

அரிய உடுக் கையறிந்த ஆடவரே தும்மறியார் 
1150 தரிசிமணிப் பாடகஞ்சேர் தாளறிந்தார் வேற்றியார் 

இப்படிக்கித் தானுமிந்த ஏந்திழையைப் பார்த்தவர்கள் 
வெப்பரிய மாரனம்பால் மெய்யுருகி நின்றிடவே 
ஏடவிழும் பூங்கூந்தல் ஏந்திழைசந் திரமதிக்கு 

நீடுகுழல் சுந்தரியாள் நேசமுடன் வந்திருக்கும் 
1155 தேசத் தரசருட சீருகளும் பேருகளும் 

வாசமிகுஞ் சுந்தரியாள் மங்கையர்க்குச் சொல்லலுற்றாள் . 


பாடவேறுபாடு 


நடை 


1138 : 2 , 3 இந்த மடமங்கை 1691 
1142 . 1691 ஆம் எண்ணுள்ள சுவடியில் நன்றியுடன் எனத் தொடங்கும் 

அடிக்குப் பதிலாக " வென்றிமதன் அம்பாலே மெய்யுருகித் தான் வாடி " 

என்னும் அடி இடம்பெற்றுள்ளது . 
1145 : 3 மற்றுமொன்றுங் 1574 
1148 : 1 , 2 சரிகை வளையறிந்த 1574 

சரிகைவளைக் கையறிந்த 1891 
1155 : 3 , 4 சீர்சிறப்பும் பேர்சிறப்பும் 1691 
1156. வாசமுடன் காட்டலுத்தாள் மங்கையர்க்கே யம்மானை 1691 1749 


அம்மானை 


77 


சந்த விருத்தம் 


தழிப்பு : 


தன தத்த தன தத்த தன தத்த 

தன தத்த தன தானனா 


குழைதொட்ட விழிவட்ட மதியொத்த 

வதனச்செய் குயிலேயிவன் 
அளைமிக்க களவிற்கொள் ளரிபற்பன் 

அயனுக்கும் அறியாதகை 
உழையத்தன் மழுவத்தன் னுடலிற்சில் 

லடிவைத்து முறவாடிய 
வளை செப்பு மதுரைப்பொன் நகரிக்குள் 

ளெழில்மிக்க தமிழ்மாறனே ! 


குழிப்பு : 


தனதத்த தன தத்த தன தத்த 

தன தத்த தன தந்தனா 


மணிமுத்து நிரை கச்சு வடமிட்ட 

கிரிசொக்கர் மடமங்கையே 
பணிலத்தில் ஒருபட்சி நிறைகட்டு 

தசையிட்ட பதியென்று பூண் 
அணிவுத்து மிகுசத்தி சிவபத்தி 

யடர்சக்ர மதிலங்கியே 
கணிதச்சொல் லுலகிற்சொல் லிசைசெப்பு 

மதனொப்பு கதிர்செம்பியோன் ! 


44 


குழிப்பு : 


தாந்தான தாந்தான தாந்தான தாந்தான 

தாந்தான தான தனனா 


பூங்காவ லோங்காமல் நீங்காம லாங்கேச 

பூம்பாவை யான அனமே ! 
ஆங்கார மூன்கோவம் வீண்பாவ மாஞ்சோட 

வாண்டாழு நீலிகெவுரி 


1749 


பா . வே விருத்தம் 43. 2 : 1 அளைவிக்க 1574 

44. 3 : 1 அணிவுற்று 1691 

45 . 1 : 3 நீங்காவ 1691 
அரி- 20 


78 


அரிச்சந்திரன் 


ஓங்காரி ரீங்காரி சேண்காமி தான்பாக 

மூந்தாயு மீசன் மகிழும் 
பாங்கான மாஞ்சோலை சூழ்ந்தாரு மேன்றேவ 

பாஞ்சால ராயனிவனே ! 


45 


நடை 


காதளவு தொட்டுவருங் கன்னியிள மா மயிலே ! 
சீதமதி வட்டமிகச் செய்யிழையீர் ! கேட்டருளும் ! 

சுந்தரஞ்சே ரும்புயமுந் தோன்று மெழி லாயிருக்கும் 
1160 விந்தையுள்ள மன்னனிவன் மிக்கவள மாமதுரை 

ஆண்ட புவிக் காதி அரசர்ரண சிங்கமெனும் 
பாண்டிவள நாடாளும் பாங்கு தமிழ் மாறனெ " ன்றாள் . 
" கச்சிலகு வட்ட முலைக் கன்னியரே ! இவ்வரசன் 

மெச்சும் புவியில் மிகவுமொரு புட்காகப் 
1165 பண்டு தசையரிந்து பண்பு நிறை தான் கொடுத்து 

மண்டுபுவி யாளும் மகராச சோழனம்மா ! 
காரார் குழலணங்கே ! கற்பகமே ! இவ்வரசன் 
சீராரும் வல்லபுகழ்ச் சேரன்காண் அம்மானை ! 


கன்னிக் கமுகையொத்த கந்தரத்தாய் ! இந்தரசன் 
1170 2.ன்னும் புவிகளெல்லா மூரியலங் காரமுடன் 

சென்னல் விளையச் செழுங்கமுகு பூச்சொரியப் 
பன்னுதமிழ்ச் சீர்பெருகும் பாஞ்சால ராயனெ ” ன்றாள் . 
கோவை யிதழனைய கொம்பனையீர் ! கேட்டருள்வாய் ! 
மாவிற் கவியேற மாங்கனித்தேன் ஆறோடி 


பாடவேறுபாடு 
விருத்தம் 45. 3 : 4 தாம்பாக 1574 

4 : 4 மேன்றேவன் 1574 மேன்றேய 1749 
நடை 1160 11 விந்தையுறு 1691 1749 

1162 : 1 , 2 பாண்டிவாழ் நாடனெனும் 1691 1749 
116311 கச்சிலங்கு 1691 1749 
1170 : 1 , 2 உன்னு புகழெல்லாம் 1691 
117014 காரமுற்று 1691 
1170 : 3 , 4 மூறியங் காரமுத்துச் 1749 
1172 : 1 , 2 பன்னுபுகழ்ச் சீர்பெரிய 1691 1749 


அம்மானை 


79 


1175 உத்தந்தி யூடுபுக்கி ஓங்கிவிளை வுண்டாகும் 

மத்திமதே சத்திலுறை மன்னனிவன் கண்டாயே ! 
சாந்து மணக் குங்கனகத் தையலே ! இவ்வரசன் 
காந்துருவ தேசமுறை காவலன் காண் அம்மானை ! 


கிஞ்சுகமே ! தேனே ! கிளிமொழியே ! இவ்வரசன் 
1180 விஞ்சையதே சத்திலுறை வேல் வேந்தன் கண்டாயே ! 

நயக்குமதி கீத நயமுலவுந் தோகையரே ! 
இயக்கர்குல வேந்தன் இவன்காணும் " என்றுரைத்தாள் . 
“ மோ கனக மானதொரு மொய்குழலீர் ! இவ்வரசன் . 

நாகரசன் காணும் நாரியரே ! என்றுரைத்தாள் . 
1185 " கற்பகப்பூ வேயனைய கன்னியரே ! இவ்வரசன் 

புற்பகத்தீ வில்லுறையும் பூபாலன் காணுமெ " ன்றாள் . 
" மைக்கொடியீர் ! இந்த மகாராச கெம்பீரன் 
சக்கரத்தீ வில்லுறையுந் தார்வேந்தர் ஆகுமெ ” ன்றாள் . 

“ சாம்புநதப் பொன்னனைய தையலே ! இவ்வரசன் 
1190 காம்புலி தேசத்தான் காணுமென்றாள் அம்மானை ! 


“ வந்திய நாடனிவன் ; மா கெங்கை யாளனிவன் ; 
சிந்தூர நாடனிவன் ; செய்யகுரு நாடனிவன் ; 
மெச்சுங் கனகமய மெல்லியிளம் பூங்குயிலே ! 
* குச்சலதே சத்திலுறை கோமான் இவன்காணும் ! 

கச்சிலங்கும் வட்ட முலைக் கன்னியர்க்கு மேலான 
நச்சுவிழிப் பெண்ணரசே ! நாரியரே ! கேட்டருளும் . 


1195 


பாட வேறுபாடு 

1175 : 2 யோடு புக்கி 1691 1749 
1177 : 3 தையலரே 1691 
1184 : 3 நாரியே 1691 1749 
1185 : 3 கன்னியே 1691 
1185 : 4 இவ்வேந்தன் 1749 
1188 : 3 , 4 தார்வேந்தன் காணுமென்றாள் 
1190 : 1 , 2 காம்புலிதே சத்தரசன் 1749 
1191 : 4 ராயனிவன் 1749 


1691 


• 1891 ஆம் எண்ணிட்ட சுவடியில் குச்சலதே சத்திலுறை எனத்தொடங்கும் அடியும் 
• கச்சிலங்கும் எனத் தொடங்கும் அடியும் இடம்பெறவில்லை. 


80 


அரிச்சந்திரன் 


அருநடன வஞ்சியர்கள் ஆலித்துக் கொண்டாடுங் 
கருநடிய தேசமுறை காவலன் காண் இந்தமன்னன் ! 

பையரவின் அல்குலிளம் பைந்தொடியீர் ! கேட்டருளும் . 
1200 செய்யபுகழ் வீரியமுஞ் சேர்ந்து நிறைந் தேபெருகிக் 

காரியபா கங்களுடன் காசினியை ஆண்டருளும் 
ஆரியதே சத்தின் அரசனிவன் கண்டாயே ! 
நேரிழைபோ லொத்த இடை நேரிழைமீர் ! கேட்டருளும் . 

கேரளதே சத்திலுறை கெம்பீர சூரனிவன் ! 
1205 நெறியுற் றிலங்குமதி நீலவிழி வஞ்சியரே ! 

திரிகர்த்த ராயனென்னுஞ் சீர்வேந்தன் காணுமிவன் ! 
மங்கையர்கள் போத்துமெழில் மங்கையே ! இவ்வரசன் 
அங்கவள நாட்டுக் கதிபன் காண் அம்மானை ! " 


இந்தப்படி எண்ணேழ் இயலரசர் கீர்த்திகளும் 
1210 அந்தமன்னர் பேரும் அ.திய தொருவளமும் 

சந்திர மதிதனக்குத் தான் தெரிய வேயுரைத்துச் 
சுந்தரியாள் என்றிருக்குந் தோழி சொல்லிக் காட்டிவந்தாள் . 
இவ்வரசர்க் கப்பால் இருக்குமரிச் சந்திரனார் 

செவ்வையுறும் நீளத் திசையணுகி வந்தவுடன் 
1215 " பொன்னே ! மரகதமே ! பொற்குயிலே ! ஓவியமே ! 

மின்னே ! இரவியென வீத்திருக்கும் மன்னனிவன் 


கலிவிருத்தம் 
நீடுலவு சோலையில்நெருங்குதரு விற்குள் 
ஊடுறும்வ ருக்கையிலே யூகமிக வேறிச் 
சாடுகனி வீழவிழு சாரநதி யோடே 
ஈடுபெரு கோசலைஎ னுங்கனக நாடன் , 


46 . 


பாட வேறுபாடு : 
நடை 1199 : 3 பைந்தொடியே 1691 

1203 : 3 நேரிழையீர் 1749 
1208 : 4 காணுமென்றாள் 1691 
1207 : 2 போற்றுமெழில் 1691 

1212 ! 3 தோகைசொல்லிக் 1691 
விருத்தம் 46. 3 : -2 , 3 நீளலரு சாரல்நதி 1691 


அம்மானை 


81 


மின்னிடைம டந்தையர் மிகுத்த தன வெற்பு 
தன்னைமிக வுஞ்சுமைசு மக்குமதி சீர்கண் ( டு ) 
அன்னமொடு கோகிலம ருங்குயிலி னங்கள் 
இன்ன மகிழ் கோசலையெ னுங்கனக நாடன் . 


47 


நடை 


எ 


மின்னே ! இவனாளும் மிக்கதொரு நாடுதனில் 
எந்நாளும் நீதி இசைவாய்ச் சிறந்திருக்கும் ; 

பழமுதிருஞ் சோலையுடன் பாங்கான வாவிகளும் 
1220 நளினமலர்ப் பொய்கையுடன் நாளுஞ் சிறந்திருக்கும் ; 

த்தலமும் போத்தும் இயன்றதிரி சங்குமைந்தன் 
பத்திசிவ காமியிரு பா தமற வா தபிரான் ; 
புத்தியுள்ள மன்னன் புவியரசை வென்றசிங்கம் ; 

சத்தியவாக் குள்ள தயவன் புரையரசன் ; 
1225 ஆமுனிவர் சொன்ன அழகுமுடி மாவேந்தன் ; 

மாமயிலே ! யானெழுதி வாகுமுருக் காட்டுமன்னன் ; 
தெள்ளுதமிழ்ச் சீருஞ் சிறப்பும் மிகவுடைய 
வள்ளலெனுஞ் சக்கரபத்தி மன்னனரிச் சந்திரன் காண் ! 

என்று சந்திர மாமதிக்கும் ஏத்தமுள்ள சுந்தரியாள் 
1230 வென்றியுடன் கூறி மிகவுரைத்தாள் அம்மானை ! 


ந்து நுதல் மின்னாள் இளங்கொடியாள் சந்திரமதி 
சிந்தையுற நோக்கித் திகழுமரிச் சந்திரனார் 
ஏத்தமுடி மார்பும் இலங்குபுய மும்முகமும் 
வாய்த்தகரம் வாய்கண் வடிவவைய மானதெல்லாம் 


பா . வே . 1218 : 2 கீர்த்தி 1691 , செல்வம் 1749 

1218 : 4 சிறந்திலங்கும் 1691 
1221 : 2 போற்றும் 1691 
1224 : 4 பொறையரசன் 1691 
1226 : 2 நானெழுதி 1374 
1229 : 3 ஏற்றமுள்ள 1574 ஏத்ததொரு 1749 
1233 : 1 ஏற்றமுடி 1691 
1233 : 3 , 4 இலங்குமுக மும்புயமும் 1691 1749 

1234 : 2 கண்வாய் 1691 
அரி - 21 


82 


அரிச்சந்திரன் 


1235 சித்திரத்தில் கண்டுநெடுஞ் சிந்தையிலே நின்றமன்னன் 

உத்தவெளி தன்னில் உகந்துவந்தான் என்று சொல்லி, 
மாமயிலாள் எண்ணி மயங்கித்தடு மாறலுத்தாள் . 
கா முகவேள் அய்யோத்திக் காவலவ னும்பார்த்து 

வாளனைய கண்ணிரண்டு வாழ்மயிலாள் மெய்யுருகி 
1240 ஆளழகன் சத்தி அரிச்சந்திரன் மயங்கி , 

வேதமறை யோர்கள் சொன்ன மிக்கமொழி யாளைவந்து 
போதலர்கை மாரனெடும் பூசலிலே மூட்டிவிட்ட 
கன்னியிவள் என்றுசொல்லிக் காவலவன் மெய்கலங்கி 

உன்னி மயல்பெருகி ஒண்டொடிபால் சிந்தையத்துக் 
1245 கண்ணிரண்டும் கூரக் கனிந்துமிகப் பார்க்கலுத்தான் 

நண்ணும் புரமெரித்த நாதர்வரம் பெத்திருக்கும் 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


மங்கிலியம் காணுதல் 


கன்னிமா னனையாள் செம்பொற் 

கழுத்தினில் சிறந்து வீசி 
உன்னுசெங் கதிர்போல் மின்னும் 

உரியமங் கல நாண் தன்னை 


பா . வே . 


1235 : 3 சிந்தையுடன் 1574 
1237 : 4 மாறலுற்றாள் 1574 1691 1749 
1238 : 3 , 4 காவலனுந் தான் பார்த்து 1891 
1239 : 4 தன்மேலே 1691 
1241 : 4 கண்டுவந்து 1691 
1244 : 4 சிந்தையுற்றுக் 1574 
1244 : 3 , 4 ஒண்டொடியாற் சிந்தையுற்றுக் 1749 
1245 : 2 கூர்ந்து 1891 1245 : 4 பார்க்கலுற்றான் 1574 
1246 : 4 பெற்றிருக்கும் 1574 1691 


1691 


ஒப்புமை ! விருத்தம் 48 , 49. & அடி எண் : 1247--1260 . சுயம்வரத்தில் அரிச்சந்திரன் 

சந்திரமதியை நோக்குதல் ; சந்திரமதியின் கழுத்தில் மங்கல நாண் 
இருத்தல் கண்டு திடுக்கிட்டுத் திருமணமான இவட்கு இன்னொரு 
மணம் முடிக்க முயலுவது சரியோ எனல் ; அரிச்சந்திரனின் இம்மொழி 
கேட்டு மனத்துள் மகிழ்ந்த மதிதயன் , சுயம்வரத்திற்கு வந்திருந்த 
ஏனைய மன்னர்களை நோக்கி அரிச்சந்திரன் இப்பொழுது சொன்ன 
சொல் உண்மையோ பொய்யோ என வினவல் . 


அம்மானை 


83 


அன்னசத் திரவே ளென்னும் 

அரிச்சந்திர வேந்தன் கண்டு 
தன்னுள்ளே மயங்கித் தேறித் 

தரணிமன் னவர்க்குச் சொல்வான் 


மன்னர்மன் னவரே நாமும் 

வதுவை செய் திடவே வந்த 
கன்னிமுன் வதுவை செய்த 

காரிகை யாகுங் கண்டீர் ! 
பொன்னணி கழுத்தில் பூண்ட 

புகழுமங் கலநாண் பாரும் ; 
இன்னிசை நிசமென் றெண்ணும் . " 

என்றனர் அரசர் கோமான் . 


49 


பாட வேறுபாடு 


விருத்தம் : 49. 1 : 3 சூழும் 

1749 
2 : 2 மணமே 1574 
2 : 4 காரிழை 1691 


ஒப்புமை ! ( முன்பக்கத் தொடர்ச்சி ) 


அங்கைவேல் மன்னனும் ஆசைமீக் கொள 
மங்கை தன் பங்கய வதனம் நோக்கினான் , 
செங்கயற் கண்ணினாள் திருக்க முத்தினில் 
மங்கள நாணுறீஇ வயங்கக் கண்டனன் . 


236 


கன்னி என் றெண்ணினம் கன்னி யோ அலள் 
முன்னரே மங்கலம் பூண்ட மொய்குழல் 
இன்னமும் ஒருவருக் கெய்து மோஎனா 
மன்னவன் மாதுலற் குரைவ ழங்கினான் . 
பொறுத்துமுன் மங்கலம் பூண்ட பேதையை 
மறுத்திரண் டாவது மணம்மு டிப்பரோ 
சிறுத்தவர் செய்தொழி றிரைவ ரைப்பிதின் 
நிறுத்தினீர் நீரெனா நெடிது கூறினான் . 


237 


238 


வள்ளல்ஈ துரைத்தலும் மதித யன்றன 
துள்ளம்விட் டோங்கிய உவகை அம்பெரு 
வெள்ளம் உள் ளடக்கியே வேந்தர் காள் இவன் 
கள்ளமோ மெய்ம்மையோ கட்டு ரைத்ததே . 

அரிச் . புரா . விவாக காண்டம்-239 


84 


அரிச்சந்திரன் 


நடை 


விந்தையுறு மன்னன் மிகுவாஞ்சை யுத்திருக்குஞ் 
சந்திர மதிகழுத்தில் தானிலங்கும் மங்கிலியம் 

மன்னவனுங் கண்டே மனத்தில்மிக எண்ணியெண்ணிக் 
1250 " கன்னியென்று நாம்வதுவை காணவந்த காரிகைக்கே 

மங்கலப்பூண் ஏதோ மறுத்துமணஞ் சூட்டவென்றோ 
துங்கமுடி வேந்தன் துணிந்தழைத்தான் ! " என்று சொல்லி 
வேந்தர் சபை நடுவே வேல்வேந்தன் சொல்லிடவே , 

மாந்தர்புகழ்ந் தேத்தும் மதி தயனும் ஓடி வந்து , 
1255 அன்புலவுந் தேசத் தரசரெல்லாங் கேட்டருளும் ; 

இன்பமுடன் மெய்யிலங்கும் ஏந்தலரிச் சந்திரனை 
மெய்யனென்று வையகமும் விண்ணுலகுஞ் சொன்னதிப்ப 
பொய்யனென்று கண்டு கொள்ளும் பூபால ரே ! எமது 

கன்னியர்க்குத் தாலி கழுத்தில் இருக்குதெ " ன்றார் ; 
1260 “ இன்னது மெய் பொய்யென் றினிப்பார்த் துரையுமெ ” ன்றார் . 

அவ்வசனங் கேட்ட அரசர்பார்த் தில்லையென்று 
நவ்வியரிச் சந்திரன் சொல் நாட்டமுத்த பொய்களெ " ன்றார் ; 


பாடவேறுபாடு 
நடை 1247 : 3 மிகவாசை 1574 

1247 : 4 உற்றிருக்கும் 1574 1691 
1248 : 1 , 2 சந்திரமதி தன் கழுத்தில் 169 ! 
1248 : 3 தாணுமணி 1691 1749 
1249 : 3 , 4 மனதி லுறமயங்கி 1891 
1251 : 4 சூட்டவென்றே 1691 

1691 1749 
1260 : 1 , 2 இன்னது பொய் மெய்யென் 1574 1691 
1260 ! 4 துரையுமென் றான் 1691 
1262 : 3 நாட்டமுற்றும் 1691 
1749 ஆம் எண்ணிட்ட சுவடியில் நவ்வியரி எனத்தொடங்கும் அடியை அடுத்து , 
அவ்வாறு வேந்தர் எனத் தொடங்கும் அடிக்கு முன்பாக கீழ்க்கண்ட இரண்டு 
அடிகள் காணப்படுகின்றன . 

அய்யோத்தி நாட்டு அரிச்சந் திரவேந்தன் 

பொய்வசனஞ் சொல்லப் பொருந்துமோ வென்று சொல்ல ” 
ஒப்புமை : அடி எண் : 1261 , 1262 மதிதயன் வினவியதற்கு விடையாக மன்னர்கள் 

அரிச்சந்திரன் சொல்லுதல் பொய் எனல் . 

தையலாள் கழுத்தினில் தாலி உண்டெனில் 
கையினால் கண்ணுறக் காட்டு நீரெனச் 
செய்யகை அறைந்தணி மூக்கிற் சேர்த்தி இவ் 
வையனும் பொய்யனென் றரசர் கூறினார் . 

அரிச் . புரா . விவாக காண்டம் -240 


அம்மானை 


85 


இவ்வாறு வேந்தர் இயம்பியபின் வாஞ்சையுடன் 

செவ்வியசீர் மேவுஞ் சிலைவேள் மதிதயனும் , 
1265 மன்னவரே ! என் வசனம் வையகத்தில் கேட்டருளீர் . 

முன்னை நா ளீசன் முகிழ்த்தமுடன் என்னுடனே 
உன்னுந் தவம்முடித்தாய் ; உந்தனுக்குப் பாலகனாக் 
கன்னியரைத் தந்தமந்தக் கன்னிக் கடையாளம் 

சுண்டத்தில் மங்கிலியங் காணா தொருவருக்கும் ; 
1270 ஒண்டொடி தன் கைக்கும் உகந்ததந்தை தாய்விழிக்கும் 

ஏவருக்குந் தோணா திவளைமணந் தான்புணருங் 
காவலவன் தன்னுடைய கண்ணுக்குத் தோணுமென்று 
ஆதி அரன் சொன்னான் ; அரசரே ! அப்படியே 

நீதி அரிச் சந்திரனும் நேசமுடன் கண்டனர்காண் ; 
1275 அம் மயிலாள் கேள்வன் அரிச்சந் திரன் ” எனவே 

செம்மல் மதிதயனுஞ் செப்பினர்காண் அம்மானை ! 


மாலை சூட்டுதல் 
இம்மொழியைக் கேட்ட இராசாக்க ளுந்தியங்கி 
விம்மி அரிச் சந்திரனை மேவியே பார்க்கலுத்தார் ; 


பா . வே . 

1265 : 3 மண்டலத்திற் 1749 வாய்மையுடன் 1691 : 4 கேட்டருளும் 1574 
1273 : 2 சொன்னார் 1574 1691 
1274 : 4 கண்டனன்காண் 1574 
1278 : 1 விம்முமரிச் 1691 1749 : 4 பார்க்கலுற்றார் 1574 1691 1749 
* 1691 ஆம் எண்ணிட்ட சுவடியில் விம்மி அரிச் எனத் தொடங்கும் அடியை 
அடுத்து மன்னர்சபைக் எனத் தொடங்கும் அடிக்கு முன்பாக , கீழ்க்காணும் 
இரண்டு அடிகள் காணப்படுகின்றன . 

அந்நேரந் தன்னில் அரியதொரு மாலைதனைப் 

பொன்னான செங்கைகொண்டு பூண்டுவட்ட மேசுழற்றி " 
ஒப்புமை : அடி எண் . 1263 

1263 - 1276. மதி தயன் , சந்திரமதியின் கழுத்தில் ( மற்றையோர் 
கண்ணுக்குத் தோன்றாமல் ) திகழும் மாங்கல்யத்தைப்பற்றிக் 
கூறுதல் . 

மஞ்சனச் சடையினான் வரத்தில் வந்தநாள் 
கஞ்சன நீழலிற் காண்ப தன்றியே 
அஞ்சனக் கண்ணிக்கு மங்கைக் கெய்திடா 
தெஞ்சலில் யாவரும் யானும் கண்டிலேம் . 

அரிச் . புரா . விவாக காண்டம் - 243 
அரி - 22 


86 


அரிச்சந்திரன் 


மன்னர் சபைக் காவணத்தில் மாலை தனைச் சந்திரமதி 
1280 கன்னியுமை யைத்தொழுது காசினியில் விட்டெறிந்தாள் . 


கலிவிருத்தம் 
எறிந்தகை மாலையும் இதைய வாஞ்சையும் 
நறுந்தொடை மாலைசேர் ராசர் பார்வையும் 
முறும்புகழ் மதிதயன் முற்ற வங்களுஞ் 
செறிந்தரிச் சந்திரன் கழுத்தில் சேரவே . 


50 


மா துசந் திரமதி மாது கோசலை 
நா தன்மார் பணிந்ததை ஞாலம் வானகம் 
மூதுரை முனிவரும் முறைவ திட்டரும் 
தா துறும் மதிதயன் தவமி தென்றனர் . 


51 


நடை 


சந்திரமதி கைமாலை சத்தியரிச் சந்திரனார் 
கந்தரத்தில் ஏறியதைக் கண்டரசர் எல்லோரும் 


பா . வே . விருத்தம் : 50 . 
விருத்தம் : 50. 1 : 4 வா சையும் 1749 

3 : 2 , 3 , 4 மதிதய னுடத வங்களுஞ் 1691 1749 
51 . 1 . மாது சந்திர மாமதி கோசலை 1691 
1 : 3 மாலை 

1749 
2 : 3 , 4 ஞால வாசகம் 1574 

3 : 3 , 4 முனிவ திஷ்டரும் 1574 முறைவ சிட்டருந் 1749 
ஒப்புமை : விருத்தம் 50. சுயம்வரத்தில் 

சுயம்வரத்தில் சந்திரமதி மாலையை வீச , மாலையும் 
சந்திரமதியின் மனமும் , சுயம்வரத்திற்காக வந்திருந்த மன்னர் 
களின் பார்வையும் , மதிதயனின் தவப்பயனும் அரிச்சந்திர 
னைச் சென்று சேர்தல் . 

வார்பயில் பூண்முலை மாலையும் நெஞ்சும் 
பார்பயில் மன்னவர் பற்பலர் கண்ணும் 
தார்பயில் வேல் அரிச் சந்திரன் என்பான் 

மார்பில் அணைந்து மலர்ந்தன மன்னோ 245 
1281 - 1284. சந்திரமதியின் கைமாலை , அரிச்சந்திரன் கழுத் 
தைச் சேர்ந்தது கண்ட மற்றைய மன்னர்களின் முகங்கள் அடைந்த 
மாறுபாடு . 
வெஞ்சுடர் முன்சசி யாம் 

என மிக்கோர் 
கஞ்ச முகங்கள் கரிந்தன அன்றே . 

- அரிச் . புரா . விவாக காண்டம் -246 


அடி எண் : 


அம்மானை 


87 


இந்து கண்ட தாமரைப்பூ வென்னமுக மாகிநின்று 
சிந்தையுற வுந்தியங்கிச் சென்றிருந்தார் அம்மானை ! 


1285 மாதவர்க ளும் பெரிய மன்னருட னேவ திட்டர் 

போ தமிக வேதான் புகழ்ந்து மதிதயனை 
நல்ல தவமுடைய ராசனென்று சொல்லி நின்றார் ; 
வல்லபுகழ் சேரும் மதிதயனார் பெற்றெடுத்த 

செல்வத் திருமகளைச் சிங்காரப் பெண்மயிலைக் 
1290 கல்விக் களஞ்சியத்தைக் காமகலா பக்குயிலைச் 

சூழ்ந்துமங்க ளவசனத் தோகையர்கள் தான்பாட 
ஆய்ந்தபுகழ் மன்னன் அரிச்சந் திரன் தனக்குச் 
சீராக வேவதுவை செய்யவென்று கொண்டாடிப் 

பேராம் வதிஷ்டர் பெரியமுனி வோர்களுட 
1295 அரசர் பலர்சூழ அண்டருடன் கொண்டாடி 

விரவும் மகிழ்ச்சியுடன் மிக்கபல வேள்விசெய் 
பன்னு முரசு பறை , திமிலை எக்காளம் 
சின்னம் , துடிமேளந் திந்து , துந்து மிமுழங்க 

நேர்த்திபெறுஞ் சக்கரபத்தி நீடரசர்க் குள்ள முறை 
1300 சாத்திரங்கள் செய்து சகலபடி தான் முடித்து 

மங்கைசந்திர மாமதியை மன்னனரிச் சந்திர ற்குச் 
சங்சை மதிதயனுந் தாரைவார்த் துக்கொடுத்து , 


ன் 


பது , 


பாட வேறுபாடு : 


நடை : 


1283 : 4 வாடி நின்று 1691 மாயிருந்தார் 1749 
1284 : 1 , 2 சிந்தை யுறமயங்கிச் 1691 
1284 : 1 சிந்தையறி 1749 
1285 : 4 னேவசிட்டர் 1749 
1287 : 3 ராயனென்று 1749 
1288 : 4 பெத்தெடுத்த 1749 
1289 : 1 செல்லத் 1691 
1290 : 3 காமலா 1691 
1298 . சின்னந்துடி மேளஞ் சிறந்து துந்து மிமுழங்க 1691 
1299 : 2 சக்கரவர்த்தி 1691 
1300 : 4 தாமுடித்து 1749 


88 


அரிச்சந்திரன் 


மங்களங்கள் ஓத மறைவாக் கியம்முழங்க , 

இங்கிதமாய் வாழ்த்தி இயங்கர்குலப் பெண்ணரசைக் 
1305 கட்டிக் கொடுத்துக் கலியாணஞ் செய்தனர்காண் ; 

மட்டவிழுங் கோதை மடமயிலும் மன்னவனும் 
வாழும் மதிதயனூர் வாய்த்தவல மாகிவந்து 
நீளுடணப் பந்தலிலே நேசமுடன் வந்திருந்தார் ; 

அந்நேரந் தன்னில் அழகு மதி தயனும் 
1316 கன்னியர்க்கும் மன்னனுக்கும் காதலுட னேசிறந்து 


சீதனம் பெறுதல் 


சீதனங்க ளாகச் சிறப்பான நாடுகளும் , 
மாதனங்கள் சேரும் மலைப்புறமும் , காடுகளும் , 
மாஞ்சோலைப் பூங்காவும் , வாய்த்தபல வாவிகளும் , 

தேன் சேருங் கன்னல்விளை சென்னல்வய லும்முதவித் 
1315 தேரும் , பலகரியுஞ் சேர்ந்தபல மாவுடனே , 

சீரும் , கனகமணிச் சிங்காரத் தாவடமும் 
பொங்கு நவமணியும் பூசணமும் ஆடைகளும் 
வங்காரக் கேடையமும் வாய்த்தசமு தாடுகளும் 

மருவும் மணியழுத்தி வைத்திலங்குங் கட்டில்களும் 
1320 திருவனைய மெத்தைகளுஞ் சேர்ந்தவொரு கும்பலதும் 

இன்ன தில்லை என்னாமல் எல்லாங் கொடுத்தருளிப் 
பொன்னான சந்திரமதிப் பூவையர்க்குத் தோழியர்கள் 
பாங்குலவு மாதர் பதினா யிரமுடனே 

பூங்குயிலுங் கோகிலமும் பொன்னிலங்கு மஞ்ஞைகளும் 
1325 அன்னமுடன் தாராவும் ஆனபிறாக் குஞ்சுகளும் 

பொன்னான பாண்டிகளும் போந்தமணிப் பந்துகளும் 


பாடவேறுபாடு 

1303 : 4 கியமுடனே 1691 1749 
1304 : 3 இயனற்குலப் 1691 
1309 : 4 மதிதயனார் 1691 1749 
1310 : 4 னேமகிழ்ந்து 1693 1749 
1326 : 3 , 4 போந்துமிகு கந்துகமும் 1749 


அம்மானை 


89 


பண்ணா டிசைசொலியப் பாவையர் அ னேகமுடன் 
இன்ன துக ளெல்லாம் இசைவாக வேகுடுத்துத் 

தேசம் புகழச் சிறந்துவந்த வேந்தருக்குப் 
1330 போசனமும் இட்டுப் புகழ்பூ சணமளித்து 

வாச மலரும் மகிழ்கெந்த முந்திமிர்ந்து 
தூசும் பலவருளித் துய்யமணங் கொண்டாடிப் 
பண்ணுமஞ்சள் நீராடிப் பண்புகளுந் தான் நடத்தி 

அன்னவருக் கான அழகுர தம் மாவுடனே 
1335 செய்யும் படிக்கே சிறப்பாக வுங்கொடுத்து 

வையம் புகழவந்த மன்னவரைத் தானனுப்பிக் 
கன்னோசி நாடன் கனிந்துமிக வீத்திருந்தான் ; 
மன்னனரிச் சந்திரனும் மாதுசந்திர மாமதியும் 

சிங்கார மாகச் சிறந்த நவ சித்திரமணித் 
1340 தங்குஞ் சிகரமணித் தானிலங்கு மண்டபத்தில் 

வச்சிரமளிச் சட்டம் வகுத்தரத்தினக் காலுடனே 
உச்சிதமாய் மின்னும் உகந்தசப்பர மஞ்சணையில் 
எல்லையில்லா மாலை இசைந்தமணந் தன்னுடனே 

சொல்லரிய கெந்தஞ் சுகந்த மணங்கமழச் 
1315 சல்லாப மாரன் தகுமோ கனகவிதம் 

உல்லாச மாக உறவாடி யேமகிழ்ந்து 
நாளேழு மாளிகையில் நாகரீக மாயிருந்தார் . 
நாளேழு சென்றவுடன் நாதனரிச் சந்திரனார் 


பாடவேறுபாடு 


1327 : 2 டிசை புகலும் 1691 டிசைசொல்லிப் 1749 
1328 : 4 வேகொடுத்துத் 1691 1749 
1330 : 4 சணமணிந்து 1691 
1333 : 2 நீராடப் 1749 
1335 : 4 வுங்குடுத்து 1749 
1340 : 1 தங்கச் 1691 
1342 : 1 உச்சிதமா 1749 
1342 : 4 பஞ்சணையில் 1749 

1347 : 4 மாயிருந்து 1691 
அரி - 23 


90 


அரிச்சந்திரன் 


அய்யோத்தி நாட்டுக் கதியமுடன் செல்கவென்றே 
1350 செய்ய மதிதயன்பால் சென்றுரைத்தார் அம்மானை ! 


செய்ய மதிதயனுந் தேவியருங் கொண்டாபாடித் 
தையல் தனைத்தழுவித் தன் மருக னை வாழ்த்தி 
ஈசன் தனைத்தொழுது ஈஸ்பரியை யும்போத்திக் 

கேசவனை யும்பணிந்து கேள்வியுடன் பூதிகொண்டு 
1355 மங்கையர்க்குப் பூசியந்த மன்னருக்குந் தான் பூசி 

இங்கிதமாய்த் தேவர்களை எல்லோரை யும்வாழ்த்தி , 
ஆளும் புவியில் அதியமுடன் வாழ்ந்திருப்பீர் ! 
நீளும் புவியில் நிறைந்த செல்வம் பெந்திருப்பீர் ! 

செந்திருவைப் போலுந் திருமாலும் போலிருப்பீர் ! 
1360 மைந்தனையும் பெற்று மகிழ்ந்துமிக வேயிருப்பீர் ! 

என்றுசொல்லி வாழ்த்தி இயல்பாய் மதிதயனும் 
நன்றியுள்ள மாதும் நயம்பெறவே தானிருந்தார் ; 


பாட வேறுபாடு 

1349 : 3 கதிகமுடன் 1574 
1349 : 3 , 4 கதிபன் பயணமென்று 1691 
1353 : 4 யும்போற்றிக் 1574 1691 1749 


1749 ஆம் எண்ணிட்ட சுவடியில் கேசவனை எனத்தொடங்கும் அடியை 
அடுத்து 

“ மன்னனுக்கும் பூசியந்த மங்கையர்க்குந் தான் பூசித் 

துன்னு மதிதயனும் தோகையரும் அப்போது " 
என்னும் இரு அடிகளும் , 
மங்கையர்க்கு எனத் தொடங்கும் அடிக்கு மாற்றாகச் 

" சங்கை மதிதயனுந் தையலருங் கொண்டாடி " 
என்னும் அடியும் காணப்படுகின்றன . 
1856 : 4 யும்பணிந்து 1691 , யும்வழுத்தி 1749 
1357 : 3 அதிகமுடன் 1691 
1358 : 3 நிறைசெல்வம் 1691 
1358 : 4 பெற்றிருப்பீர் 1574 1749 
1359 : 3 திருமாலைப் 1691 
1360 : 3 , 4 மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பீர் 1691 

மகிழ்ந்து மிகவிருப்பீர் 1749 
1362 : 4 தானெழுந்து 1691 


அம்மானை 


91 


தாயார் அடியிணையுந் தந்தையுட தாளிணையும் 

நேயமுள்ள மாது நிரையாகப் போற்றி நின்றாள் ; 
1365 ஏத்தும் மருகனுக்கும் ஏந்திழைக்குத் தான் வாழ்த்திச் 

சாத்து மொழிகள் தனையுமிக வேயுரைத்துப் 
" பைந்தொடியார்க் கேற்கப் பணிசெய் தகமகிழ்ந்து 
சுந்தரியே நீயுஞ் சுகமா யிருமெ " னவே 

தோழியர்க்குச் சேதி சுகமாக வேயுரைத்து 
1370 நீளும் புகழாக நேசமுடன் சொல்லிவிட்டார் . 


கலிவிருத்தம் 


52 


மங்கையொடு மன்னவனும் மாநகரி எய்தச் 
சங்கையுறு மன்னனுட தாளிணைவ ழுத்தித் 
துங்கமத யானையொடு துய்யபிடி யேகும் 
இங்கிதமெ னும்படி எ ழுந்தனர்சி றந்தே . 
எண்ணரிய கன்னியர் இ சைந்துபணி செய்ய 
நண்ணுதர ளத்திலகு நண்பரிவு கந்தே 
திண்ணமுறு திட்டி கழி வுத்திடல்சி றக்கப் 
பண்ணுமிசை யோடிசைப கர்ந்திடவெ ழுந்தே . 


53 


நடை 


மாதுசந்திர மாமதியும் மன்னவனுந் தேரேறிச் 
சாதுரங்கச் சேனையுடன் சத்திய கீர்த்தியுடன் 


பாடவேறுபாடு 


நடை 


1363 : 2 அடியிணையைத் 1749 
1363 : 3 தாதையுட 

1574 
1363 : 4 தாளிணையை 1749 
1364 : 4 போற்றி நின்றார் 1749 
1365 : 1 ஏற்ற 1691 , 

ஏற்று 1749 , 
1366 : 1 சாற்று 1691 , 1749 
1366 : 3 , 4 தனையு மிகவுரைத்து 1691 1749 
1369 ; 2 செய்தி 1749 
1370 : 4 வீத்திருந்தார் 1691 


ஏத்த 1574 


விருத்தம் 53. 4 : 1 , 2 பண்ணுமறை யோரிசைப 1691 


9 


அரிச்சந்திரன் 


கா 


மாமுனிவர் சூழ்ந்துவர மன்னவருஞ் சூழ்ந்து வரக் 

முக வேளிரதி கன்னியருஞ் சூழ்ந்துவர 
1375 விருது குடைநிழத்த வெஞ்சா மரையிரட்ட 

அரச ருடன் சென் ( று ) அரிச்சந் திரவேந்தன் 
மாகாளி கோவிலிலே வந்திறங்கிப் போற்றிசெய்து 
வாகான வல்லியுடன் வண்மையுடன் நிற்கலுத்தான் ; 

சத்தியரிச் சந்திரனைத் தையல்சந்திர மாமதியை 
1380 வெத்திமிகுங் காளி மிகப்புகழ்ந்து தான்வாழ்த்தி 

நல்லவர முஞ்செயமும் நாகரீக முங்கொடுத்துச் 
" செல்லுமென்றாள் ; மன்னவனும் சேனைத் தளத்துடனே 
குருவாம் வதிஷ்டமுனி கோலவன முத்தவுடன் 

திருவாக் கிசைந்தருளிச் சீர்வதிஷ்டர் அங்கிருந்தார் . 
1385 செய்யப்படை வீரருடன் சென்றுவந்த மாவேந்தன் 

அய்யோத்தி நாட்டுக் கருகாண்மை வந்தனர்காண் , 
வாகுநெடுஞ் சோலை வனமிலங்குஞ் சித்திரமும் 
கோகிலங்கள் நின்று குரலிசைக்கும் ஓசைகளும் 

பாளை விரித்துப் படர் கமுகு நிற்பதுவும் 
1390 ஞாள மரத்தில் நயந்தகனி மின்னுவதும் 

மரம்பூத் திலங்கும் வளமைகளுஞ் சித்திரமும் 
நரப்புடைய வாழை நறுங்குலைவிட் டோங்குவதும் 
செங்கமல வாவிதொறுஞ் சேர்ந்த அன்னஞ் சூழ்ந்திருந்து 

பொங்கமுட னே தட த்தில் பூவை அன்னத் தோடிருந்து 
1395 சையோக மீறித் தழுவிமணம் பூணுவதும் 

பையரவின் அல்குலிளம் பைந்தொடியாள் சந்திரமதி 


பாட வேறுபாடு 
நடை 1378 : 4 நிற்கலுற்றான் 1691 174y 

1380 : 1 வெத்திமிகு 1749 
1383 : 2 வசிட்டமுனி 1749 
1383 : 3 , 4 கூர்ந்தவன முற்றவுடன் 1691, 
1384 : 3 சீர்வசிட்டர் 1749 
1386 : 3 கருகாக 1691 , 1749 
1388 : 4 சித்திரமும் 1691 1749 
1394 : 2 னித்தடத்திற் 1749 
1395 : 2 மண்டித் 1749 


1749 


அம்மானை 


93 


கண்டுமகிழ்ந் தேமகிழ்ந்து கன்னியர்க்குந் தோழியர்க்கும் 


கோசலை அனுகுதல் 


மண்டலஞ்சூழ் எந்தைநகர் மாநகரி லும்மதிகம் 

இந்தநகர் ” என்றே இசைவாகத் தா னுரைத்துச் 
1400 செந்திருவைப் போலுஞ் சிறப்பாக வேமகிழ்ந்து 

மேலான அய்யோத்தி மென்னகரி வந்து புக்கார் ; 
சீலான மன்னவனுஞ் செய்யமணந் தான்முடித்து 
வாறார் என மகிழ்ந்து வாய்த்தபணி ஆடை மின்ன 

வீறான மங்கையரும் மெய்ப்பான ஆடவரும் 
1405 சென்றுவந்து தானணுகிச் சீர்வேந் தனைத்தொழுது 

நன்றிபெற வும்வணங்கி நாட்டமுத்து நிற்கலுற்றார் ; 
ஆதிபுகழ் மன்னன் அடர்ந்ததெரு வீதியெல்லாம் 
வீதிவல மாக மிகவந்தார் அம்மானை ! 

அவ்வீதி தோறும் அடர்த்தசெழுங் கோலமிட்டுச் 
1410 செவ்வையுடன் ஆலாத்தித் தீபமொடு நிற்பாரும் 

கொத்தலரும் செண்பகமும் கோகனக மும் நிரைத்துச் 
சித்திரங்க ளாகச் சிறந்துமிக நிற்பாரும் 
பத்திபத்தி யாகப் பரிவுமயில் அன்னமென்ன 
வெத்திமன்ன னைப்புகழ்ந்து மின்னாள் தனை மகிழ்ந்து 
சென்னி யுறவணங்கிச் சீர்வசனங் கூறுவதும் 
பொன்னிலங்குந் தட்டில் புகழ்வயிர முத்துமணி 


1415 


பா . வே 

1398 : 4 லும்மதியம் 1749 
1402 : 3 சென்றுமணந் 1691 
1406 : 3 நாட்டமுற்று 1691 1749 
1411 , 1412 , 1413 , 1414 ஆகிய அடிகள் 1691 ஆம் எண்ணிட்ட சுவடியில் 
கீழ்வருமாறு உள்ளன . 

கொந்தலரு சண்பகமுங் கோகனக மும் நிரைத்துப் 
பந்திபந்தி யாகப் பரிவுமயில் அன்னமென்னச் 
சித்திரங்க ளாகச் சிறந்துமிக நிற்பாரும் 

வெத்திமன்ன னைப்புகழ்ந்து மின்னாள் தனைவணங்கி " 
1411 : 4 மும்மிறைத்து 1749 

1416 : 1 பொன்னிலகு 1749 
அரி . 24 


94 


அரிச்சந்திரன் 


மின்னும்பவ ளக்கோர்வை மெய்ப்பாக வைப்பாரும் 
உன்னும் பலவிதங்கள் உண்மையுடன் செய்து செய்து 

இப்படியே நின்றிலங்கும் ஏந்திழையா ரைப்பார்த்து 
1420 மெய்ப்புடைய மன்னவனும் மெல்லியருங் கொண்டாடி 

மும்முரசும் நின்று முழங்குதிருக் கோவிலிலே 
செம்மையுடன் வந்து புக்கார் சீருடனே அம்மானை ! 


வந்ததொரு மன்னவனும் மா துசந்திர மாமதியும் 

சுந்தரஞ்சேர் பொன்னால் துலங்கச் சமைத்திலங்கும் 
1425 நாகமணி மண்ட பத்தில் நல்வயிரத் தீபமுடன் 

வா கனைய வெள்ளி வனி தவிளக் கும்மிலங்கப் 
பள்ளி யறையிலிளம் பஞ்சுமெத்தைப் பூவணையில் 
தெள்ளு தமிழனைய தேனா ளுட னிருந்து 

வாசமுடன் கூடி மணந்து களிகூர்ந்து 
1430 ஆசைமத வேளின் அருநடமெல் லாம்புரிந்து 


பா . வே . 1418 உன்னும் பலவிதங்கள் எனத் தொடங்கும் அடிக்கு மாற்றாக , 1691 ஆம் 

எண்ணிட்ட சுவடியில் " சொர்ண மிகவுஞ் சொரிந்துமிக வைப்பாரும் 

என்னும் அடி இடம்பெற்றுள்ளது . 
1419 : 1 இப்படிக்கு 1749 
1419 : 2 வந்து தவும் 1691 
1419 : 3 எல்லோரை 1691 
1424 : 4 சிறந்திலங்கும் 1691 
1426 : 4 கும்மிலங்கும் 1749 
1428 : 2 தமிழுடைய 1574 1428 : 4 ருடனிருந்து 1691 

1429 : 3 மகிழ்ந்து 1574 
ஒப்புமை : அடி எண் . 1427-1438 . திருமணமானதும் , அரிச்சந்திரனும் சந்திரமதியும் 

காமனும் இரதியும் என இன்பத்தில் திளைத்திருத்தல் . 
முளைத்த வெற்பன கோயிலின் 

முதிர்மலர் அணைமேல் 
இளைத்த நுண்ணிடை இர தியும் 
காமனும் எனத்தாம் 

எ 
விளைத்தநல் இன்ப வெள்ளத்து 

வேந்தனும் மயிலும் 
திளைத்தி ளைத்தருள் பொழிந்திடக் 
கழிந்தன சிலநாள் . 

அரிச் . புரா . விவாக் காண்டம் - 285 


அம்மானை 


95 


31435 


பண்டுபட்ட காமப் பலதுயரெல் லாந்தெளிந்து 
ஒண்டொடியும் மன்னவனும் உண்மையுட னேகலந்து 
நேசத் தடரும் நிறைமோக மானதொரு 
ஆசைக் கடலின் அடர்த்த பெரும் ஆழமுற்று 
உள்ளங் களிகூர்ந் ( து ) ஊடல்மத நூல்முறையின் 
எள்ளளவுந் தப்பா ( து ) இயல்பெல்லாஞ் செய்திருந்து , 
காமன் இரதியெனக் காவலனும் மங்கையரும் 
நேமமுடன் வாழ்ந்திருந்தார் நேசமுடன் அம்மானை ! 

அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
இப்படி அரசர் கோமான் 

இளங்கொடி மடந்தை காடச் 
செப்பருங் கலவி யாடிச் 

சிறப்புடன் மகிழ்ச்சி பொங்கி 
மெய்ப்புறும் புவியும் போத்த 

விருதுசக் கரமே செல்ல 
முப்புரம் எரித்த நா தன் 

முறைப்படி உலகை ஆண்டான் . 
அந்த நாள் ஈசன் ஈந்த 

அருந்தவப் பலன்க ளாலே 
சிந்தைசீர் பெருகி வாழுந் 

திருவெனும் இனிய மங்கை 


54 


பாட வேறுபாடு : 
நடை 1434 : 2 , 3 , 4 கடலில் அழுந்திப்பெரு மாசைமுற்றி 1691 

1436 : 4 செய்திருந்தார் 1691 
ருத்தம் 54. 3 : 1 மெய்ப்புடன் 1749 

3 : 3 போற்ற 1574 1691 1749 
55. 1 : 5 பயன்கள் 1691 


ஒப்புமை : விருத்தம் 54 , 55. சந்திரமதியின் வயிற்றில் கருப்பம் திகழ்தல் . 

தருவை ஒத்த கரத்தரிச் சந்திரன் 
அரிவை யைப்பிரி யாமல் அ ணைந்தநாள் 
மருவை உற்றம லர்க்குழல் வல்லி தன் 
திருவ யிற்றில்க ருப்பந்தி கழ்ந்ததே . 

- அரிச் . புரா . விவாக காண்டம் - 286 


அரிச்சந்திரன் 


சந்திர மதியா ளான 

தையல் தன் வயற்றில் கெற்பம் 
விந்தைசீ ருடனே வந்து 

மிகவிளங் இனிய தம்மா ! 


55 


நடை. 


மைந்தனைப் பெறுதல் 


அலைசூழ் உலகமெங்கும் ஆளுமரிச் சந்திரனார் 
1410 தலைவி திருவயத்தில் தான் கருப்ப முத்ததுவே ; 

செய்யாள் உருவனைய தேவியர்க்கு மெய்வெளுத்துத் 
துய்ய கருப்பமிகத் தோன்றுங் குறிப்புடனே 
கண்ணோ டி தழ்வெளுத்துக் கச்சுமுலைக் கண் கருத்து 

ஒண்ணான மேனி உடம்புபச்சை வர்ணமிட்டுப் 
1445 புளிப்பு விருப்பமுற்றுப் பூலையிரு கால்வெளுத்துக் 

களிப்பு மிகுந்தே கனிந்ததிங்க ளொன் றாகி 
ரெண்டாகி மூன் றாகி நாலஞ்சா றேழாகி 
மண்டுமோர் எட்டாகி வாய்த்ததிங்க ளொம்பதுமாய்ப் 


பாடவேறுபாடு 

1440 : 2 திருவயற்றில் 1574 1749 
1440 : 3 , 4 தான்கெற்ப முற்றதுவே 1574 169 
1441 : 2 எனுமினிய 1691 1749 
1442 : 1 , 2 துய்யதொரு கெற்பமிகத் 1691 
1442 : 3 , 4 தோன்று குறியுடனே 1574 
1444 : 4 வன்னமிட்டு 1749 
1445 : 2 விருப்பமூத்து 1749 
1446 : 2 மிகுத்தே 1574 
1446 : 3 கனிந்து திங்க 1749 

1448 : 4 ளொன்பதுமாய்ப் 1574 1691 1749 
ஒப்புமை : அடி எண் . 1441- 1446. சந்திரமதி கருப்பம் அடைந்ததும் , சந்திரமதியின் 

உடலில் மாறுபாடுகள் தோன்றுதல் . 
நிலைம யிர்க்கண் குருக்கொண்டு நீள்கரும் 
கொலைம் தர்க்கண் குழிந்து குளீர் முகம் 
கலை நி லாவின்வி ளர்த்துக்க திர்மணி 
மூலைமு கங்கள்க றுப்புமு தீர்ந்தவே . 

அரிச் . புரா . விவாக காண்டம் -288 


அம்மானை 


97 


1450 


1455 


பத்தான திங்களிலே பாருலக முந்தழைக்கப் 
பெத்தாள் மகனைப் பெருகுமணி ரத்தினமென ; 
அந்நேரந் தாதியர்கள் ஆனசந்திர மாமதிக்கு 
இந்நிலமே செய்யும் இதங்கள் மிகச் செய்து செய்து , 
பாலகனை நன்றாய்ப் பரிவாய்ப் புனலாட்டி , 
ஏலமுடன் தொப்புள் இதமாய் முடிந்தறுத்துக் 
கோலத் துடனே குலவையிட்டுக் கொண்டாடிச் 
சீலத் துடனே செயல்பெருகி ஆசைமிஞ்சிப் 
பாங்கியர்கள் ஓடிவந்து , பார்வேந்த னோடுரைத்தார் ; 
ஆங்கவருக் கேற்க அதியவெகு மானமிட்டு 
வரமா முனிவர்களும் வானவருங் கொண்டாடுஞ் 
சரசு நதிமூழ்கித் தாணுவுட பூசை செய் து 
ஆயிரங் கோட்டை அமுர் தமணி முத்துடனே 
தூய நிதிபலவும் சொர்ண மணிபலவும் 


1460 


1449 : 4 முந்துதிக்க 1749 


பாட வேறுபாடு 

1449 : 3 , 4 பாருலகெ லாந்து திக்க 1691 
1450 : 2 மதலை 

1749 
1450 : 3 பெருகுமொளி 1691 
1451 : 4 மாமதிக்கே 1749 
1456 : 4 ஆசைகொண்டு 1749 
1458 : 1 ஆங்கவர்கட் 1691 
1458 : 3 அதிகவெகு 1574 1691 
1459 : 4 கொண்டாடச் 1691 
1460 : 2 நதிமுழுகித் 1574 1691 1749 
1462 : 3 , 4 சொர்ணப் பணிபலவும் 1691 

சொர்ணம் பணிபலவும் 1574 


1749 


ஒப்புமை : அடி எண் . 


1457-1467 . அரிச்சந்திரன் , மகன் பிறந்தான் எனும் செய்தியைக் 

கேட்டவுடன் , மகிழ்ந்து , நாட்டிலுள்ள அனைவருக் 
கும் பல்வகைக் கொடைகள் , உதவிகள் அளித்தல் . 


பிள்ளை வந்து பிறந்தனன் என்றலும் 
வள்ளல் உள்ளம் மகிழ்ந்திர வோர்க்கெலாம் 
அள்ளி நீர் அறை யைத்திறந் தேழுநாள் 
கொள்ளை கொண்மின் எனக்கொடுத் தானரோ . 


அரிச் . புரா . விவாக காண்டம் - 291 


அரி - 25 


98 


அரிச்சந்திரன் 


வெள்ளிக் கரகமுடன் மிக்கபல வஸ்திரமும் 

ஒள்ளியமாய் வேதியருக் குண்மையுடன் தானமிட்டுப் 
1465 பத்தியுள்ள பாலகனைப் பண்பாகப் பார்க்கவென்று 

வெத்தி மன்னன் வந்தவுடன் , மிக்கான தாதியர்கள் 
மைந்தன் தனையெடுத்து வந்தேந்திக் காட்டலுத்தார் ; 
சிந்தை களிகூர்ந்து சீர்வேந்தன் கொண்டாடிப் 

போகபோக் கியமதன் பூபால சிங்கமென்றும் 
1470 லோகதாட் சன் எனவும் உத்ததிரு நாமமிட்டுத் 

தாராட்டுந் தொட்டிலிலே தானுமிக வேகிடத்திச் 
சீராட்டி நீராட்டிச் சிந்தைமிகக் கொண்டாடிப் 
பட்டணத்தில் வாழும் பரிவுடையோர் எல்லவர்க்கும் 

இட்டமுடன் எண்ணெய் இசை அரப்புத் தன்னுடனே 
1475 மஞ்சளுடன் ஆடைகளும் வாய்த்தநல்ல சர்க்கரையும் 

இஞ்சலுடன் வீதி இசைமுழுதுந் தானுதவித் 
தேசங்கள் தோறும் சிறந்துமிந்த வாறு தவி 
நேசமுடன் வாழ்ந்திருந்தார் நீதியுடன் அம்மானை ! 


பாடவேறுபாடு 


1463 : 2 கரகமொடு 1749 
1463 : 3 , 4 மிக்கவஸ்தி ரம்பலவும் 1749 
1464 : 1 ஒள்ளியமா 1749 
1467 : 4 காட்டலுற்றார் 1574 
1470 : 2 சனனெனவே 1691 
1471 : 1 தாராட்டித் 1749 
1473 : 2 உள்ள 1574 
1475 : 2 தாம்பூலம் 1691 
1476 : 1 இஞ்சொலுடன் 1691 
1478 : 1 , 2 , 3 நேச முடனே நிறைந்திருந்தார் 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 1469 , 1470. அரிச்சந்திரன் - சந்திரமதியின் குழந்தைக்கு 

இடப்பெற்ற பெயர் முரண்பட்ட குறிப்பு . 


யாவ ரும் நிக ரல்லவற் கேற்றிடத் 
தேவ தாசன் எனப்பெயர் செப்பினார் 


அரிச் . புரா . விவாக காண்டம் 


305 


அம்மானை 


99 


1485 


சந்திரமதி யென்னுமந்தத் தையல் நல்லாள் பெத்தெடுத்த 
1480 மைந்தனெனுஞ் சின்ன மதகளிறுக் கின்பமுடன் 

வாழி யுடன் முருகும் வாய்த்தநெத்திச் சுட்டியுடன் 
ஆழி சிறுவிரற்கு அன்பாக வேபுனைந்து . 
பொற்காப்புத் தண்டையுடன் போந்தமணிக் கிண்கிணியும் 
பற்பல காப்பும் பதக்கமுட னேயணிந்து . 
செங்கீரை தாலாட்டு சேர்ந்து கொட்டுஞ் சப்பாணி 
பொங்குமுத்தம் வாரானை போந்தம் புலியழைத்தும் 
செய்யுஞ் சிறுபறைகள் சித்தில்சிறு தேருடனே 
உய்யும் இதமுடனே ஓராண்டாய் ரெண்டாண்டாய் 

ஆண்டு மூன் றாகி அது நாலும் அஞ்சாகி 
1490 வேண்டுங் குணம்வசனம் மிக்க அறி வுந்திடமும் 

தங்கியசீ ரும்பெருகித் தந்தையுடன் தாய்மகிழப் 
பொங்குபுகழ் மைந்தன் புகழாக வீத்திருந்தான் ; 
எத்திசையும் எண்ணும் எயிலரசர் போத்தி செய்யச் 

சத்தியகீர்த்தி என்னும் அத் தாடாளன் மந்திரிசொல் 
1495 உத்து நிலை யாக உலகமெல்லாம் தான்புரந்து 

சத்திய வாசகமுந் தப்பாத நீதியுடன் 
நன்னயங்க ளாக இந்த நானிலமெல் லாந்தழைக்க 
மன்னர் புகழ் அயோத்தி மன்னனுல காண்டிருந்தான் ; 

மண்டலமெல் லாந்துதிக்க வானவர்கோன் வீத்திருக்கும் 
1500 அண்டர் பதிவளங்கள் யானுரைப்பேன் அம்மானை ! 


பாட வேறுபாடு 


1479 : 4 பெற்றெடுத்த 1574 , 1691 , 1749 
1481 : 1. 2 வாளி முருகுதல்ல 1691 
1484 : 3 பதக்கனுட 1749 
1487 : 3 சிற்றில்சிறு 1691 
1493 : 2 , 3 , 4 எண்ணேழ் இயலரசர் போற்றிசெய்யச் 1691 
1493 : 3 , 4 இயலரசர் போற்றி செய்யச் 1574 
1495 : 1 உத்தநிலை 1691 1749 
1495 : 4 தான்புகழ்ந்து 1691 
1497 : 4 லாந்துதிக்க 1691 
1499 : 4 வீற்றிருக்கும் 1574 1749 


100 


அரிச்சந்திரன் 


1505 


தேவேந்திரன் பதிவளம் 
சுந்தரஞ்சேர் பொன்னால் துலங்குகின்ற நாட்டிலெங்கும் 
விந்தைநெடுங் கோபுரமும் வீறுலவுங் கோவில்களும் 
பொன்னரக்கு மாளிகையும் போந்தநெடுஞ் சாலைகளும் 
மின்னுமணி மண்டபமும் மிக்கபல மேடைகளும் 
எண்ணரிய சாலைகளும் ஏத்தமணி மண்டபமும் 
நன்னுதலார் வீத்திருக்கும் நா தமணி மண்டபமும் 
கன்னியிள மா மயிலார் காமநெடு மாளிகையும் 
உன்னிதங்க ளாக உயர்ந்திலங்கும் மேடைகளும் 

கற்பகப்பூஞ் சோலைகளுங் கண்ணான வாவிகளும் 
1510 விற்புருவ மானார் விளையாடும் பொய்கைகளும் 


கலிவிருத்தம் 


நேம மா தவர் நின்றிடும் அங்கணம் 
சாம வேத சறாளிகை மண்டபம் 
நாம மாதர் நடம்புரி சித்திரக் 
காம மண்டப முங்கணக் கில்லையே , 


56 


தெத்தி சைப்பொடு சென்றலங் காரங்கள் 
உத்தி லங்கு முயர்மணிச் சாவடி 
வெத்திச் சீர்பெறும் மேன்மணி மண்டபஞ் 
சுத்துஞ் சாவடி யுந்துகை யில்லையே , 


57 


பாடவேறுபாடு 


நடை 


1502 : 4 கோயில்களும் 1691 
1505 : 3 ஏற்றமணி 1191 
1506 : 2 வீற்றிருக்கும் 1740 
1306 : 3 நாகமணி 1691 


விருத்தம் 57. 1 : 1 தெற்றி 1691 

2 : 1 உற்றி 1691 
3 : 1 வெற்றிச் 1691 
3 : 3 மின்மணி 1691 
4 : 3 யுந்தொகை 1691 


அம்மானை 


101 


பத்தியத்தி யாகப் பலகோடி மண்டபமும் 
சித்திரங்க ளாகச் சிறந்திலங்கும் பொன்னாட்டில் 
மூவேந்த ரும்புகழும் மூண்டமணி யாசனத்தில் 

தேவேந் திரனுமந்தத் தேவியிந்தி ராணியுடன் 
1515 ஆயிரங் கண்ணிலங்க ஆனசொலு வீத்திருந்தான் ; 

தூயதொரு வானவர்கள் சுத்தெங்குங் காத்து நிற்க 
வீணை பலமுழங்க மிக்கவிரு தும்புகழத் 
தானையுட துந்துமங்கள் தானும் மிகக்குமுற 
ஏல இரம்பையுடன் ஏற்கும் உருவசியும் 
சால முருந்திலகத் தையலருந் தானிருந்து 
நாடகவி னோத நளபாக சித்திரமும் 
நீடியவொய் யார நிதான நடம் செய்திடவே , 
சித்தம் மிகமகிழ்ந்து , தேவர்பிரான் கொண்டாடி 

உத்த அரி யாசனத்தில் உண்மையுடன் வீத்திருந்து 
1525 சங்கையுட னேயிவர்கள் தங்களுக்கெல் லாம்வரிசை 

அங்கவருக் கேற்க அரியபணி ஆடை நல்கி 
வாசவர்கோன் தானும் மகிழ்ந்திருந்தார் அம்மானை ! 


1520 


பூசுரர்க ளும் பெரிய புண்ணியமா தேவர்களும் 

வேத வியாசருடன் மிக்கசெய மாமுனியும் 
1530 சூத முனிவருடன் சொல்லும் பராசரரும் 

காசி மகாரிசியுங் கலைக்கோட்டு மாமுனியும் 
நேசமக லாத நிறைரோம மாரிசியும் 
நாரதருந் தும்புருவும் நல்ல கவுதமரும் 
சாரம் புகழ்பெருகுந் தங்குசெயங் கொண்டாரும் 


பாடவேறுபாடு 


நடை 1515 : 4 வீற்றிருந்தான் 1749 

1516 : 3 சுற்றெங்குங் 1691 1749 
1516 : 4 காத்திருக்க 1749 
1524 : 4 வீத்திருந்தார் 1691 
1526 : 2 கேற்ற 1691 
1528 : 2 ளும்புகழ 1691 

153414 கொண்டருளும் 1691 
அரி - 26 


102 


அரிச்சந்திரன் 


1535 

துருவாச மாமுனியுந் தோன்றுபுகழ் மா தவரும் 
குறுமுனியும் வேதக் கொழுந்தான தேசிகரும் 
வசிட்ட முனிவருடன் வாய்த்த செழுங் கோசிகனும் 
சுசிட்டருடன் மா தவருஞ் சூழ்ந்தரிசி தன்னுட னே 

ஆதித்தர் பன்னிருவர் அஷ்ட வசுக்களுடன் 
1540 சோதி முடியிலங்குந் துய்யதொரு சந்திரனும் 

சனகருடன் நால்வர்களும் தங்கியமாப் பூசுரரும் 
அனேக முனிவருடன் அன்பாக வீத்திருந்தார் ;; 
அங்கவரை நோக்கி அயிரா வதப்பாகன் , 

சங்கையுள்ள மாதவரே ! சாத்து மொழி கேட்டருளீர் ; 
1545 பூதலத்தில் வாழும் புகழரசர் தங்களிலே 

நீத முடையவனாய் நிச்சயசொல் லுத்தமனாய்ச் 
சிந்தையிலும் வாக்கிலும் பொய் செப்பாத வாசகனாய்த் 
தந்தார தாரப் பிறர் தார புத்திரனாய் 


பா . வே . 


1536 : 1 குருமுனியாம் 1691 
1541 : 1 சனகரொடு 1749 
1542 : 2 முனிவரொடு 1749 
1542 : 4 வீற்றிருந்தார் 1749 
1543 : 4 பதப்பாகன் 1749 
1544 : 3 சாற்றுமொழி 1691 1749 
1548 : 2 தாரம் 1749 


ஒப்புமை : அடி எண் . 1543 

1543 - 1550. தேவேந்திரன் முனிவர்களை நோக்கி , பூவுலகில் 
வாய்மை முதலான நற்பண்புகளில் சிறந்த அரசர் யார் என 
வினவல் . 


பாய்மைக்க லோலக் கடல்சூழ்புவிப் 

பார்த்தி வர்க்குள் 
தீமைக்கும் வேகச் சிலுக்குக்கும் 

இடம்கொ டாது 
வாய்மைக்கு நன்னூல் வளனுக்கு 

மனதி லுற்ற 
தூய்மைக்கும் மிக்கார் தமை ஆய்ந்து நீர் 
சொன்மி னென்றான் 

--அரிச் . புரா . இந்திர காண்டம் - 21 


அம்மானை 


103 


மண்ட்லத்தில் உண்டோசொல் ; மாதவரே ! " என்று சொல்லி 
1550 அண்டர் பிரானும் அருமறையோ ரைக் கேட்டான் . 

அந்தமொழி கேட்டவுடன் ஆன தொரு சீர்வதிஷ்டர் 
சிந்தை மகிழ்ந்து சிறப்பாகக் கூறலுத்தார் 
“ வானாட்டு மன்னவனே ! வாசவனே ! நீ கேளாய் : 

மேனாட் டிலும்மதிய மிக்கதொரு மேதினியில் 
1555 அய்யோத்தி என்னும் அடர்ந்தபுகழ் நாடாளும் 

துய்யவரிச் சந்திரன்காண் சுத்தமிகும் என்சீஷன் ; 
மாதிலங்கும் மார்பனவன் வாய்த்ததவம் உள்ளவன்காண் ; 
நீதியுள்ள வேந்தனவன் நீதி அனு கூலனுங்காண் ; 

பத்திமுத்தி உள்ள பர தார புத்திரன் காண் ; 
1560 புத்திமிக உள்ளவன்காண் பொய்சொல்லா மன்னனவன் . " 


பாட வேறுபாடு : 


1551. அந்த மொழிகேட்டு ஆன தொருவசிட்டர் 1749 
1552 : 4 கூறலுற்றார் 1691 1749 
1554 : 2 டிலும்மதிக 1574 1691 1749 
1558 : 2 மன்னனவன் 1691 
1558 : 4 கூலனுமாய் 1691 
1559 : 1 பத்தியுத்தி 1691 
1560 : 1 , 2 புத்தியுள்ள மன்னவன் காண் 1574 
1560 : 4 வாசகன் காண் 1691 


ஒப்புமை : 


அடி எண் . 


1551 - 1561. வசிட்ட முனிவர் , தேவேந்திரனை நோக்கி , 
" பூவுலகில் , அரிச்சந்திரனே வாய்மை முதலான நற்பண்புகளில் 
சிறந்த அரசன் ” என்று கூறுதல் . 


“ பாருக் கொருவன் பர தார 

சகோத ரன்வெம் 
போருக் கொருவன் புகழுக்கு 

மறைப்பொ ருட்கு 
நேருக்கும் வீடா மனு நூனெறிக் 

கும்பொ றைக்கும் 
ஆருக்கும் மிக்கான் அரிச்சந்திரன் 
ஆகும் என்றான் " 

- அரிச் . புரா . இந்திர காண்டம் - 33 


அரிச்சந்திரன் 


என்று புரந்தரனுக்( கு ) இயல்வதிஷ்டர் கூறிடவே 
வென்றியுள்ள கோசிகனும் மேன்மையுட னேகேட்டு 
“ ஏத்ததவ முள்ள இசைவதிஷ்ட மாமுனியே ! 

சாத்து தவ முள்ள சசிகொழுநன் சேர்பதியில் 
1565 துற்சணங்கள் உள்ளவனைத் துட்டமிகச் செய்பவனை 

வட்சணங்கள் கெட்ட வனை நாரிமயல் கொண்டவனை , 
புலையுங் கொலைகளவும் போ தமிகச் செய்து செய்து 
நிலைகெட் டலைந்துழலும் நிர்ப்பாக்ய னானவனை , 

நல்லவன் காண் என்று சொல்லி நத்தவத்தோர் தம்சபையில் 
1570 வல்லமையாய்ச் சொல்வர்களோ மாதவரே ! என்றுரைத்தான் , 


வதிட்டர் சபதமிடுதல் 


அவ்வசனங் கேட்டு அடர்ந்தபெருங் கோபமுடன் 
செவ்வையுள்ள மாவதிஷ்டர் சென்றெழுந்து மேதுரைப்பார் 


பா . வே . 

1562 : 3 , 4 மேன்மை யுடன் கேட்டு 1749 
1563 : 1 ஏற்றதவ 1691 
1563 : 3 இசைவசிட்ட 1749 
1564 : 1 சாற்றுதவ 1691 
1567 : 3 போ தநிதஞ் 1691 போதநித்தஞ் 1749 
1568 : 2 உலைந்துழன்று 1749 
1571 : 3 , 4 அதிகோப முண்டாகி 1691 
1572 : 2 மாவசிட்டர் 1749 

1572 : 4 தாமுரைப்பார் 1749 
ஒப்புமை : அடி எண் , 1562 - 1570. அரிச்சந்திரனே சிறந்தவன் என வசிட்டர் கூறக் 

கேட்ட விசுவாமித்திரர் , * நற்பண்புகள் அற்ற ஒருவனை நல்லவன் 
எனத் தேவேந்திரன் முன் வசிட்டர் கூறக் காரணம் என்ன ? " 
என வினவுதல் , 
வெய்யன் பதகன் பரதார 

விருப்பன் வீணன் 
பொய்யன் நிறையும் பொறையும் 

சிறிதுமில் புல்லன் 
கையன் கபடன் கயவன்றனை 

நல்ல னென் றிவ் 
வையன் திருமுன் னுரைத்தாயிதென் 
னசு வென்றான் " 

அரிச் . புரா . இந்திர காண்டம் -33 


அப்மானை 


105 


சத்தியரிச் சந்திரனைத் தப்பாத வாசகனைப் 

பத்தியுள்ள கேசரியைப் பர தார புத்திரனை,, 
1575 உத்தமனை 

உத்தமனை , வேதத் துகந்தசிந்தை யுற்பனனை , 
நத்தவருங் கொண்டாடும் நல்லசிந்தை யுற்பனனைத் 
துட்டன் கபடனென்றுஞ் சொல்பிரட்டு வஞ்சனென்றும் 
நெட்டாந் திரமாக நீயுரைத்தாய் இச்சபையில் ! 

பூவுலகில் மன்னவனைப் பொய்யனென்று சொன்னவுந்தன் 
1580 நாவு வெந்து போகுமென்று நல்வதிஷ்டர் கூறிடவே , 

கோசிகனுந் தானெழுந்து கோபமுடன் சீறிடவே , 
வாசவனார் தன் சபையில் மாமுனிவர் எல்லோரும் 
பதறி யெழுந்தே பருவமுட னேயிருவர் 

வி திருஞ் சினமாத்த மேன்மேலுங் கோபமிஞ்சி 
1585 ஆங்கார மாயிருவர் ஆலித்து நிற்கலுத்தார் . 

பாங்கான நார தரும் பண்பாக ஓடிவந்து , 
மாமுனியே நீங்கள் வலுகோபங் கொண்டதெல்லாம் 
நாமறியச் சொல்லுகிறோம் நாடியமை யுங்கோபம் 


பா . வே . 


1691 


1576 : ( நற்றவர்கள் 
1576 : 3 , 4 நல்லதொரு மன்னவனைத் 1749 
1580 : 3 தல்வசிட்டர் 1749 
1585 : 4 நிற்கலுற்றார் 1574 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 1571-1580 . அரிச்சந்திரன் நல்லன் அல்லன் என விசுவாமித்திரர் 

கூறக் கேட்ட வசிட்டர் , விசுவாமித்திரரை நோக்கி , நல்லோ 
னாகி அரிச்சந்திரனை வேண்டுமென்றே நல்லன் அல்லன் என 
உரைத்த உன் நாக்கு வெந்துபோகும் ! ” எனச் சினத்துடன் 
கூறுதல் 
" தீவெந் தொழிலின் ஒப்பற்றமெய்ச் 

செவ்வி யோனைக் 
காய்வெந் திறலா லிவைகூறிய 

கௌசி கா நின் 
வாய்வெத் திலை நின் மனம்வெந்திலை 

வம்பு சொன்ன 
நீவெந் திலைதெய் வமும் நின் வயிற் 
பொய்த்த தென்றான் . 

--அரிச் . புரா . இந்திர காண்டம் - 36 
அரி- 2 ? 


T06 


அரிச்சந்திரன் 


1590 


பாவமெ ” ன்ற போதே பரமரிசி வோரிருவர் 
கோவக் கடலைக் குணக்கரைக்குள் ளேயொடுக்கி 
இருந்தார் சினமுடனே எல்லோருந் தாமறியப் 
பொருந்து புகழ் நாரதரும் போந்துரைத்தார் அம்மானை ! 


அரிச்சந் திரவேந்த னானபுகழ் மெய்யனென்றால் 

விரிச்சதொரு பொய்யனென்றால் மிக்கசப தம்பாசை 
1595 சொல்லும் புரந்தரன் முன் சொல்முனியே ! என்பளவில் 

வல்ல தொருவேத வாதரெனும் மாவதிட்டர் 
அப்போ புரந்தரன்முன் னாகஉட னே துரைப்பார்- 
" செப்பிய என் சீஷன் சிறந்த பொய்யன் என்று கண்டால் 

கெங்கா நதியுங் கிளர்மதியுஞ் சூடுகின்ற 
1600 சங்கரனார் தாமறியத் தானுரைக்கக் கேட்டருளும் ; 

தவசின் நிலைமைகளுந் தாணுவுட பூசைகளும் 
சிவமுலவும் நீறுந் திருவேட மும்மகத்திக் 


பாடவேறுபாடு 


1589 : 1 பாபமென்ற 1691 
1590 : 1 கோபக் 1691 
1590 : 4 ளேயடக்கி 1574 169 ! 
1591 : 3 எல்லவருந 1691 
1596 : 4 மாவசிட்டர் 1749 
1597 : 4 னே துரைப்பான் 1691 
1600 : 3 தாமுரைக்கக் 1574 
1601 : 1 தவசு 

1574 
1602 : 4 மும்மகற்றிக் 1691 


ஒப்புமை : அடி எண் . 1598 -- 1606 . வசிட்டர் சினங்கொண்டு , என் 

சீடன் 
அரிச்சந்திரனைப் பொய்யன் என மெய்ப்பித்தால் , நான் சிவதவ 
வேடமகற்றித் தலையில் கட் குடம் 

தூக்கித் 

தென் றிசைச் 
செல்வேன் எனச் சபதம் உரைத்தல் . 
அன்பாற் கடல் ஆ யவசிட்டன் அழன்று மன்னன் 
தன்பாற் றவறுண் டெனக்கௌசிகன் சாய்க்கின் அன்றே 
வெண்பாற் றவம்விட் டிழிகள் தலை ஓட்டில் ஏந்தித் 
தென்பாற் றனிச்செல் குவன் யானிது திண்ணம் என்றான் . 

--அரிச் . புரா . இந்திர காண்டம் -42 


அம்மானை 


107 


கள்ளுக் குடமெடுத்துக் காதலுட னேசுமந்து 

தள்ளும் படிக்கே தனியே மிகவெழுந்து 
1605 தெக்குமுக மாய்நடப்பேன் தேவேந்தி ரா ! ” எனவே 

மிக்க வதிஷ்ட முனி மீறுசினத் தோடுரைத்தார் . 
பக்கமுள்ள கோசிகனும் பாரமுடன் கூறலுத்தார் - 
“ தக்கபுகழ் சேருமரிச் சந்திரனைப் பொய்யனென்று 
பண்ணாமல் விட்டுவிட்டால் பாம்பணிவோன் தன்னருளால் 
ஒண்ணாக யான் முடித்த ஓங்குதவத் தில்பாதி 
மண்ணாளும் வேந்தனுக்கு மாறாம லேகொடுப்பேன் " 
என்று சொல்லிக் கோசிகனும் ஏத்தமுடன் சீருரைத்தார் , 
இச்சபதம் பேசி இருவோருந் தானிருக்கச் 

சர்ச்சைமொழி நாரதருஞ் சாத்துவார் அம்மானை ! 
1615 கோசிகனார் தாமணுகிக் கொத்தவனைத் தானுமிந்தக் 

காசினியில் சோதினைகள் காணுகின்ற நாள்வரைக்கும் 


1610 


பாட வேறுபாடு : 


1604 : 1 மிகநடந்து 1691 1719 
1605 : 1 தெற்கு முக 

1691 
1606 : 2 வசிட்ட முனி 1719 
1606 : 3 , 4 மீறுசின மோடுரைத்தார் 1574 
1607 : 4 கமறலுற்றான் 1574 1691 1749 
1611 3 , 4 மாறாமல் யான்கொடுப்பேன் 1691 1749 
1612 : 3 , 4 ஏற்றமுட னேயுரைத்தான் 

1691 
1614 : 3 சாற்றுவான் 1691 

சாற்றுவார் 1574 
1615 : 3 கொற்றவனைத் 169 / 


. 


ஒப்புமை : அடி எண் 


1608 1612 . வரிட்டர் கூறியது கேட்ட 

விசுவாமித்திரர் , 
அரிச்சந்திரன் பற்றி வசிட்டர் கூறியது உண்மையென ஆனால் 
நான் என் தவத்திற் பாதியை ஈவேன் என உரைத்தல் . 


வென்றா னெனின்யான் செய்மெய்த்தவந் தன்னிற் பாதி 
குன்றாமல் ஈவேன் எனக்கௌசிகன் கூறினான் ஆல் 


அரிச் . புரா . இந்திர காண்டம் -44 


106 


அரிச்சந்திரன் 


பூவுலகி லேவதிஷ்டர் போகாமல் தானுமிந்தத் 
தேவர் பதிதனிலே சென்றிருக்க வேணுமென்றார் ! 

அந்தப்படி யேகருமம் ஆகுகின்ற நாள் வரைக்கும் 
1620 இந்தப் பதியில் இருப்போர் ” என மகிழ்ந்து 

பொன்னாட்டி வேவதிஷ்டர் போந்திருந்தார் அம்மானை ! 


விண்ணாட்டுக் கோசிகனும் வேந்தனைச்சோ திக்கவென்று 
அயிராணி கேள்வன் அறியவுரைத் தேயெழுந்து 
செயலான பூவுலகில் சென்றுவந்தார் அம்மானை ! 


1625 சென்றுவந்த கோசிகனும் சிந்தைதனில் எண்ணலுத்தான் , 

வென்றியுள்ள மன்னவனை மெய்யனல்ல வென்றுபண்ண 
எந்தவகை செய்வோம் எனவே மிக நினைந்து 
சுந்தரஞ்சேர் மாமுனிவன் சுற்றமுடன் எண்ணியெண்ணி 

மாதவர்கள் சேரும் மலைக்குகையில் வந்து புக்கான் ; 
1630 ஏ தமுடன் அம் மலையில் இன்பமுள்ள மாமுனிவர் 

கோசிகனைக் கண்டு குணமாக வேவணங்கித் 
தேசிகரே ” என்று சொல்லிச் சீராக வீத்திருந்தார் ; 
வீத்திருந்த மா தவரில் மிக்கதொரு நால்வர்களைப் 
பூத்ததவக் கோசிகனும் பூராய மாயழைத்து , 


பாட வேறுபாடு 

1617 : 2 லேவசிட்டர் 1745 
1621 : 2 லேவசிட்டர் 1749 
1622 : 2 கோசிகனார் 1691 
1625 : 4 எண்ணலுற்றான் 1574 1691 1749 
1629 : 4 வந்து புக்கார் 1574 1691 1749 


ஒப்புமை : அடி எண் . 1625 

1625 --- 1629. விசுவாமித்திரர் , “ அரிச்சந்திரனை மெய்யனல்லன் 
எனக் காட்ட . என்ன செயல்கள் செய்யலாம் என ஆராய்தல் , 
செவ்வி யன் றனைத் தீயவன் என்றியாம் 
வெவ்வி யற்பட விண்ணவர் முன் புகல் 
அவ்வி யத்தைமெய் ஆக்கும் அரும் திறம் 
எவ்வி யற்றென் றிதயத்தில் எண்ணினான் . 

- அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் - 2 


அம்மானை 


11635 மாதவரே ! நீங்கள் சென்று வாய்த்த அயோத் திப்பதியில் 

ஆதவோர் கோன் நீதி அரிச்சந் திரனிடம்போய் 
யாகம் முடிப்பதற்கு ஆடகங்கள் வேணுமென்று 
வாகனைய கோசிகனார் வாசகங்கள் சொல்லிவிட்டார் 

என்று சொல்லிக் கேட்டு இருநிதியந் தாறனென்றால் 
2640 நன்றியுடன் கேட்டு நயந்து நீர் கொண்டாடி 

இந்நாளில் கோசிகனார் இங்குவரு வார் அவர்பால் 
பொன்னான ( து ) ஈயுமென்று போந்து சொல்லி வந்து விடும் 
மாதவரே என்று சொல்லி வார்த்தைமிக வேயுரைத்து 
ஏதமுருங் கோசிகனார் இன்பமுட னேயிருந்தார் . 


கலிவிருத்தம் 


கவுசிக மாமுனி கழறு வாசகம் 
சிவதவ முனிவர்கள் சிறந்து கேட்டுமே 
அவசிய மிப்படி அரசன் பாலெய்தி 
நவமுட னறிந்துவந் துரைப்பம் நாமென்றே. 


58 


பாடவேறுபாடு 


நடை 


1635 : 3 , 4 வாய்த்த அயோத்தியிலே 1691 
1639 : 2 கேளு 1691 1749 
1639 : 4 தாரனென்று 1691 1749 , தாரமென்றால் 1574 
1640 : 2 சொன்னால் 1691 
1644 : 3 , 4 இன்பமுடன் வீத்திருந்தார் 1601 


ஒப்புமை : அடி எண் . 
அடி எண் . 1635 - 1644. விசுவாமித்திரர் , " அரிச்சந்திரனிடம் சென்று 

வேள்விக்குப் பொன் வழங்குமாறு கேட்டு வருக ” என முனிவர் 
களை அனுப்பிவைத்தல் . 


அருள் அ யோத்தி அரிச்சந்திரனையுற் 
றிருள றும்பெரு வேள்விக்கி யான்சொலும் 
பொருட ரும்படி இன்று பொருத்திநீர் 
வருக என்று மறைமுனி கூறினான் . 


-அரிச் . புரா , வஞ்சனைக் காண்டம் -8 


அரி . 28 


110 


அரிச்சந்திரன் 


இலங்கிய கவிகையும் இசைந்த அக்கதை 
துலங்கிய சிவமணிச் சோதி மின்னிட 
நலங்கிளர் தவமறை நால்வர் தாமெழுந் 
தலங்கல் வே லரசனாட் டகத்தை நோக்கியே ! 


5.9 


நடை 


1645 செய்யதெ 

செய்யதொரு மா தவர்கள் சீராக வேயெழுந்து 
துய்ய மலைத்தடமுஞ் சுத்தமுள்ள கானகமும் 
வையகமெல் லாமறிய வந்து கடந் தேகியவர் 
அய்யோத்தி நாட்டுக் கருகிருக்குஞ் சோலை நண்ணிக் 

சிந்தைகளி கூர்ந்து சிறப்பாக வேயிருந்தார் ; 
1650 அந்தவனந் தோறும் அடர்ந்தகனி தின்றுகொண்டு 

மந்திகுதித் தாடும் வனிதமுள்ள சீரழகும் 
நந்துகுயி லே சையிட நல்லமயில் கோழியன்னம் 
ஓடிவிளை யாடி உலாவிநிற்குஞ் சித்திரமும் 

நீடியவா விச்சிறப்பும் நேசமலர்க் காவுகளும் 
1655 மாதவர்கள் கொண்டாடி வாய்த்தநெடுஞ் சோலைவிட்டு 

நீதமன்னன் வாழும் நிறை கோவில் சென்றுபுக்கார் ; 
துன்னுமறை யோர்வரவு துங்கமன்னன் கண்டெழுந்து 
என்னுடைய மா தவந்தான் இன்றுவந்து தென்று சொல்லிப் 


பாட வேறுபாடு 


விருத்தம் 59. 2 : 2 நவமணிச் 1691 

4 : 4 நோக்கினார் 1691 


நோக்கினான் 1749 


நடை 


1646 : 4 காடுகளும் 1749 நாடுகளும் 1691 
1647 : 3 வந்து நடந் 1691 
1649 : 4 வீத்திருந்தார் 1749 
1652 : 4 கிள்ளையன்னம் 1691 1749 
1656 : 1 நீதிமன்னன் 

1574 1691 
1658 : 3 நிரைகொலுவில் 1574 
1657 : 2 யோர்வரவுந் 1749 
1657 : 4 தானெழுந்து - 1574 


அம்மானை 


111 


1660 


1665 


பாதந் தனைவணங்கிப் பண்பா சனங்கொடுத்து , 
மாதவரே ! வந்த வகையுரையும் " என்று சொன்னார் ; 
ஆன புகழ் சேரும் அருமறையோர் கூறலுத்தார் . --- 
மானமுள்ள வேந்தே ! மருவலர் தங் கேசரியே ! 
தேசிகனார் என்னுஞ் சிறந்த புகழ் வல்லதொரு 
கோசிகனார் தாமனுப்பக் கொத்தவனே நாங்கள் வந்தோம் 
வாழும் புவியில் மகம் நடத்த வேணு மென்று 
ஈழம் உனைக் கேட்டு எம்மைவரச் சொல்லிவிட்டார் ” 
என்றுமறை யோருரைக்க ஏற்றடன்னன் கூறலுத்தாள் 
“ நன்றியுள்ள மாதவரே ! நாடோறு மேதழைக்கச் 
செய்ய தொரு யாகஞ் சிறப்பாக நீங்கள் செய்யப் 
பொய்யாமல் செம்பொன் புகழ் பெறவே யான் கொடுக்க 
உள்ள முரை யீதென் றுகந்து மன்னன் கொண்டாடித் 
தெள்ளுந் திரவியங்கள் சென்றளிப்போம் என்றுரைத்தார் . 
இவ்வார்த்தை கோசிகன்பால் யாம் உரைப்போம் என்று சொல்லிச் 
செவ்வையுள்ள மாதவர்கள் சீர் வேந்த னோடுரைத்துக் 
கோசிகனார் தம்மிடத்தில் கூறினார் அம்மானை ! 


1670 


1675 


வாசிபெரு மாமுனிவன் வன்மையுட னேகேட்டு 
எந்தவிதத் தாலும் இசைந்த பொய்ய னாக்கிவைப்போம் 
எந்தவழி யாலே இடுக்கண்மிகச் செய்திடுவோம் 


பா . வே . 


1659 : 4 சனங்குடுத்து 1749 
1660 : 4 என்று சொன்னான் 1749 
1661 : 4 கூறலுற்றார் 1574 1691 1749 
1664 : 2 , 3 தானனுப்பக் கொற்றவனே 1574 
1664 : 3 கொற்றவனே 1691 கொத்தவரே 1749 
1667 : 1 , 2 என்று முனி வோருரைக்க 1749 
1667 : 4 கூறலுற்றான் 1574 1691 1749 
1672 : 3 , 4 சென்றளிப்பேன் என்றுரைத்தான் 1749 
1673 : 1 இவ்வாறு 

1749 
1674 : 4 னோடுரைத்தார் 1691 
1675 : 3 கூறினார்காண் 1691 
1677 : 2 தாலே 1574 1691 1749 
1678 : 1 , 2 எந்தவிதத் தாலே 1574 


113 


அரிச்சந்திரன் 


கவு சிகர் வரவு 


என்றுவஞ்ச க நினைவை எண்ணி எண்ணி ஆராய்ந்து 
168 ) நன்றிசிறந் தே இலங்கும் நாட்டகத்தில் செல்லலுற்றார் ; 

காட்டகத்தில் கோசிகனும் நாடிவருஞ் சீரறிந்து 
காட்டகத்தில் வாழும் கலைமான் இனம்பிரிந்து 
பொட்ட முற்றுச் சோர்ந்து மருகி மரு கிக்கலங்கி , 

கோட்டமிட்டு வாடிக் கொடும்பயங்கொண் டேகியதே ! 
1685 சீரார் வயல் நிறையுஞ் சென்ன லெல்லாம் மெய்சோர்ந்து 

தாரா யிலங்குந் தலைகருகி நின்றதுவே ; 


பாடவேறுபாடு 


1680 : 3 , 4 நாட்டகத்தே செல்லலுற்றான் 1691 
1680 : 2 தே இலங்கு 1749 
1583 : 1 வாட்டமுத்துச் 1749 
1684 : 1 கூட்டமுற்று 1691 
1685 : 1 சீராய் 1691 
1686 : 1 , 2 , 3 தாராவுஞ் சோரத் தலைமயங்கி 


1691 


காண , 


ஒப்புமை : அடி எண் . 1681 - 1698. அரிச்சந்திரனைத் தீய நோக்கத்துடன் 

விசுவாமித்திரர் காட்டு வழியாகச் செல்வது கண்டு , தென்றல் , 
மலர்கள் , வாவி , சோலை , விலங்குகள் , பறவைகள் , மீன்கள் 
முதலியன நடுங்குதல் . 


கெடுக்க வந்தனன் என்று கிலேசியா 
விடுக்க ணுற்றிளந் தென்றல் இயம்பிட 
மடுக்க ளும்மலர் வாவியும் சோலையும் 
நடுக்கம் எய்தி அலைந்தன நாடெலாம் , 


21 


கள்ள நீதிக் கவுசிகன் எண்ணிய 
துள்ள மார உணர்ந்திள மந்திகட் 
டுள்ளி நீங்கின சோலைக டோறுமென் 
புள்ளி ருந்தன பொய்கைக டோறுமே , 


22 


அலைகள் சாய்ந்தகல் வாவியின் மீனெலா 
நிலைகள் சாய்த்தயல் நீங்கின வாழைகள் 
குலைகள் சாய்த்தயல் குப்புற்று நின்றன 
தலைகள் சாய்த்தன சாலியின் ஈட்டமே 

- அரிச் . புரா , வஞ்சனைக் காண்டம் -23 


அம்மானை 


113 


1695 


ஊகம் மிகப்பதறி ஓடியினத் தோடெழுந்து 
சோகவனந் தோறுஞ் சுகங்கொண் டரவொளிக்கும் ; 

செம்மிவிளைந் தெங்குஞ் செழுந்தாழை பாளைவிரித் ( து ) 
1690 அம்மாவென் றாடி அலைந்து மலைந்திடவே 

நேசக் கனிபருகி நீரருந்தும் புள்ளினமும் 
ஓசைக் கிளியும் உலரிப் பறந்திடவே 
ஏரிநெடுங் காலொழுங்கில் ஏறிவருஞ் சேல்கயல்கள் , 
“ பாரிலிந்தக் கோசிகன் மா பாவிவந்தான் ” என்று சொல்லிப் 
பாணிதனை விட்டுப் பருங்கதலி நீளிலையில் 
நாணிக் குதித்து நடுநடுங்கி நின்றதுவே ; 
எண்ணரிய பொய்கைக் கிசைந்ததொரு செங்கமலம் 
தண்ணீ ரலையத் தடுமாறி நின்றிடவே , 

கண்டுகண்டு கோசிகனும் காதலுட னே நடந்து 
1700 மிண்டுங் கதலி மிகுத்தபலா மாவிலுப்பை 

சிந்தூரம் நெல்லி சிறந்தபனை சோகுபுன்னை 
நந்தூர் வனங்கடந்து நல்லபதி மீதுவந்து 
பொன்னார் வனங்கடந்து போந்ததெரு வீதிலிட்டு 
மன்னன் திருக்கோவில் வந்தனர்காண் அம்மானை ! 


பாட வேறுபாடு 


1687 : 4 தோடுழன்று 1691 
1688 : 3 , 4 சுகமன்றி யேயொளிக்கும் 
1692. ஓசைக் கிளிமயிலும் ஒன் றிப் பறந்திடவே 1691 
1693 : 4 சேல்களுமே 1691 
1696 : 2 குதித்தே 1691 
1698 : 4 நின்றதுவே 1691 
1700 : 3 மிகுபலா 1574 1691 1749 
1702 : 1 நந்தா 1691 
1702 : 4 மீதில்வந்து 1574 1691 1749 

1704 : 2 திருக்கொலுவில் 1574 
அரி- 29 


114 


அரிச்சந்திரன் 


கலிவிருத்தம் 


அருமறை கவுசிகன் அதிய சீருடன் 
பெருமைகே சரியிடம் பிறங்கும் ஒல்லையில் 
திருமகள் இலங்குதோள் செய்ய வேந்தனும் 
குருவென எழுந்துகை குவித்து மேத்தியே ! 


60 


பூமுடி தாளுறப் புகழ்ந்து போத்தியே 
தாமெதிர் சென்றிடத் தவங்கொள் மாமுனி 
நான் மறை மொழிநிறை நாத னைப்புகழ்ந் 
தேமசிங் காசனத் திடத்தில் எய்தினார் . 


61 


நடை 


1705 வந்தமுனி பாதம் வணங்கிமகா மன்னவனும் , 

" எந்தையரே ! வேதம்உரை என் குருவே ! தெய்வ ( த ) மே ! 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 60. 3 : 2 இலகுதோள் 1749 

4 : 3 , 4 குவித்துப் போற்றியே 1691 
4 : 4 மேற்றியே 1749 


விருத்தம் 61 , 1 : 4 போற்றியே 1691 1749 

4 : 1 , 2 தேமசிம் மாசனத் 1574 


ஒப்புமை : அடி எண் . 1705 1712 அரிச்சந்திரனை விசுவாமித்திரர் சென்று காண , 

அரிச்சந்திரன் அவரை வணங்கி நிற்றல் , வேள்விக்கான பொன் 
குறித்து விசுவாமித்திரன் வினவ அரிச்சந்திரன் விடை பகர் தல் . 


மந்த ராசல மண்டபத் தெய்தலும் 
அந்த மாதவற் கண்டரிச் சந்திரன் 
எந்த மாதவ மோ அருள் இங்கு நீ 
வந்த காரணம் என்று வணங்கினான் 


27 


காவல் மன்ன கடிமறை வேள்விக்கென் 
ஏவல் மாக்கட் கிசைத்த பெரும்பொருள் 
தாஎ னச்சொலக் கேட்டரிச் சந்திரன் 
ஈவ லெத்துணை வேண்டுமென் றேத்தினான் 

- அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் -28 


அம்மானை 


115 


நின் சரணம் தஞ்சமெ ” ன்று நேசமுட னேவணங்கி 
மன்தொழுது நிற்க மகாமுனிவன் கூறலுத்தான் - 

“ பொன் தருவேன் என்றரசா ! போந்தவென் ஆ ளோடுரை த்தாய் 
17 10 நன்புகழாய் அந்நிதியம் நல்குவையோ? " என்றனர்காண் 

" தாறேன் நிசமாகத் தங்கு நிதி மாமுனியே 
வீறாக எவ்வளவு வேணு ” மென்றார் அம்மானை ! 


தெரவியம் கேட்டது 


அழகுமுனி வோன்பார்த் தரசனையுங் கொண்டாடி , 
வளமையுடன் யாகம் வனிதம்நிறை வேற்றநிதி 


பாடவேறுபாடு 


தடை 


1708 : 1 , 2 மன்னன் தொழுது நிற்க 1574 
1708 : 4 கூறலுற்றான் 1574 1749 
1710 : 3 நல்குதியோ 1749 
17 13 : 3 , 4 தரசனுக்குஞ் செப்பலுற்றான் 
1714 : 4 வேத்தநிதி 1749 


1749 


ஒப்புமை : அடி எண் . 1713 - 1726. விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனிடம் , 

. , வேண்டிய 
பொன்னின் அளவையும் அதனை வேள்வி தொடங்குகையில் 
பெற்றுக் கொள்வதாகவும் சொல்லிச் செல்லுதல் . 


‘ மான வன்சொல மாமுனி நோக்கியே 
யானை மேனின் றெறிந்த கவண்சிலை 
போன தூரம் பொருள் குவிப் பாயெனின் 
மோன வேள்வி முடித்திட லாமென்றார் 


29 


இறைவன் இவ்வகை ஈகுவன் யானெனா 
அறைதி றந்திவண் ஆனையைத் தம்மெனக் 
குறைவில் வாதுவ ரோடிக் கொணர்ந்திடப் 
பிறையெ யிற்றுப் பெருங்களி றுற்றதே 


3 ) 


ஒத்த தேயமை யும்மென தொண்பொருள் 
வைத்த னன் நின் னிடத்தடை மன்னயான் 
சுத்த வேள்வி தொடங்கிடு நாளெனக் 
குய்த்தி நீயென் றுரைத்தவன் ஏகினான் 


-அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் - 31 


116 


அரிச்சந்திரன் 


1715 


ஆனைமேல் நின்றுகவண் கல்லெறிந்தால் எத்தூரம் 
போனதுண்டோ அவ்வளவு பொன் வேணும் ” என்றுரைத்தான் ; 
நல்லதென்று மன்னன் நயந்து நிதி நல்கவென்று , 
வல்லதொரு குஞ்சரத்தை மாவேந் தனுமழைத்து , 

மிக்க பொக் கிசந்திறந்து மீறு நிதி தானெடுத்துச் 
1720 சிக்கெனவே வாருமென்று சேர்ந்தபல பேரை விட்டான் ; 

அப்போ முனிவன் அரசனையுந் தான் பார்த்து , 
" மெய்ப்பான யாகம் மிக நடத்தும் வேளையிலே 
வருவேன் ; தருகாமல் வாகு நிதி யித்தனையும் 

தருவாய் அரசே ! தமனியமெந் தன் பொருளாய் 
1725 வச்சிருந்து நல்கும் ” என்று மா முனிவன் தானெழுந்து , 

இச்சையுள்ள மன்னா இரும் " என்று தான் நடந்தார் ; 
நடந்து வந்த கோசிகனும் நல்லவனம் மீதுசென்று 
விடந்தரித்த நெஞ்சகத்தில் மீறுஞ் சினம்பெருகி , 


பா . வே . 


17 15 : 3 , 4 கல்லெறிந்த அத்தூரம் 1574 
1717 : 4 நல்கவென்றே 1574 1749 
17 22 : 1 மெய்ப்பாக 1574 
1724 : 3 , 4 தமனியமென் றன்பொருளாய் 1691 
1726 : 1 இச்சையுடன் 1691 1726 : 4 தான் நடந்தான் 1574 1691 1749 
1727 : 1 நடந்துவந்து 1749 1727 : 2 கோசிகனார் 1691 1749 
1728 : 4 சினமாகி 1749 


ஒப்புமை : அடி எண் . 1727 
1727 - 1743 விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனின் 

, தேசத்தைப் 
பாழ்படுத்தற் பொருட்டு , காட்டிலுள்ள பறவைகள் , விலங்குகள் 
அனைத்தையும் வரவழைத்தல் 


அருவ னம்கடந் தாச்சிர மம்புகுந் 
தொருத ருத்தட நீழல் உறைந்துபார் 
மிருகம் புள்ளினம் யாவும் விரைந்திவண் 
வருக என்று மனந்தனில் உன்னினான் 


32 


அலங்கல் அம்சடை மாமுனி அன்பிலான் 
நலங்கு லைந்து நினைத்தவந் நாடனிற் 
கலங்கி வாய்களிற் கௌவிய தீன் விட்டு 
விலங்கெ லா முன் விரைந்துவந் துற்றவே , 

அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் - 33 


அம்மானை 


117 


சீமையைப்பா ழாக்கித் திரவியத்தைப் போக்கடிக்க 
1730 நாமெத் தனம்பார்த்து நன்னிதியங் கேட்டிடலாம் 

இல்லையென்றால் பொய்யன் எனவுரைக்க லாமெனவே 
தில்லையாட் டீசன் திருவடிக்கா மாமுனிவன் 
சிந்தைதனி லெண்ணிச் சிறப்பாக வும் மகிழ்ந்து 

முந்துந் தவப்பலனால் மூண்ட பெருஞ்சினமாய் 
1735 நீண்ட புவி தோறும் நிறைந்தவிலங் கானதையும் 

காண்ட புவி தோறுங் கனிந்தபல புட்களையும் 


மிருகம் வந்தது 


ஊரும் இனந்தனையும் உண்மையுடன் வாருமென்றார் 
பார்முனிய ழைக்கப் பறவைவிலங் கூர்வனகள் 

காதல் புணர்ச்சிவிட்டுக் கவ்வியவாய்த் தீனிவிட்டு 
1740 நீதமுடன் தாங்கள் கொள்ளும் நித்திரைகள் தன்னைவிட்டுத் 

தகுதி தகுதியுடன் தம்மினத்தோ டே திரண்டு 
மிகுதி யுடன்விலங்கும் மெய்ப்பறவை ஊர்வனவும் 
வந்து நெடுங் கோசிகனார் மாமலர்த்தா ளைவணங்கி , 

“ எந்தையரே ! மாமுனியே ! ஏதுமறி யா திருக்கும் 
1745 எங்கள் தனை வாரும் எனவே மிகவழைத்த 

சங்கையென்ன ? " என்று சொல்லித் தான் கூறி நின்றிடவே - 
“ விலங்கின் குலத்தவரே ! மிக்கபற வைக்குலமே ! 
நிலங்கள் தொறும் ஊர்வனவே ! நேசமுடன் இப்பொழுதே 

உங்கள் தமை யாமழைத்த உண்மையுள்ள காரியங் கேள் ! 
1750 எங்கெங்கும் போகாமல் ஏத்த அரிச் சந்திரனார் 

வாழும் பதியில் வளமையுட னேபுகுந்து 
பாழு படவே பலாபலனுங் கெட்டிடவே , 
சாலி விளையாமல் தங்குபயிர் ஓங்காமல் 
நாலு திசைவனமும் நற்காவும் ஏரிகளும் 


பாடவேறுபாடு 


1734 : 3 , 4 மூண்டுமிக வேயுளத்தில் 1749 
1736 ; 1 காண்டபுனல் 1691 
1750 : 3 ஏற்ற அரிச் 1574 1691 ஏந்தலரிச் 1749 

1752 : 3 பலபலனுங் 1574 
அரி -30 


118 


அரிச்சந்திரன் 


1755 அழித்துக் கெடுத்து அறக்கொடுமை தான்படுத்தி 

நெளித்துத் திரிந்தலம்பி நேர்மனுவைக் கொல்லு ” மென்று 
மாமுனிவன் சொன்னவுடன் வல்லவிலங் கூர்பறவை 
நேமமுறு மன்னன் நிறைந்திருக்கும் நாட்டகத்தில் 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
மானினம் வேங்கை ஓரி 

மதகரி முளாக்கள் சிங்கம் 
ஏனம் நாய் கோகு கோட்டான் 

இலங்கருங் கரடி மேதி 


பாட வேறுபாடு 


1756 : 2 திரிந்துலவி 1691 
விருத்தம் 62. 1 : 5 மரைகள் 1691 

2 : 4 இலங்குரு 1691 
ஒப்புமை : விருத்தம் . 62 , 63 , 64 & அடி எண் . 1759 -- 1780. விசுவாமித்திரர் அழைத் 

ததும் , வந்து சேர்ந்த பறவைகளும் , விலங்குகளும் . 

" வானி மிர்ந்து வளைந்துடல் கூனி நீள் 
கானி மிர்ந்துவெங் கண்கள் சிவந்துவிண் 
மேனி மிர்ந்துவந் துற்றடர் வெங்கடல் 
போனி மிர்ந்து வரும்புலி கோடியே . 

35 
குளிறு மாமுகில் கூடிய வாமெனப் 
பிளிறு கன்றும் பிடிகளும் பின் வர 
வெளிறு தந்தக் கருநிற வெண்புகர்க் 
களிறு கோடி கடிதுவந் துற்றளே . 

36 
கண்ணெ லாம்கனன் மண்டக் கடுவிட 
மண்ணெ லாம்குதி கொள்ள மணிச்சுடர் 
விண்ணெ லாம்வெயில் வீசிட வாய்பிளந் 
தெண்ணி லாவர வெங்கும்வந் தீண்டின . 

37 
மான ழுங்குபுல் வாய்மரை வாங்கலை 
ஏன நானம் எலிபெருச் சாளிஎய் 
கான மேதி கரடிசெந் நாய்நரி 
வான ரம்கட மா இவை வந்தலே , 

38 
தோகை பூவை சுகங்குக்கில் சக்கர 
வாக நாரை மடஅனம் கோகிலம் 
காகம் அன்றில் சிவல்கவு தாரிபூழ் 
வேக மோடு பறந்து விரைந்தவே . " 

- அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் - 39 


அம்மானை 


119 


கானமர் கடாநீள் மந்தி 

கடும் எலி விலாளன் சம்பு 
தானெடும் விலங்குஞ் சேர்ந்து 

தடநகர் புகுந்த தன்றே , 


62 


கழுகொடு குரண்டங் காகங் 

கரியவாய் குருவி நாரை 
ஒழுகுசேர் பிறாக்கள் செம்போத் 

துகந்திடும் பருந்து புள்ளும் 
தளுதவாய் சிட்டு பட்சி 

தங்கிய மயிலுங் கோரு 
முழுதுமப் பறவை கூடி 

முழங்கிவந் தெழுந்த தன்றே ! 


உண்ணியோ டட்டை செள்ளும் 

உரகஞ்செந் தினங்கள் ஓந்தி 
தண்ணிய அரணை சில்லான் 

நற்பசுப் பிள்ளைப் பூச்சி 
எண்ணிய தேளுங் காட்டில் 

இசைந்திடுங் காலி பின்னும் 
மண்ணில்லாப் புழுக்க ளோடு 

மன்னவன் பதியில் சென்றே ! 


நடை 


1760 


மானினங்கள் வேங்கையுடன் வாதுசொல்லும் ஓரியுடன் 
ஆனை யுடனே அழகுமுளாச் சிங்கமுடன் 
பன்றி யுடனே படர்காட்டு நாய்களுடன் 
கன்றிக் குளருங் கழுதை யினங்களுடன் 


பாடவேறுபாடு 

63 . 1 : 3 காக்கை 1691 

4 : 1 முழுதும்பல் 1691 1749 

64. 4 : 1 மண்ணியே 1691 
தடை 1759 : 4 ஓரிகளும் 1691 


120 


அரிச்சந்திரன் 


காட்டெருமை யோடுங் கதித்துக் கடாவுட னே 

நீட்டியவால் மந்தியுடன் நீண்டமுகக் கோந்தியுடன் 
1765 பாரைக் கிழிக்கும் பரிய எலியுடனே 

சீரையறி யாத சினமுடைய பூனையுடன் 
மற்றும் பலபலதோர் மண்டுவிலங் கான துவும் 
பற்றுங் கழுகுடனே பாங்காங் குரண்டமுடன் 

காகங் கருடன் கரிக்குருவி குக்கிலுடன் 
1770 ஏகும் பருந்தும் இசைபிறா நாரையுடன் 

சிட்டுக் குருவிகளும் சேர்ந்தபல பட்சியுடன் 
ஒட்டுப் பறவையுடன் ஓங்குமயில் கோழியுடன் 
உண்ணியுட னேசருகாய் ஒட்டுமட்டைச் செள்ளுட னே 

கண்ணெறியும் நாகமுடன் கண்டபல வர்க்கமுடன் 
1775 ஓந்தி 

ஓந்தி அரணையுடன் உத்தபிள்ளைப் பூச்சியுடன் 
சாந்தமில்லாச் சில்லான் சருக்கியதேள் காலியுடன் 
அளுங்கோ டுடும்புடனே ஆனபல வர்க்கமுடன் 
மளுங்குமுது காமையுடன் மட்டில்லா தூர்வனவும் 

ஐந்தருவை யயோத்தி யரசன் திருநாட்டில் 
i780 

வந்து திரண் டேபறந்து மண்டியதே அப்மானை ! 


பாடவேறுபாடு 


1763 : 4 கிடாவுடனே 1574 
1764 : 4 கோந்திகளும் 1691 
766 : 4 பூனைகளும் 1691 பூஞைகளும் 17-19 
1770 : 2 பறாந்தும் 1691 1749 
1771 : 2 குருவியுடன் 1691 1749 
1771 : 4 பச்சியுடன் 1749 
1772 : 1 ஓட்டும் 

1574 1691 
1775 : 3 உற்றபிள்ளைப் 1691 
1775 : 4 பூச்சிகளும் 1691 
1777 : 2 டுடும்புகளும் 1691 
1779 : 1 , 2 ஐந்தருவா மயோத்தி 1691 ஐந்தருவ யோத்தி 1574 


அம்மானை 


121 


வாரணங்கள் உள்ளதெல்லாம் வாய்த்தநெடுஞ் சோலைமரம் 
வேரறவு மேபிடுங்கி மிண்டியடித் தேயொடிக்கும் ; 
நீருலவும் ஏரி நிறைந்தபெருங் குன்றுகரை 

சீரழிய வே உடைத்துச் சேறாக்கி விட்டுவிடும் . 
1785 சூழும் பெரிய சுகமுலவும் பூங்காவை 

நீளும் மலரை நெடுங்குரங்கு பிச்செறியும் ; 
வாழைக் கிழங்குகளை வள்ளிகரு ணைக்கிழங்கைக் 
கோலத் திருக்கும் கொடுமஞ்ச ளின் கிழங்கைச் 

சேமக் கிழங்கினையும் தின்றுகிண்டி யேயுழுது 
1790 நாமமறப் பன்றியது நாலுதிக்கு மேதிரியும் ; 

பூந்தினையோ டுங்கதிரைப் பூட்டையுட னேமுழுதும் 
ஆய்ந்து கொய்து தின்றும் அடர்ந்துலவு மானினங்கள் ; 


பா . வே . 


1781 : 3 மண்டுநெடுஞ் 1691 
1781 : 4 சோலைவனம் 1574 
1782 : 4 தேயொடித்து 1749 
1785 : 4 பூங்காவில் 1691 
1787 : 2 கிழங்குடனே 1691 
1787 : 3 , 4 வள்ளிக் கிழங்குகளை 1691 
1789 : 2 கிழங்குகளைத் 1574 
1792 : 1 ஆய்ந்துகொண்டு 1691 
1792 : 2 தின்று 

1749 


ஒப்புமை : அடி எண் . 1781 - 1784. யானைகள் , சோலை மரங்களை அழித்தல் ; நீர் 

நிறைந்த ஏரியினைப் பாழ்படுத்துதல் , 

.... சோலைகள் பாழ்படப் 
படர்ந்து யர்ந்த பழுமரம் காய்மரம் 
இடந்தி ரித்தன யானைகள் எங்குமே 
நீரை மாய்த்தன வாரணம் " 
1787 - 1790. பன்றிகள் , கிழங்குகளை அகழ்ந்து அழித்தல் . 
கிழங்கு மாய்த்தன கேழற் றிரள்களே 

47 


46 


56 


அடி எண் . 


அடி எண் . 


1791 - 1792. மான்கள் , தினைப்புனத்தைப் பாழ்படச் செய்தல் , 
" காட்டு வாழ்கலை மான்கட மாமரை 
நாட்டு வாழ்புனம் சேர நலிந்திட " 

- அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் - 48 


அரி -31 


122 


அரிச்சந்திரள் 


முளைக்கும் பயிரையெல்லாம் மூண்டவேர் அத்து விழக் 

கிளைக்கும் புழுவினங்கள் கிண்டியே மண்டிவிடும் ; 
1795 தூவும் விரல்கள் தனைத் துய்ய குருவிகொத்தி 

நீவி யெடுத்து நிதானமுடன் தின் றழிக்கும் ; 
தப்பி விளைந்தபெருஞ் சாலி இறுங் கானதெல்லாம் 
கப்பயறக் கோகுடனே காட்டெருமை தின்றழிக்கும் ; 

இப்பயிரைக் கார்க்க இரவில்வரு வோரையெல்லாம் 
1800 செப்பமுட னேபாம்புஞ் செள்ளுமட்டை தேளுகளும் 

தானுங் கடித்துவிடும் தப்பியொளிந் தேயிருந்து , 
மானினத்தைப் பன்றிகளை வன் கொலைகள் செய்ய வென்ற 
ஞானமற நிற்கும் நரரை அரி யானைபுலி 

ஆனபடி கொன்றும் அறக்கேடு செய்துவிடும் ; 
1805 உழும்மனுவைப் பன்றிவந்து உற்றிழுத்துக் கொன்றுவிடும் ; 

வளரும் பயிரடிக்கும் மாந்தர் தமைக் காட்டெருமை 
கன்றித் துழக்கிக் கடிந்து வெட்டிக் கொன்றுவிடும் ; 
நன்றி நடு வில்லாத நாட்டகத்தில் கற்புடைய 

மானார்கள் வாழும் மகிமை தனை யொத்தபடி 
1810 தானே உழவர்குலந் தட்டழிந்து கெட்டு நொந்து 


பாட வேறுபாடு 


1798 : 2 தொக்குடனே 17:19 
1800 : 4 தேளுடனே 1574 169 / 
1801 : 3 , 4 தப்பியிருந் தேயொளிந்து 1574 
1802 : 4 செய்யவென்று 1691 1749 
1804 : 3 அறக்கொடுமை 1691 
1808 : 3 நாட்டகத்துக் 1749 


ஒப்புமை : அடி எண் . 


1799 1804 . காவல் காப்பவரையும் அழிக்க வருபவரையும் 
விலங்குகள் கொன்றழித்தல் 


இரவு காவல் இருப்பவர் யாரையும் 
அரவும் தேளும் அரணையும் கொன் றவால் 
கரவில் நின்று புலியும் கரடியும் 
வரவ ரக்கொன்று மாக்களை மாய்த்தவே ” . 

அரிச் . புரா . வஞ்சனைக் காண்டம் -19 


அம்மானை 


123 


பண்டுவிரை கட்டும் பலகுலுக்கைத் தானியமும் 
கண்டுவிரை யாதிருந்த கட்டு விரைக் கோட்டைகளும் 
உண்டழிந்து மெத்த உடமைபணங் காசுகளும் 

தின்றழிந்து வாடித் தியக்கமுற்றார் அம்மானை ! 
1815 இந்தப் பெருங்கேடும் இன்றிமிசை யுள்ளதுவும் 

தந்த நகர்மனுக்கள் தானிறந்து போனதுவும் 
நீதியரிச் சந்திரர்க்கு நேசமறி யாதிருக்க 
ஓதுகுடி யானவரும் ஒன்றுமுரை யாதிருக்க 

மாமுனிவன் இந்த மதிமயக்கஞ் செய்திடவே 
1820 தாமறியா தேதியங்கித் தாமே தளர்ச்சிகொண்டு 

ஆண்டாறு மட்டும் அலைவுத்தார் அம்மானை ! 


குடியானவர் முறையிட்டது 


ஆண்டாறு மட்டும் அலைந்தகுடி யானவர்கள் 
மன்னவனார் தம்மிடத்தில் வாய்த்தபயிர் போனதுவும் 

உண்ணும் விரைகள் ஒழிந்துகெட்டுப் போனதுவும் 
1825 வேலிகட்டிக் காத்தமனு வீந்துவிட்ட காரியமும் 
ஆலித்து மன்னற் கறிக்கையிட வேணுமென் 

று 
எல்லாருங் கூடி எழு கடல்போ லேதிரண்டு 
சல்லாப மன்னன் தடம்பெரிய கோவில் நண்ணி , 

அய்யாகோ ! எங்கள் அரசேகோ ! யாங்கணொந்தோம் ! 
1830 மெய்யாகோ ! "" கோவெனவே வீரிட்டார் அம்மானை ! 


வீரிட் டிரைந்து வெடித்த மொழி கேட்டவுடன் 
பேரிட் டிலங்கும் பெரும்புகழ் சேர் மன்னர்பிரான் 
என் நாட்டில் இந்தானுக் கேது குறை வந்துதென்று , 
பொன்னாட ரும்புகழும் போர்வேந்தன் தானெழுந்து 


பாட வேறுபாடு : 


1821 ; 3 அலைவுற்றார் 1574 1691 
1828 : 4 கோயில் நண்ணி 1691 
1834 : 3 , 4 போர்வேந் தனுமெழுந்து 1574 


124 


அரிச்சந்திரன் 


1835 ஏலமுடன் மந்திரிமார் ஏத்தமன்னர் தாம்சூழக் 

கோலமணி மேடைக் கொலுமீதில் வந்திருந்து , 
"“ வாய்த்தகுடி யானவரே வாரு மென்று தானழைத்து 
ஏத்தமுட னுங்கட் கிடரேது சொல்லுமெ ” ன்றார் .. 

மன்னன் தனைவணங்கி வண்மைகுடி யானவர்கள் 
} 840 “ இந்நிலத்தில் வாழும் எவர் தமக்கும் நாயகமே ! 

எங்கள் தனை யுங்காத்து லெட்சிக்கும் மாவேந்தே ! 
பங்கமற ஓங்கும் பயிரும் பலாபலனும் 
காய்க்குங் கனியுங் கதலிபல தோப்புகளும் 

ஊக்கமுடன் நஞ்சைபிஞ்சை உள்ளபயிர் அத்தனையும் 
1845 நாற்கால் விலங்குபட்சி நாகமுதல் ஊர்வனவும் 

ஏற்க அழித் திட்டதுவும் ஏரிவயல் போனதுவும் 
வாரணங்கள் பன்றி வரிப்புலிசிங் கங்கரடி 
காரணமாய் மானிடரைக் கண்டுகொன்று போட்ட துவும் 

இவ்வாறி னாலே இளைத்து நொந்தோம் ஆறாண்டு 
1850 மெய்வாறி தெ " ன்று சொல்லி வேந்தனுட னே உரைத்தார் . 


கலிவிருத்தம் 


வாட்டமுத் திடர்முகம் வடிவ மாகியே 
நாட்டவர் உரைத்திடும் நல்ல வாசகம் 
கேட்டரிச் சந்திரன் கிலேச வாரியில் 
போட்ட கல் என மனம் பொங்கி நொங்கியே ! 


55 


பாடவேறுபாடு 


1836 : 3 கொலுவினிலே 1691 
1837 : 2 யானவரை 

1574 
1837 : 3 , 4 வாருமென வேயழைத்து 1749 
1840 : 3 எவர் தனக்கும் 1574 1840 : 4 தாயகமாய் 1749 
1841 : 3 ரட்சிக்கும் 1691 1841 : 4 நாயகமே 1574 
1843 : 3 கதலிபிலாத் 1691 
1844 : 1 ஊக்கமுறும் 1691 1844 : 2 பிஞ்சைநஞ்சை 1691 1749 


விருத்தம் 65. 1 : 1, 2 வாட்டமுற் றிடர்முகம் 1574 

1 . வாட்டமுற் றிட முகம் வடிவு மாறியே 1691 


அம்மானை 


125 


திருமகள் கொழுநனும் திசைமு கத்தனும் 
மருமலர்ப் பாதம்மா முடி அறிந்திடா 
துருவெழுந் திடுமரற் கொத்த சித்திரைப் 
பருவமே நடந்திடாப் படிந டந்தமோ. 


86 


நடை 


அந்த மொழிகேட் ( டு ) அரிச்சந் திரனுரைப்பான் 
" நொந்தகுடி யானவரே ! நுங்களிடம் நான் பிடித்த 
ஆறாண்டு கொள் கடமை அத்தனையும் ஈந்திடவோ ? 

வீறாங் கடமையினி வேண்டாம் எனவிடவோ ? 
1855 ஏதுமக்கு வேணும் ” ? என அரசன் செப்பலுத்தான் . 

“ மாதுலவு மன்னவனே ! வையகத்தில் எங்களுக்கு 
வேண்டியதும் இந்த மிருகந் தனைவதைத்து 
நீண்ட பயிர்விளைய நீகருணை செய்திருந்தால் 

மன்னவனே யாங்களெல்லாம் வையகத்தி லேபிழைப்போம் ; 
1860 இந்நிலத்தில் வாழும் இடர்மிருகந் தன்னையெல்லாம் 

வேட்டையுட னாடி மிகவொடுக்க வேணுமல்லால் 
தேட்டமுடன் எங்களுக்குச் செய்வதென்ன ! " என்றுரைத்தார் . 
ஆசைமிகும் மன்னன் அரியகுடி யானவர்க்கு 

நேசமுடன் நல்ல நிரைவெகுமா னங்களிட்டு 
1865 ஆறாண்டிற் பாதி அடர்மூன்றாண் டிற்கடமை 

மாறாம லே நீக்கி வைப்பாக வேகொடுத்து , 


பாட வேறுபாடு 


விருத்தம் 66 . 


4 : 1 பருவமும் 1574 
4 : 1 , 2 பருவமோ பெமுந்திராய் 1691 


நகை 


1852 : 3 உங்களிடம் 1574 


* 1853 . 1691 ஆம் சுவடியில் இந்த அடிவரைதான் ஏடுகள் உள்ளன . 
1855 : 4 செப்பலுற்றான் 1574 
1858 : 2 கதிர்விளைய 1574 

1866 , 3 வாய்ப்பாக 1574 
அரி-32 


126 


அரிச்சந்திரன் 


“ பொங்கும் மனக்கவலை போட்டுவிடுங் காணுமினி 
உங்கள் மனந்தனக்கும் ஒத்தபடி செய்திடுவோம் ; 

போமெ " ன்று தானனுப்பிப் பூபாலன் அந்நேரம் 
1870 தாமமணி மார்பிலங்குஞ் சத்தியகீர்த் திக்குரைப்பான் 

. 
வல்ல மிருகமதை வஞ்சனைக ளாய்வதைத்து 
நல்லகுடி தான் தழைக்க நாடியசீர் ஏதெனவே 
மந்திரியே சொல்லுமெ " ன்றார் ; மன்னனுடன் மந்திரியும் - 

“ இந்த விதத்துக் கிசைவான காரியங்கள் 
1875 மன்னா நமதுகுடி வாழ்வோர்எல் லாந்தழைக்க 

இந்நாட்டில் உள்ள இசைவே டரையழைத்துக் 
காட்டகத்தில் சென்று கரியமிரு கங்கள் தனை 
வேட்டை பறந்தாட வேணு ” மென்று தானுரைத்தான் . 


பாடவேறுபாடு 


1868 : 3 உத்தபடி 1574 
1870 : 4 திக்குரைப்பார் 1574 
1871 : 1 , 2 வல்லமிரு கங்கள் தனை 
1877 : 3 கடியமிரு 1574 


1574 


ஒப்புமை : அடி எண் . 1869 
அடி எண் . 1869 - 1878 , காடு , கழனிகள் விலங்கு , பறவைகளால் பாழ் 

பட்டதும் குடியானவர்கள் வந்து அரிச்சந்திரனிடம் முறையிடுதல் ; 
அரிச்சந்திரன் அமைச்சருடன் கலந்தாலோசித்தல் ; வேடர் தம் 
துணையுடன் வேட்டையாடி , விலங்கு . பறவைகளை அழிக்க 
வேண்டும் என அமைச்சர் உரைத்தல் , 


" செல்லும் என்னப் பணிந்தவர் சேறலும் 
வெல்லும் வெம்படை வேந்தன் அமைச்சர்காள் 
கொல்லும் இந்தக் கொடுவினைக் கென்செய்கோ 
சொல்லும் என்னத் தொழுதவர் சொல்லுவார் . 

2 
கூட்ட வேடரும் கோலும்வை வேலுநாய் 
ஈட்ட மும்கொடு கானகத் தெய்தித் 
வேட்டை ஆடி விலங்கினம் மாய்த்து நந் 
நாட்டை ஓம்ப னலனெனக் கூறினார் . " 

-அரி . புரா , வேட்டஞ்செய் காண்டம் - 3 


அம்மானை 


127 


இவ்வா றமைச்சன் இயம்ப அரிச் சந்திரனும் 
1880 அவ்வேட ருக்காள் அனுப்புமென்றார் அம்மானை ! 


1885 


மொழிக்கு முதலோடி மூண்டுவந்து சொல்லியகங் 
களிக்கும் பெரிய கடின நடை கத்திலங்கும் 
வீறுபுகழ் தூதர்களும் மிக்கமலைப் பக்கல்சென்று 
கூறுங் குறவர் குலவேட ரானவர்க்கும் 
மன்னன் அரு ளிப்பாடு வாருங்காண் என்றுரைத்தார் . 
அந்நேரந் தன்னில் அருங்குறவர் வேடரெல்லாம் 
திக்கெங்கும் மாமலையில் சேர்ந்திருக்கும் பேர் 
ஒக்கத் திரண்டார் ஒரு கோடி வெள்ளமெனத் 

தங்கள் விருதுடனே தார்வேந்தர் பால்வருகப் 
1890 பொங்குங் குறவர்களும் போர்வேட ருஞ்சிறந்து 


களுடன் 


எழுசீர் ஆசிரிய விருத்தம் 


வேடர் வரவு 


கச்சை கட்டி இ றுக்கி வாரொடு 

கார்நிறங்கள் இ லங்கவே 
குச்சு நீடுரு மாலை யோடுகு 

லாவு கொக்கிற கொட்டியே 


அரிச்சந்திரன் , வேடர் 


ஒப்புமை 1 அடி எண் . 1879 

1879 – 1890 , அமைச்சர் சொற்படி 
களை அழைத்துவரச் செய்தல் , 


“ என்ற மைச்சர் இயம்பலும் மன்னவன் 
நன்று நன்றென நண்ணி மனக்கொளாக் 
குன்ற வாணரைக் கூட்டிக் கொணர்கென 
நின்ற தூதர் தொழுதயல் நீங்கினார் . 


ஓடி னார்கள் உயர்வரைக் காளக 
நாடி னார்கணம் நாயக னுங்களைத் 
தேடி னானென்று செப்பலும் சிற்சிலர் 
கூடி னார் துடி கொட்டினார் எங்குமே . " 


- அரிச் . புரா , வேட்டஞ்செய் காண்டம் - 5 


128 


அரிச்சந்திரன் 


சச்சை விற்குதை யம்பு கட்டுத 

டித்த தோளுமி லங்கவே 
செச்சை மீறுசி னங்கொள் வேடர்சி 

றந்து வந்தத னந்தமே . 


67 


திண்டெ னும்புய மீதில் வெள்ளைசி 

வப்பி லங்கிய சித்திரக் 
குன்று மாமணி மாலை மின்னல்கு 

லாவு மீசைமு றுக்குடன் 
ண்டு ருக்கிய வீர துட்டர்வ 

லாடர் மிஞ்சிய வல்லமை 
கண்டெ னக்கதி கொண்டு வந்தக 

னத்த வேடர னந்தமே ! 


68 


69 


நீடு சக்கரம் வேல்ம ழுப்படை 

நேரி சங்கதை சூல்கவண் 
கோடு கைத்தடி கத்தி வாகுகு 

மட்டி வீசுவ வாளரி 
தாடு தொட்டெரி சூளு ருண்டைச 

ருக்கு பாணம்உ ருக்குடன் 
ஓடி வந்து ந டந்து வந்தமு 

கந்த வேடர னந்தமே . 
வலப்ப கத்திசை கொண்டை கட்டிய 

வாகு சித்திரம் மின்னவே , 
நிலக்க ளிற்றுட சீர்ம ருப்பு நி 

றைந்த மாலைது லங்கவே , 
கலக்க மற்றிடு சிந்தை யோடுக 

ருத்த மேனிவெ ளுத்திடும் 
துலக்கெ விற்றுட கான வர்படை 

சுத்தி வந்தத னந்தமே . 


70 


பாடவேறுபாடு 


விருத்தம் 68 , 3 : 4 தத்துவ 1574 

70. 4 : 5 சுற்றி 1749 


அம்மானை 


129 


நடை 


மிக்கதொரு மன்னனிடம் மேவியே செல்லவென்று 
தக்க முறையுடனே தங்கவில் அம் போடு , கவண் , 
கோண வளரியுடன் கோலுங்கரிக் கம்புடனே 

பூணி முதுகிறுக்கிப் போந்தநெடுங் கச்சைகட்டி 
1895 

ஆயுதத்தின் சோடினைகள் அன்பாக வே சேர்த்துத் 
தூயசங்கு தன்னைத் துளைத்தவளை கையிலிட்டு 
வெங்கரியின் கோட்டில் மிகவே கடைந்தெடுத்துச் 
சிங்கார மாகச் சிறந்தவடம் மார்பிலிட்டுப் 

பற்கனக மாகப் பதித்தகுன்னி முத்துமணி 
1900 வற்க முடன் கழுத்தில் மாராடி தான் அணிந்து , 

சீருலவும் வில்லைச் செருப்பிருகா லுக்கணிந்து , 
நேருல வும் கொண்டை நெடுகவிட்டுக் கட்டி மிகச் 
சொல்லற் கரிய துருவேட ருங்குறவர் 
எல்லையிலாக் கூட்டம் எழுந்தவர்கள் தம்முடனே 


ஞமலி வரவு 


எழுசீர் ஆசிரிய விருத்தம் 


வால்சு ருண்டும ருங்குல் வற்றிவ 

லுத்த சிங்கள யிற்றுடன் 
கோலம் மின்னவி ரைந்து சங்கிலி 

கோல்உ லாவுக ழுத்துடன் 


பாடவேறுபாடு 

1893 : 3 , 4 கோலுகருங் கொம்புடனே 1749 
1893 : 4 கொம்புடனே 1574 
1899 : 3 பதிந்தகுன்னி 1574 
1903 : 1 சொல்லுக் 1574 


ஒப்புமை : விருத்தம் 71 : 1 , 2. வேட்டை நாய்களின் தோற்றம் .. 

வால்சு ருண்டு நுனி வாய்வ ளர்ந்துதடி 

மார்ப கன்றிடை சிறுத்துவெந் 
மேல்உ . யர்ந்தணி சிரம்ப ருத்துதெடு 
வீர வாளெயி றிலங்கிட 

-- அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 14 
அரி - 33 


130 


அரிச்சந்திரன் 


சால தொங்கல் ந டைப்ப ரிச்சைச் 

ருக்கி விம்மி உ ருக்குடன் 
ஞாலம் எங்கும் அதிர்ந்தி டப்பெரு 

நாய்கள் வந்தத னந்தமே ! 


71 


வெள்ளை போருடல் நீல மேனிமி 

குத்த புல்லைவ ரிப்புலி 
கொள்ளும் மேனி நி றத்தி லுங்கன 

கோடி கோடி நிறத்துடன் 
துள்ளு நாவுது டித்து மூளை தொ 

னிப்பி ரங்கள் வெ டிக்கவே 
மெள்ள வோடிந டந்து வந்தவி 

தச்சு ணங்கும் அ னேகமே ! 


72 


நடை 


1905 வால்சுருண்டு வத்தி மருங்கிலங்க வே நடந்து 

கோலமுடன் ஓடிவரும் குக்கல் சதகோடி ; 
வெண்டையங்கள் கட்டி விருதுசக லாத்தணிந்து 
விண்டதிர ஓடிவரும் வெண்கணங்க னும் கோடி ; 

மீறி வளர்ந்து மிகுத்தசினம் தான் பெருகித் 
1910 தூரிவரும் செய்ய சுணங்கன் ஒருகோடி ; 

தாவிக் கடினமுடன் சங்கிலியைக் கைப்பிடுங்கி 
ஆவிச் சினந்துவரும் ஆனகரு நாய்கோடி ; 
புள்ளி நிறமும் புகர் நிறமுஞ் சேர்ந்திலங்கும் 

துள்ளிவரும் வீரச் சுணங்கன் பலகோடி ; 
1915 இலங்கும் விழியுடனே ஏகி எழில் தன்னுடனே 

நலகீரி தானிருக்கும் நாய்கள் பல கோடி ; 


பாட வேறுபாடு 


விருத்தம் 71. 4 : 4 டப்பொரு 1749 
72. 1 : 2 நோருட 

-ல் 1749 


நடை 


1905 : 2 வந்து 1749 
1912 : 2 சிறந்துவரும் 1749 
1915 : 3 , 4 ஏகி எழி லாமுடனே 
1916 : 1 நலங்கீரித் 1574 


1749 


அம்மானை 


131 


1925 


காதில் சிலமுரு தம் காலிலணி தண்டையுடன் 
மோதிக் குலைத்துவரும் மோட்டுநாய் எண் கோடி, 

காமப் புணர்ச்சி தனில் காதல் கொண்டு தாவி நின்று 
1920 நேமத் துடனெ , வரும் நெட்டை நாய் எண்கோடி ; 

பெரியகுரல் ஊளையிட்டுப் பெண் நாய்வா லைச்சருவி 
உரிமையுடன் ஓடிவரும் உற்றசுணங் கெண்கோடி ; 
கட்டி வரும் பாசங் கழுத்திறுக அஞ்சாமல் 
ஓட்டிவருஞ் செய்ய உறுஞமலி எண்கோடி ; 
சோம்பாமல் வாடை தட்டிச் சுத்திமிக வே நடக்கும் 
சாம்பல் நிறமுடைய தக்கசுணங் கெண்கோடி ; 
சோடங்கிக் காதிலங்கத் தொங்கு தொங்கென் றோடிவரும் 
பாடகங்கள் உள்ள பருஞமலி எண் கோடி ; 

குந்திவிட்டை யிட்டுக் குலைத்துச் சினமுடனே 
1930 பந்திபந்தி யா கவரும் பண்சுணங்கன் எண்கோடி ; 

நாக்கிளைக்கக் கண்ணிலங்க நாலுகா லும் நடக்கத் 
தூக்கமுடன் ஓடிவருந் துய்யசுணங் கெண்கோடி : 
இந்தப் படிஞமலி எண்ணரிய வர்க்கமுடன் 

முந்திச் சகடம் முதுகிடறச் சேர்த்திழுத்து , 
1935 

வந்த பலசகடம் வண்மையுட னே நிறைய 
மந்தி வலையும் வனிதமுள்ள சீர்வலையும் , 
பன்றி வலையும் பருமான் முயல்வலையும் 
வென்றிப் பலமிருகம் மீட்டும் கனவலையும் , 

காரானை சேர்க்குங் கடிய கொடிக்கயறு 
1910 வீரமுள்ள வேங்கைதனை மீட்டும் கொடிகளுடன் 

நாரைகொக்குக் கண்ணியுடன் நாட்டுபல எத்தனமும் 
சீர்பிறாக் கண்ணியுடன் சிங்காரக் கண்ணிகளும் 


பாட வேறுபாடு 

1921 : 2 ஊளையிடும் 1749 
1925 : 3 சுற்றிமிக 1719 
1935 : 1 வந்து 1719 
1936 : 3 வனிதமுறுஞ் 1749 
1937 : 3 படுமான் 1574 
1938 : 3 மீட்டு 1574 
1941 : 2 கண்ணிகளும் 1749 


132 


அரிச்சந்திரன் 


பறவையினம் ஒட்டும் பசையான பாலுகளும் 

குறவர்சளும் வேடர்களும் கொண்டுகொண்டு தானேகி 
1945 வாயு வென நடந்து வல்வேடர் சத்தமிட்டுத் 

தூயவரிச் சந்திரனார் தோன்றிவளர் நாடுபுக்கார் ; 
வேடர்வந்தார் என்று சொல்லி வேந்தனுடன் கூறிடவே 
நாடறிய மன்னன் நயந்தகொலு மீதில்வந்தார் ; 

வந்தமன்னன் தாளிணையை வல் வேட ருங்குறவர் 
1950 சிந்தையுட னேவணங்கித் தெண்டனிட்டு நிற்கலுத்தார் ; 

அந்நேரம் மன்னன் அவர்கள் தமை யும் பார்த்துப் 
பொன்னான ஆபரணப் பொட்டிதனை யேதிறந்து 
வேடர் குறவர் தனில் மிக்கமூப் பானவரைத் 

தேடரிய மன்னன் சிறப்பாய் அருகழைத்துக் 
1955 கை விருது கால்விருது காணரிய பச்சடமும் 

மெய்விருது தான் சிறக்க வேந்தன் மிக வேகொடுத்துக் 
கானவரே ! வல்ல கணை வேட ரே !உமை , யாம் 
ஆனபுகழ் வேட்டைக் கழைத்தோஞ் சிறப்பாக ; 

உங்கள் திறமறிவோம் ; உற்றவலு யாம் அறிவோம் ; 
1960 

சங்கையுடன் இந்தச் சமயத் துணிந்திடுங்காண் ; 
உம்முடனே நாமும் உரிமையுட னேவருவோம் 
செம்மையுடன் ” என்றுசொல்லித் தீரர் தமையனுப்பிச் 


பாட வேறுபாடு 

1947 : 3 வேந்தனிடம் 1749 
1947 : 4 கூறலுற்றார் 1574 
1950 : 1 , 2 சிந்தை யுடன்வணங்கித் 1748 
1950 : 4 நிற்கலுற்றார் 1574 1749 
1951 : 3 , 4 அவர்கள் தனைப்பார்த்து 1749 
1952 : 3 , 4 பொட்டி தனைத்திறந்து 1749 
1955 : 4 பச்சிடமும் 1749 
1957 : 3 கனவேட 1574 


ஒப்புமை : அடி எண் . 1961 , 1962 அரிச்சந்திரன் வேடர்களை நோக்கி , "உங்களுடன் 

உங்களுக்கு உதவியாக நானும் வருவேன் ” என்று கூறுதல் , 
உங்க ளுக்குதவி யாக யாம்வருத 
லுண்டெ னப்பல உணர்த்தினாள் 

அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 17 


அம்மானை 


133 


செந்திருமின் வாழுந் திருமா ளிகைபுகுந்து 
பைந்தொடியும் பாலகனும் பண்பாக வேயெழுந்து 


வேட்டைக்கு ஏகுதல் 


1965 வந்துசிறந் தேயமைச்சர் மன்னருடன் சூழ்ந்துவரச் 

சுந்தரியாள் தான் உதவுஞ் சொர்ணரத மீதேறிக் 
கோகாரும் மாலைதிகழ் கோலஅரிச் சந்திரனார் 
மாகாளி தந்தருளும் வாய்த்தகணை தானெடுத்து 

மோகரதி வேள் எனவும் மூண்டசிங்கா ரத்துடனே 
1970 வாகாக மின்னும் மணிவயிரக் கச்சைகட்டி 

மாமுனிவன் சொல்லாலே வந்தமிரு கங்களுக்கு 
ஏமனென மன்னன் இசைந்து நடந் தேகலுத்தான் ; 
மத்தும் பெரிய மகா மண்டலிகர் சூழ்ந்துவரச் 

சுத்தும் பலகோடி துங்கமத யானையுடன் , 
1975 சேனைத் தளம் அனந்தம் சென்று துடர்ந்துவர , 

ஆன கவனத் ( து ) அரும்பாரிகள் கொஞ்சிவர , 
வீர 

முரசதிர , மெய்விருதெக் காளமிடப் 
பூரிகைசின் னம் முழங்கப் போத்தரிய தாரையிட 


பாடவேறுபாடு 


1963 1 4 ‘ ளிகைபுகுந்தான் என்று இருப்பதே சரியாகும் . 
1972 : 4 தேகலுற்றான் 1574 1749 
1973 : 1 மற்றும் 1749 
1974 : 1 சுற்றும் 1749 


ஒப்புமை : . , 
அடி எண் . 1967 , 1968. அரிச்சந்திரன் , காளி வழங்கிய வில் , கணை ஆகிய 

வற்றை வேட்டைக்குச் செல்லுதற்பொருட்டு எடுத்துக் 
கொள்ளுதல் 

........ வயிரவிதரும் 
பெரிய பொற்சிலை எடுத்து வாளிபல 
பெய்த தூணிமுது கெய்தவே , 

-அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 19 
அரி -34 


134 


அரிச்சந்திரன் 


வெத்திக் குடை நிழத்த வெண்சாம ரையிரட்டச் 
1980 சத்தகடல் போலே தளங்கள் நெருங்சிவர 

வேடர்படை . முன்னடக்க மிக்கமன்னன் பின்னடக்கத் 
தேடரிய கானகத்தில் சென்றுபுக்கார் அம்மானை !! 


சென்றுபுகும் வேடர் சினக்குறவர் எல்லோரும் 

குன்றும் நெடுவனமும் கோலிவெகு தூரமெல்லாம் 
1985 கங்கணங்கள் கட்டிக் கடியதிசைக் குந்திசைக்கும் 

அங்கணங்க ளாக அடர்ந்துவலை கட்டிவைத்தார் ; 
வீரமுள்ள கானவர்கள் மிக்ககண்ணி ஒட்டுகளைச் 
சாரமுடன் பட்சிவரும் சார்பிலெங்கு மேநிரைத்தார் ; 

சுற்றும் படைநெருங்கித் தோன் றிவளைத் தேயிறுக்க 
1990 மற்றும் புனவேடர் வந்துமிரு கங்கள் தனை 

ஆகாகா வென்று அலறிவெகு சத்தமிட்டு 
வாகாக வேகலைத்து வா றவழி கட்டி நின்றார் : 
ஓசை யிடக்கலங்கி உள்வெருவி மானினமும் 

வீசுமுளாப் பன்றி மிகுத்தபுலி யானைசிங்கம் 
1995 பச்சிகளும் ஊர்வனவும் பந்திபந்தி யாகவந்து 

கொச்சையுட னே திரண்டு கோலிப் பரந்திடவே , 
கோலிப் பரந்த கொடுமிருகந் தன்மேலே 
ஆலித்து வேடர் அடர்ந்து துடர்ந்து சென்றுறு , 

கையிற் பிடித்த கடுஞ்சுணங்கைக் கைநெகிழ்த்துச் 
2000 சைகைசொல்லி , ஏவிவிட்டுத் தண்டுவில் அம் போடுகவண் 


பாட வேறுபாடு : 


1979 : 2 குடை நிழற்ற 1574 
1983 : 4 அந்நேரம் 1749 
1986 : 4 கட்டிவைத்து 1574 
1989 : 1 சுத்தும் 1574 
1990 : 1 மத்தும் 1374 
1994 : 1 வீசுமுள்ளுப் 1574 
1998 : 2 னோலந்து 1749 


அம்மானை 


135 


பத்தியெடுத் தார்ப்பரித்தார் ; பாங்கான வேட ரெல்லாம் 
சுத்திதெருங் கும்மரசர் துய்யபடை வீரர்களும் 
சிக்குமிரு கங்கள் தனைச் செய்யவதை செய்யவென்று 

சக்கரமும் அம்பும் தணியாமல் தூவலுத்தார் ; 
2005 தூவுங் கொடுஞ்சரமும் , துங்கசக்க ரங்களுடன் 

மேவுசுண்டு வில்லெறியும் , மிக்ககவண் கல்லெறியும் , 
பட்டுருவி நொந்து பலமிருகம் மாண்டதுவே ; 
துட்டமுறும் வேடர் துரத்து நா யுங்கடித்துப் 

பட்டுவிழும் மான் அனந்தம் ; பங்குமுய லும்மனந்தம் ; 
2010 இட்டசிலை வேடர் எறிந்தகவண் கல்லுருவி 

மாண்டு விழும் மான் அனந்தம் : வந்தமுயல் புள் அனந்தம் ; 
ஈண்டும் வளரி எறிபடவே ஆவிநொந்து 


பாட வேறுபாடு 


1749 


2004 : 4 தூவலுற்றார் 1574 
2009 : 3 பங்குமுச 1749 


ஒப்புமை : அடி எண் . 2001 -- 2013. அரிச்சந்திரனின் படைவீரர்களும் 

வேடர்களும் 
எய்த அம்புகள் , கவண் கல் முதலியவற்றாலும் வேட்டை நாய் 
களாலும் விசுவாமித்திரர் ஏவிய விலங்குகள் இறந்து வீழ்தல் . 


வட்ட மாகவரி விற்கு னித்துவய 

மன்னர் விட்டபல வன்சரம் 
பட்ட மாவினம் விழுந்து மூன்றுடல் 

பதைத்தி றந்தனவ னந்தமாற் 
றொட்ட வேல்குணி லெறிந்து வேடுவர் 

துணித்த மாஇனம் அனந்தமால் 
விட்ட ஞாளிகள் கடித்தி முத்திட 

விழுந்த மாவினம் அனந்தமால் . 


அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 24 


136 


அரிச்சந்திரன் 


காலுதலை வேறாகிக் கண்டமுயல் மான் அனந்தம் ; 

ஏலித்து மன்னர் இனியர தந் தான் நடத்தும் 
2015 ஆண்ட சகட மதில் அங்குப்பட்டுக் கொண்டுசிக்கி , 

மாண்டுவிழுந் தேதசுங்கும் மானுமுய லும்மனந்தம் ; 
துங்கமன்னர் வீசுந் துடியம் ( பு ) உரம்உருவிச் 
சங்கையுடன் பட்டிறந்த தன்றுபன்றி யும்மனந்தம் ; 

சிங்கமெனச் சீறிச் சிலைவீரர் ஆர்ப்பரித்துப் 
2020 பங்கமுற வெட்டி வெட்டிப் பட்ட புலி யும்மளந்தம் ; 

மாத்தலர்கன் சிங்கம் வலவீர ருந்துடர்ந்து 
ஏத்தமுடன் கொன்றபன்றி எண்ணரிய மான் அனந்தம் ; 
விருதுகட்டி விட்டிருக்கும் வீரர்ஏ வத்துடர்ந்து 

கருதுமுரு நாய்போய்க் கடித்தபன்றி தான் அனந்தம் ; 
2025 மாவேந்தர் ஏறிவரும் வாரணங்கள் தான்சிவந்து 

கோவமுறுஞ் சங்கிலியால் கொன்றமுளா மான் அளந்தம் : 
ஊழைக் குறவருட ஒட்டுகண்ணி பட்டிறந்த 
கூழைக் கிடாவுங் குரண்டம் மயில் தான் அனந்தம் ; 


பாட வேறுபாடு 


2013 : 3 கண்ட முசல் 1749 
2014 : 1 ஏலிவரும் 1749 
2014 : 2 மன்னன் 1574 
2014 : 4 தானடக்கும் 1749 
2017 : 2 வீசு 1574 
2020 : 4 தானனந்தம் 1749 
2021 : 1 , 2 , 3 மாத்தபரி மீதிருக்கும் வல்வீர 1749 
2022 ; 1 ஏற்றமுடன் 1574 
2025 : 4 தான்சீறி 1574 
2026 : 3 கொன்றதொரு 1574 


ஒப்புமை : அடி எண் . 2014 

2014 - 2016 , விசுவாமித்திரர் ஏவிய விலங்குகள் , மன்னர் ஏறி 
வரும் தேரின் சக்கரத்தில் சிக்கி இறத்தல் . 


................. தேர்க் 
கால்கள் பட்டவொரு கோடி 


--அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 26 


அம்மானை 


137 


மாயமுற வேமுடித்து வைத்தகண்ணி சிக்கி , உக்கித் 
2030 தூய சிறகொடிந்து தூங்குபச்சி யும்மனந்தம் ; 

ஓங்குபுகழ் மன்னர் ஒருமித்தும் ஆர்ப்பரித்தும் 
பாங்குபெற வேபிடித்த பண்புகரி தான் அனந்தம் ; 
சத்திமன்னர் தாவிக் கொடுவாளி னாலைவெட்டச் 

செத்திறந்து போன செழுங்கரிக ளும் மனந்தம் ; 
2035 கானக் குறவர் கடும் வேடர் கட்டிவைத்த 

ஈனக் கொடியின் இதமான மா அனந்தம் ; 
தந்திரங்க ளா கவிசை தங்கமுட் கோலுகொண்டு 
மந்திரங்க ளால்பிடித்த வாரணங்க ளும் மனந்தம் ; 

கட்டிவைத்த நீள் வலையில் காலு தலை சிக்கி உக்கி 
2040 முட்டிக்கிடக் குங்கலையும் மூண்டமுளாப் பன்றிகளும் 

ஓடுஞ் சிறுமுயலும் ஓங்கிய செந் நாய்குரங்கும் 
நீடுமதி வாடி நெருங்குமிரு கம்மனந்தம் ; 
இப்படிக்கு வேட்டை இதமாக வேபுரிந்து , 

செப்பரிய வேடர் சினக்கொறவர் எல்லோரும் 
2045 பட்டமுளா மான் முயலைப் பன்றிதனை யும்மெடுத்துச் 

சுட்டகறி தின்று சுனை கள்தொறும் நீரருந்தி , 


பா . வே . , 

2032 : 1 , 2 பாங்கு பெறப்பிடித்த 1749 
2033 : 3 கொடும்வாளி 1749 
2036 : 4 மான் அனந்தம் 1574 
2041 : 2 சிறுமுசலும் 1749 
2044 : 3 சினக்குறவர் 1574 1749 

2045 : 2 மான் முசலைப் 1749 
ஒப்புமை : அடி எண் . 2045 - 2048. வேடர்கள் , வேட்டையில் வீழ்ந்த விலங்குகளைச் 

சுட்டுத் தின்று , சுனை நீர் அருந்தி , அரிச்சந்திரனைத் தொழுது . 
பின் மீண்டும் வேட்டையாடுதல் . 
பட்ட பட்டவை எடுத்து வேடுவர் 

பருத்த கட்டைகள் அடுக்கியே 
சுட்ட சுட்டதசை தின்று தின்றுறு 

சுணங்கி னம்பல பிணங்கவே 
மட்ட றப்பருகி இட்ட ளித்திலர் 

மடுக்க ளிற்புன லருந்தியே 
ட்ட மாலை புனை மன்னர் மன்னவன் 
இருந்த சூழலிடை எய்தினார் . 

- அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 29 
அரி -35 


138 


அரிச்சந்திரன் 


ஆர்ப்பரித்துக் கொக்கரித்திட் டாரவா ரங்களு.... ன் 
ஏப்பமிட்டு நின்று இனியமன்ன னைத்தொழுது , 

பாயும் புலிகளெதிர் பாய்ந்து கட்டிச் சேர்ந்துகுத்தி , 
2050 ஆயும்புலித் தண்டை அறுப்பார் சிலவே.ர் ; 

முத்து வடம் இலங்கும் மூண்டமன்னர் தான்சிலபேர் 
உத்தமன்ன னைத் தொழுதிட் டோங்கும்புலி சிங்கமெதிர் 
வாளெடுத்து வீசி வலுசிலம்ப மாகிநின்று 
தூளியுடன் கொண்டு துடர்ந்துவரு வார்சில பேர் ; 
இவ்வாறு எல்லாம் இயல்பகலி லேமுடித்துச் 
செவ்வையுள்ள மன்னன் சிறந்திரவு தோன்றியபின் 
அங்கவரை எல்லாம் அருகாக வேயிருத்திப் 
பொங்குபுகழ்ச் சோலைப் புதுமண் டபந்தனிலே 

சிங்கார வல்லியரும் சீர்வேந்தன் பாலகனு ம் 
2060 தங்கி யிருந்தார் தயவுடனே அம்மானை ! 


2055 


2065 


அல்லெல்லாம் நீங்கி அந்த ஆதித்தன் தோன்றியபின் 
வில்லாளர் வேடருடன் மிக்கமன்ன ரும்மெழுந்து , 
கொத்தவனைக் கைதொழுது கொள்கான கம்புகுந்து 
சுத்தமுடன் ஆராய்ந்து தோன்றுமிரு கங்கள் தனை 
வெட்டிக் குலைபடுத்தி , வீரகுர லும்முழக்கி 
மட்டில்லா வேந்தர்களும் மாகுறவர் வேடர்களும் 
பார மலைக்குகைகள் பார்த்தொதுங்கும் வேங்கையையும் , 
சாருங் கவுருந் தலைக்கரடி யானதையும் . 
முட்டிவிழுந் தோடி முரிந்தயன்றி யானதையும் , 
குட்டியுட னேபிடியும் கூடிவரும் யானையையும் 


2070 


பாடவேறுபாடு 


1749 


2047 : 2 , 3 கொக்கரித்து ஆரவா 
2053 : 4 மேபொருது 1574 
2059 : 4 பாலகரும் 1574 
2065 : 2 குலவையிட்டு 1374 


அம்மானை 


13 ! ) 


மானமுளாக் காட்டெருமை வாய்த்தமரை ஆடுமுயல் 
ஆனஉடும் போடுமெலி அன்றில் மயில் கோழி கொக்கு 
உள்ள மிருகமதை ஓடியோ டிச்செயித்து 
எள்ளளவுங் காணோம் என விருக்கும் வேளையிலே 
துள்ளுபற வைவிலங்தம் தோன்று தரல் ஓசைகண்டு 
விள்ளாமல் அந்த விதம் அறிந்து சென்றோடிக் 
கொண்டு குலைபுரிந்து கொல்மிருகம் இல்லையென்று 
மண்ட லஞ்சேர் மன்னனிடம் வந்துசில பேரிருந்தார் ; 
கானகத்தைச் சுத்திக் கடிந்துசிலர் சென்று சென்று 
மானமற வேகிடந்த வன் மிருகத் தைச்செயித்தார் . 
தீராத கோபச் சிலைவேட ரில்சிலபேர் ; 
ஆறாத கோபத் தடர்குறவ ரில்சிலபேர் ; 


2080 


பாட வேறுபாடு 


1749 


2071 : 3 , 4 வந்தமரை யோடு முசல் 
2072 : 3 அன்றில்பிறாக் 1749 
2075 : 1 துள்ளும்பற 1574 
2079 : 2 சுற்றிக் 1574 


ஒப்புமை : அடி எண் . 2082 2085. வேடர்கள் , அடர்ந்த காட்டுப் பகுதியுள் 

விசுவாமித்திரர் ஏவிய விலங்குகள் மறைந்திருக்கும் 
நெருப்பை மூட்டுதல் 


என 


இரவி னிற்பெரி திருண்டு சூன் மழை 

இருண்டு துன் றி உல கெங்கணும் 
பரவி எய்தகணை எதிர்வ ரும்படி 

படர்ந்த முண்டக விறும்பினுற் 
றரவி னங்கரடி புலிகள் பன்றிக 

ளமுங்கு டும்பெலி மடங்கன்மான் 
கரவி லுற்றிதனு ளுறையு மென்றெயினர் 

காடெ லாம் எரி பரப்பினார் . 


அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 36 


140 


அரிச்சந்திரன் 


வேணமிரு கம்பறவை மீறுபுழு பாம்பொடுதேள் 
காணுதில்லை யென்று நெடுங் காடுமலைப் பக்கமெங்கும் 
அக்கினி யைப் போட் ( டு ) அடர்ந்தெரித்தார் அம்மானை ! 


2085 


அக்கினியள் பத்தி அமரர்பதி தூரமுட்டிப் 
பறக்குமந்தப் பட்சியுடன் பதுங்கும் விலங்கினையும் 
துறக்க எரித் திட்டே தொழும்பூமிக் குள்ளடர்ந்து 

உண்ணிசரு கட்டை யுடன் புழுக்க ளும் தேளும் 
2090 எண்ணரிய பாம்பும் எலிசிலந்தி பின்னுமண்ணில் 

உள்ள துகள் எல்லாம் ஒருமிக்க வே மடிந்து 
கொள்ளையற மாண்டு கொடுஞ்சாம்பல் ஆகியதே . 
வந்த விலங்கினமும் மண்டுபுள் ளோ டூர்வனவும் 

சந்தை குலைந்தபடி தான் குலைந்து போனதுவே ; 
2095 நல் லோர்க்கு வந்த துயர் அகன்ற வாறெனவும் , 

பொல்லார்க்கு வந்த புகழ்ஓழிந்த சீர் எனவும் 
நேசத் தியக்கம் நினையாம லேவெகுண்டு 
கோசிகனார் விட்ட கொடுமிருகம் மத்ததுவே ; 


கலிவிருத்தம் 


தவமுனி கவுசிகன் தானும் ஏவிய 
நவமிரு சங்கள் புள் நாட்டி லூர்வன 
அவமற அயோத்தி மன் அழித்துப் போட்டபின் 
கவலையுத் ததில்சில தப்பிக் கண்டதே . 


73 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


அய்யரே ! நீருஞ் சொன்ன 

அடவுடன் நாங்கள் சென்று , 
துய்யதோர் மன்னன் நாட்டைச் 

சூறையே யாடி நின்றோம் : 


பாட வேறுபாடு 


2087 : 2 பச்சியுடன் 1749 
2098 : 4 மற்றதுலே 1574 


அம்மானை 


141 


வெய்யவெஞ் சினவேல் வேந்தன் 

வேட்டைவந் தடித்துக் கொன்றான் ; 
உய்ய நாம் பிழைத்தோம் ; அத்தா ! 

உயிர்பிழைத்தார் ஏதும் உண்டோ ? 


நடை 


தவமுனிவர் ஏலிவிட்ட தங்குமிரு கங்கள் தனை 
2100 அவமற அய் யோத்தி அரசன் அழித்திடவே , 

ஒன்றிரண்டு மிச்சம் உடன் ஒளிந்து தப்பியது ; 
வென்றியுள்ள மாமுனிபால் மேவியுரை செய்திடுமாம் . 
அய்யா! நீர் சொன்ன அடவு சென்று யாமழித்தோம் ; 

வெய்ய மன்னன் கொன்றுவிட்டான் ; மிச்சம் நாம் . என்று சொல்லிப் 
2105 பட்சிகளில் ஒன்றிரண்டு பாரூர்வ ஒன்றிரண்டும் 

ஓட்சைவிலங் கொன்றிரண்டும் ஓதியதே அம்மானை ! 


இவ்வாறு கேட்டவுடன் ஏங்கியே தான்வாடி , 
நவ்வி நின்று கோசிகனும் நாட்டமுற வேநோக்கித் 

" தப்பிவந்த புள்ளினமே ! தாரணியில் ஊர்வனவே ! 
2110 செப்புபுகழ் வல்ல செழும்பெரிய தோர்விலங்கே ! 

உங்கள் இருப்பிடத்துக் கேகுமெ " ன்று தான் அனுப்பித் 
திங்கள் முடி யான் அடியான் சிந்தைதனில் எண்ணலுத்தான் ; 
" ஏது வகையால் இனி அரசை வெத்தி கொள்வோம் ? 
மாதுபங்கா ! ” என்று மகாமுனிவன் அந்நேரம் 


பாடவேறுபாடு 


விருத்தம் 74. 4 : 3 மத்த 1749 


தடை 2106 : 1 ஓச்சைவிலங் 1749 

2107 : 1 இவ்வார்த்தை 1749 
2107 : 3 , 4 ஏங்கி முகம் வாடி 1574 
2111 : 4 தானுரைத்துத் 1574 
2112 : 4 எண்ணலுற்றான் 1574 1749 

2113 : 4 வெற்றிகொள்வோம் 1574 
அரி -36 


142 


அரிச்சந்திரன் 


2115 ஆய்ந்ததவம் தன்னாலே அம்புவிவா னம்பதறப் 

பாய்ந்தெடுக்கும் பன்றியொன்றைப் பாரமுனி வன்படைத்தான் . 
அப்பெரிய பன்றி அடர்ந்த நிற மும்பிலமும் 
செப்பமுட னே மகிழ்ந்து சீராக வேகேளும் - 

பண்டுவிண்டு தான் எடுத்த பன்றியிலும் பத்திரட்டிக் 
2120 கொண்டுமண்டும் வீரக் கொடிய நெடும் பன்றியது ; 

கண்கள் பவள நிறம் ; காலுவெள்ளை ; வாலு வெள்ளை ; 
பொங்குகுளம் பொன்னிறமாம் ; போற்றியமெய் நீலநிறம் ; 
பச்சை நிறந் தான் முதுகு ; பாரமுகம் அப்படியே ; 

வச்சிர நிறங் கொம்பிலங்கும் வன்மையுள்ள பன்றிகண்டீர் ! 
2125 மாமேருக் கஞ்சிரட்டி வாய்த்த உடம் போடு நின்று , 

மாமுனிவன் செய்ய மலர்த்தாளைத் தான்வணங்கிச் 


பாட வேறுபாடு 


2121 : 3 , 4 காலுவெள்ளி, வாலுவெள்ளி 1749 
2124 : 3 வன்னமுள்ள 1749 
2126 : 3 , 4 மலர்த்தாள் தனை வணங்கி 1574 


ஒப்புமை : அடி எண் . 2119 , 2120. விசுவாமித்திரர் படைத்த பன்றியின் தோற்றம் , 

முன் திருமால் எடுத்த பன்றியுருவோ என எண்ணும்படி 
மாபெரும் தோற்றத்துடன் திகழ்தல் . 


“ வானம் ஏழும்மண் ணேழும்முன் 

மருப்பினால் எடுத்த 


ஏனமோ ? " 


58 


ஒப்பும் முரணும் : அடி எண் . 2121 - 2125 விசுவாமித்திரர் 

தோற்றம் . 


படைத்த 


பன்றியின் 


“ பொன்னி றத்துமெய் வெண்ணிறத் துகிர் புட்பராகம் 
நன்னி றக்கண்ட நாலுகா லும் செழும் பவளம் 
செந்நி றத்தகண் செம்மணி செழுமுகம் பச்சை 
அன்னி றக்குரம் நீலம்வச் சிரத்தெயி றதற்கே . " 


44 


மலையினும் பெரிதானதோர் வராகம் 


- அரிசி . புரா , வேட்டஞ்செய் காண்டம் - 59 


அம்மானை 


143 


“ சத்தகடல் நீரையெல்லாந் தான்குடித்து வந்திடவோ ?? 
உத்தபுவி அத்தனையும் உண்டுகொண்டு வந்திடவோ ? 

மேருகிரி யாதிமுதல் மிக்ககிரி அத்தனையும் 
2130 வேரும் அறப்பிடுங்கி மிக்கபொடி செய்திடவோ ? 

மானத்தின் மீனை மதியைப் பகலவனைத் 

னிரண்டு கொம்பாலே தான் கிழித்துப் போட்டிடவோ ? 
ஏது கருமம் இனி அடியேன் செய்துவர ? 

ஓதும்மறை மாமுனியே ! உண்மையுடன் உந்தனுக்கு- ” 
2135 என்று பன்றி கேட்க இயல்முனிவன் கொண்டாடி 

நன்றியுடன் பார்த்து நயந்துரைப்பார் அம்மானை ! 


வாராய் வராகமே! நீ வாய்த்த நெடுஞ் சோலை சென்று , 
சீராரும் அய்யோத்தித் தேர்வேந்தன் பால்அணுகி , 

வேந்தனையும் வேந்தனுட மெல்லியையும் , மெல்லிதரும் 
2140 சாந்தபுதல் வன்றனையும் , சத்தியகீர்த் திதனையும் 

உத்தமனைச் சேர்ந்த உரிய இனந் தன்னைவிட்டு , 
மத்தமத வேடருடன் வாகழிந்த கானவரைக் 
கோலமிகுஞ் சேனையையும் , கொட்டும் மத்த தேர்பரியும் 

ஞாலமதில் வேடர் நடத்திவந்த நாய்தனையும் 
2145 ஏமன் பதி தனக்கு ஏத்திவிட்டுப் போட்டும் அரைச் 

சாமந் தனில்திரும்பித் தான்ஓடி வா ” எனவே 
பன்றிதனைப் பார்த்துப் படர்முனிவன் ஏவிவிட்டாள் . 
சென்று பன்றி மீறுஞ் சினங்களுட னேபெருகி , 


பாட வேறுபாடு : 


2134 : 4 எந்தனுக்கு 1749 
2136 : 3 நயந்துரைப்பான் 1374 
2139 : 3 மெல்லியரை 1574 
2140 : 1 , 2 சாந்த புதல்வன் றனை 1574 
2141 : 1 உத்தசனஞ் 1574 


144 


அரிச்சந்திரன் 


அறுசீர்ச் சந்த விருத்தம் 
குழிப்பு : தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தனனா 

திங்களு டன்புன லுந்திக ழுங்கன 

செஞ்சடை யும்பரனார் 
தங்கும் உ ளந்தவன் அன்பொட றைந்திடு 

சம்ப்ரம முஞ்செயவே 
பொங்குசி னங்கொடு கண்டம ரங்கிரி 

புண்டுவி ழுந்திடவே 
பங்கமு டன் திசை யும்பத றும்படி 

பன்றிந டந்திடவே . 


73 


மண்டல முஞ்சுமை கொண்டச தந்தலை 

வங்கர வஞ்சுறவே 
விண்டுல கம்புவி யுந்துகள் மண்டுசு 

மிண்டிஎ ழுந்தசைவாய்க் 
கொண்டுறு முந்தழல் கண்டுமி ழும்படி 

கொஞ்சிய பன்றியும் நீள் 
அண்டர்சி யந்திரி சங்கும கன் தளம் 

அன்றையில் அண்டினதே . 


76 


நடை 


2150) 


அய்யோத்தி மன்னன் அடர்ந்திருக்குங் காட்டகத்தில் 
வையகங்க ளும்மதிர மண்ணதிர விண்ணதிரச் 
சேடன் முடி அதிரத் திண்கிரிக ளும்பதற , 
நீடரிய கொம்பை நிலைசாய்த்துப் பார்த்துறுமிக் 
கானவரும் வேடர்களும் கட்டி நின்ற மாத்திரளில் 
ஏனம்மிக வந்து இயல் அழிய மீறியதால் , 


பாட வேறுபாடு 


விருத்தம் 75. 2 : 5 சம்பிர 1749 

4 : 6 டந்தனவே 1574 
76 . 4 : 1 அண்டர்செ 1749 


1749 


நடை 


2131 : 4 ளும்மதிர 1749 
2152 : 4 பார்த்து மிகக் 1749 


அம்மானை 


145 


2155 வேடர் குடல்கிழிய , மெய்கிழியக் கைகிழியத் 

தாடை அல குஞ்சரியத் தங்கள் தலை மூளைவிழ , 
ஊளையிட்டு நாய்பாதறி ஒட்டுவிட்டை யிட்டிறக்கக் 
கோழையற்ற பன்றியது கொன்றதொரு கொம்பாலே ; 

மத்துஞ் சினம் பெருகி வாய்த்த மன்னர் தம்திரளில் 
2160 உத்துவந்து பன்றி ஒருமித்துக் கொம்பாலே 

தேரொடிந்து தூளாய்ச் சிதறிப் பறந்திடவே 
போரடர்ந்து , மிண்டிப் பொருதுகரி மேல்சினந்து , 
காலு தலைவெளுக்கக் காய்ந்து , கொம்பி னால்எடுத்துக் 

கோலிஎறிந் தேயெறிந்து , கொஞ்சுபரி மீதடர்ந்து 
2165 

வாகுகுட ருஞ்சரிய வன் சூறை யாடி நின்று , 
மோகமன்னர் மேலே முனை கொண்டு தானடர்ந்து 
பன்றி விழப்பதறிப் பாரமனுக் கெட்டுலைந்து . 
வென்றிப் பரி மேல் விழுந்துசிலர் தாமடிய 

ஆனை அலறி அடும்பரிமேல் வீழ்ந்திறக்கச் 
2170 சேனை அலறிச் செழும்பரிமேல் வீழ்ந்திறக்கப் 

பரி தட் டழிந்து பலகரிமேல் வீழ்ந்திறக்க , 
உருவிட் டிறந்தும் உறுஞ்சுணங்க னும்முறங்கப் 
பிரசண்ட வாயுவெனப் பேரான மூச்சுவிட்டு 

அறமிண்டி ஆர்ப்பரித்து ஆனநெடும் கொம்பாலே 
2175 

கரிகள் குடல்சரிந்து கைகாலும் அற்றுவிழப் 
பரிகள் தலையுருண்டு பாரமனுப் பட்டுவிழக் 
கொம்பாலுங் காலாலுங் கொன்றுகொன்று நின்றுறுமி , 
வம்பமரும் மூஞ்சியினால் வல்சேனை யை உழுது , 

காலால் அறமிதித்துக் கண்டகணங் கைச்செயித்துக் 
2180 

கோலா கலமாகக் கொம்பேனந் தூரிடவே , 
பாளை மலர் எனவே . பல்லுதிர்ந்து வீழ்வாரும் 
கோளைப் பலவுரைத்துக் கொண்டு மடிவாரும் 
எண்ணரிய நாய்கள் இசைந்தபரி யானைரதம் 
மண்ணில் உருத்தெரியா மாறாட்ட மாய்க்கிடக்க 


பா . வே . 2159 : 1 மற்றுஞ் 1749 

2160 : 1 உற்றுவந்து 1749 

2173 : 4 மூச்சுடனே 1749 
ஆரி -37 


146 


அரிச்சந்திரன் 


2185 நாய்மேல் பரிகிடக்க , நற்பரிமேல் ஆனை துஞ்ச , 

பேய்போல் சிலவேடர் பிஞ்சுதுண்ட மாய்க்கிடக்க,, 
வெஞ்சினங்க ளாகி மிகுத்தபன்றி தான் நொடியில் 
அஞ்சாமல் இந்த அடவுகுலை செய்திடவே , 

குருதி நதிபெருகிக் கோலமத வாரணத்தைக் 
2190 கருதியிழுத் தோடக் கதித்த குருதியெங்கும் 

மன்னர்குடை யுங்குடரும் வாகுகர முங்கழலும் 
உன்னிடும் எக் காள முடன் நாகச் சின்ன முடன் 
ஆனைக் குடரும் அடர்ந்தபரி யின் தலையும் 

மேனனைய வேடர் விருது கொம்பும் வேல்மழுவும் 
2195 ஒன்றாகி யே நிரம்பி உத்தநதி மீதோட்டக் 

கன்றித் தலருங் கடி நா யினம்மிதக்கக் 
கட்டி நின்ற சங்கிலியும் கண்டமணி வெண்டையமும் 
திட்டமுடன் அந்தச் செழுங்குருதிக் குள்ளாழ 

மாயமுள்ள பன்றி வதை புரிந்த வாறுதனைத் 
2200 தூயமன்னன் வீத்திருக்குஞ் சோலை தனில் ஓடிவந்து , 

“ தேடுபுகழ் அய்யோத்தித் தேவே பெருமானே ! 
கேடுவந்து தோ அறியோம் கேளீர் எனதரசே ! 
கால னோ ? அல்லவெனில் காமாக்கினி ருத்திரனோ ? 

ஏலமுள்ள மாலே ? இயல்பிரம னோ ?சிவனோ ? 
2205 பன்றியுரு வாய்எழுந்து பாரில்உந்தன் சேனையெல்லாங் 

கொன்று கொலை செய்யுது காண் ; கொத்தவனே ! இங்கும் அது 
வந்துவிடும் கால்நொடியில் மன்னா ! ” எனஉரைத்தார் ; 
அந்தமொழி கேட்டு அரசன்மிக வேயெழுந்து , 

“ அஞ்சாதே " என்று அனைவருக்குங் கையமர்த்தி 
2210 " வெஞ்சின மாய் வந்து வெகுவதைகள் செய்ததொரு 


பா . வே . 2191 : 2 யுங்குடலும் 1574 

2191 : 4 முங்காலும் 1749 
2193 : 2 குடலும் 1574 
2197 : 1 கட்டுகின்ற 1574 
2198 : 4 குள்ளோட 1574 
2200 : 2 வீற்றிருக்குஞ் 1574 
2201 : 4 பெருமாளே 1574 
2206 : 3 கொற்றவனே 1574 


அம்மானை 


147 


மாசணுகும் பன்றி வலிமையோ நம்மிலுந்தான் 
நேசம் மயங்காமல் நீங்களிரும் என்று சொல்லி 


அறுசீர்ச் சந்த விருத்தம் 
குழிப்பு : தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தனனா 

பந்தமு டன்புவி யும்புக ழும்படி 

பண்பு செ யுங்குரிசில் 
அந்தரி பிங்கலை அம்பிகை சங்கரி 

அண்டர்தொ ழுங்கெவுரி 
கந்தரி விந்தைசு மங்கலி கண்டிகை 

துன்றுநெடுங்குழலாள் 
தந்தபெ ருங்கணை தந்திக ளுஞ்செய் 

தங்கர தந்தனிலே , 


77 


குழிப்பு : தானன தந்தன தானன தந்தன தானன தந்தனனா 

மேரும் லைந்திட வானம் அ லைந்திட 

மேவிய உம்பருடன் 
பாரும் அதிர்ந்திட மேகம்உ ளைந்தெழு 

பாணிக லங்கிடவும் 
ஆரும்அலைந்திடச் சேடன்நெளிந்திட 

ஆனநெடுஞ்ச கடத் 
தேரும்நடந்திட வேகமு டன்சினம் 

மீறிந டந்தனனே . 


78 


காளி 
காளி 


ஒப்புமை : விருத்தம் 77 & அடி எண் . 2213 , 2214 . 

கையில் எடுத்துக்கொண்டு 
அரிச்சந்திரன் , விசுவாமித்திரர் 
அழிக்கப் புறப்படல் . 


வழங்கிய கணையைக் 
வழங்கிய தேரில் ஏறி 
படைத்த பெரும்பன்றியினை 


அன்று சவுந்தரி தந்த நெடுஞ்சிலை 
அங்கை எடுத்தனனே , 

61 
நாசரி கச்சுட ராடர வப்பணி 

நாயகி பொற்சடிலச் 
சேகரி பத்திர காளி கொடுத்தரு 
டேரை நடத்தினனே , 

-- அரிச் . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 62 


148 . 


அரிச்சந்திரன் 


நடை 


ஓங்காரக் காளி உதவு தங்கத் தேர்ஏறிப் 

பாங்கான வேந்தன் பருவமுடன் ஏகிவந்து , 
2215 பன்றிகொன்று போட்ட படுகளத்தைப் பார்த்துருகி 

வென்றியுள்ள மன்னன் மிகுவேகந் தானாகிச் 
சேடன் முடி அதிரத் தேருவிசை யாய் நடத்தி , 
நீடரிய பன்றியது நிற்குமிடந் தன்னில்வந்தான் ; 

மன்னன் ரதம் நடத்தி வந்தவகை கண்டு , பன்றி 
2220 உன்னியவே கம்பெருகி , ஓங்கார மாகிநின்று , 

மோனமுடன் நல்ல முனை கொண்டு நின்றிடவே 
ஞானஒளி சேரும் நரபாலன் அந்நேரம் 
வானகங்க ளும்பதற மண்டலம் எல் லாம் நடுங்க 

ஏனந் தனைப்பார்த் திருகண் சிவந்து பொங்கி , 
2225 சூலி கொடுத்தருளும் சொன்ன மய வில் ஏந்தி 

ஏலிச் சிறுநாண் எறியலுத்தார் அம்மானை ! 
சிறுநாண் ஒலி கேட்டுச் சீறிநெடு மெய்சிலுப்பி 
உறுமலுடன் வந்தரசன் உத்தர தந் தன்னையெத்தக் 

கொஞ்சி வளைந்தே குறுகிமறித் தார்ப்பரிக்கும் ; 
2230 மிஞ்சுஞ் சினமாய் மிகுந்துவட்ட மிட்டுவரும் ; 

பார்க்க வடதிசையில் பாயுந்தட்ச ணத்தில் நிற்கும் ; 
ஆர்க்கக் குணக்கில்வரும் ; ஆனகுட பால்உலவும் ; 
இவ்வாறு பன்றி எதுத்து நிற்கும் பக்கமெல்லாம் 

செவ்வே ளனையமன்னன் தேருமொக்க ஓடிவரும் ; 
2235 மெய்ப்புடைய பன்றி வெகுசிலம்ப மாகிநிற்கும் ; 

அப்படியே மன்னன் அடர்ந்துமறித் தேதுரத்த , 
வட்டமுடன் சுத்தி வரும்பன்றி யுந்தியங்க,. 
இட்டமுள்ள மன்னன் இசைவாய் உலைத் தலைத்தான் ; 


பாட வேறுபாடு 
நடை 

2223 : 4 லாம்அதிர 1574 
2225 : 3 சொர்ணமய 

1574 
2228 : 2 வந்தமன்னன் 

174g 
2228 : 4 தன்னையெத்திக் 1574 
2237 : 2 சுற்றி 1749 


அம்மானை 


149 


அண்டர் மிகப்பார்த் ( து ) அரசனையுங் கொண்டாடிக் 
2240 கொண்டாடி வெத்தியுள்ள கோமான் எனமகிழ்ந்தார் ; 

மாபெரிய பன்றி மகாமுனிவ னை நினைந்து , 
நேர்பெரிய வேந்தன் நிலையறிந்து கொண்டாடி , 
மண்ணும் மலையும் மரமும் பலவெடுத்து , 

நண்ணும் அரசன் நயந்தபடை மீதெறிந்து , 
2245 சக்கரியான் சுத்துமந்தச் சக்கரத்தை யொத்தபடி 

திக்கும் படை நடுவே சென்றுசுத்திக் கொன்று , பன்றி 
மன்ன னெதிர்சீறி வந்ததுவே அம்மானை ! 


அன்னது மேல் சீறி அரசன் மிகஎதிர்த்துப் 

பூதலங்க ளும் நடுங்கப் பொங்குமெரி யும்பரக்கக் 
2250 கோதைரண காளி கொடுத்தகணை தொட்டுவிட்டான் 

தொட்டகணை ஓடிச் சுழன்றபன்றி நெத்தியிலே 
பட்டுருவிச் சோரி பரிவாய் எழுந்ததுவே ; 
அம்புபட்டுக் கோபம் அதியமுட னேபெருகி 
வம்புடைய பன்றி வலுகோட்டைக் கீழ்சாய்த்து , 
வேந்தன்மணித் தேரை மிகவெடுத்து வீசிடவே 
ஆய்ந்த நெடுந்தேர் அம்ரர்பதி தூரமுட்டி , 
ஞாலந் தனில் திரும்பி நண்ணியதே அம்மானை ! 


2255 


ஞாலந் தனில்திரும்பி தண்ணியபின் பன்றியது 

நெத்திதனில் பட்ட நெடுங்காயம் ஆத்தாமல் 
2260 சத்தமுள்ள மாமுனிபால் துங்கபன்றி போய்விழுந்து , 

“ மன்னன் பிலமுடைய மன்னவன்காண் ; மாமுனியே ! 
உன்னுடைய தஞ்சம் உளதால் திரும்பிவந்தேன் ; ” 
என்றுபன்றி சொல்ல இயல்முனிவன் கோபமுற்று , 
" நன்றியுடன் நாம் அனுப்பும் நல்மிருக மும்வதைத்தான் ; 


பா . வே . 2245 : 2 சுற்றுமந்தச் 1749 

2248 : 3 , 4 அரசன்மிக வேயெதிர்த்துப் 1574 
1249 : 3 , 4 பொங்கியெரி யும்பிறக்கக் 1749 
2253 : 1 அம்புபடக் 1749 
2256 : ஆய்ந்தநெடுந் தேரும் அமரர்பதி யைமுட்டி 1374 
2260 : 1 சுற்றமுள்ள 1749 

2264 : 3 , 4 நல்லமிரு கம்வதைத்தான் 
வரி .38 


150 


அரிச்சந்திரன் 


2265 வென்றியுட னே இவனும் மிக்கவல்ல னோ ? எனவே , 

பன்றி தனையனுப்பிப் பாரமுட னே உளத்தில் 


புலைமாதர் வரவு 
ஆறாத கோபம் அருள் முனிவோ னும்பெருகிச் 
சீறினான் கோபமுடன் ; சீறுமந்த அக்கினியில் 

அந்தரத்தில் வந்து விழுந்( து ) அம்புவிஎல் லாம்கெடுக்கும் 
2270 இந்திர தனுப் போலும் இசை தூம கேதுவும் போல் 

திருப்பாற் கடலில் சினந்தெழுந்த ஆலமும் போல் 
விருப்பாம் மதனுடைய வேதாக மக்குருவாய்ப் 
போத்தரிய “ கோபப் புலைமாதர் ” , தாமிருபேர் 
கூத்தனென வேபிறந்தார் கோலமுடன் அம்மானை ! 


ஒப்புமை : அடி எண் : 2271. விசுவாமித்திரரின் சினத்தீயில் உருப்பெற்றுத் தோன்றிய 

கன்னியர் பாற்கடலில் தோன்றிய நஞ்சென விளங்கினர் 


எனல் . 


செந்திரு அமுதில் தோன் றத் 

திரைக்கடல் பிறந்த நஞ்சில் 
வந்திரு கருந்தி ருக்கள் 
வயங்குவ தென்ன . 

- அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் -5 
கோபப் புலைமாதர் : 
கோசிகனின் கோபத்தால் தோன் றிய இரு பெண்களையும் இவ்வம்மானை 
புலைச்சியர் , புலைமாதர் , புலைப்பென் , புலைமாது என்று பல இடங் 
களில் குறிப்பிடுகின்றது . இங்கு முதன் முறையாகக் குறிப்பிடும்போது கோபப் 
புலைமாதர் என்று சுட்டுகின்றது . 

அவ்விரு பெண்களும் புலைமாதர் என்று குறிக்கப்படுவதற்கான 
காரணத்தை அரிச்சந்திர புராணம் மிகத் தெளிவாக எடுத்துரைக்கும் பகுதி 
இங்கு நோக்கத்தக்கது இவ்வம்மானையில் 

அவ்வாறு 

குறிக்கப்படு 
வதற்கான விளக்கம் இல்லை . 


“ தீதிலா மறைகள் நான்கும் 

தெளிவுற உணர்ந்த நீர்மைக் 
கோதிலாக் குணத்தோர்க் கெல்லாம் 

கோபம்சண் டாளம் என்பார் . 
ஆதலான் முனிவன் மூக்கி 

னாரழற் சீற்றத் தூடே 
போதலால் அந்த மாதர் 
புலைச்சியர் ஆயி னாரே . " 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 10 


அம்மானை 


151 


2275 கூத்தனென வேஉதித்த கோதையிரு பேர் தனையும் 

நேத்தியுள்ள மாமுனிவன் நேசமுடன் கொண்டாடிப் 
பன்னு தமிழும் , பலகலை நூ லுஞ்சிறப்பும் , 
இன்னிசைரா கங்கள் இசைவுநால் எட்டுகளும் 

உத்தபல சீரும் , உடன் நாட கத்தொழிலும் , 
2280 சுத்தமுடன் ஆடும் இந்திர சூத்திரமா சித்திகளும் , 

மாமோ கினியுடைய வல்லபமா சித்திகளும் , 
காமுகவே ளைப்பிடித்துக் காதலெழச் செய்தொழிலும் , 
விண்டுலகம் அண்டம் மிகுத்தபுவி தான்உருக 

மிண்டி இசை வீணை மிகக்கூட்டும் வல்லபமும் , 
2285 ஏதொன் றரும்விதங்கள் எத்தனையுண் ( டு ) அத்தனையும் 

போதம் மிகஊட்டிப் போதித்தான் ஓர் நொடியில் ; 
சித்திரங்கள் கற்ற சிலைப்புலைப்பெண் ணார் இருபேர் 
வெத்திமிகு மாமுனிவன் மிக்கபதம் போத்தி நின்றார் ; 


.. 


பாட வேறுபாடு 


2276 ; 2 மாமறையோன் 1749 
2277 : 1 பன்னுந் 1749 
2278 : 4 எட்டுவகை 1574 
2279 : 3 உறு நாட 

1749 
2280 : 2 நாட்டுமிந்திர 1574 
2280 : 4 சித்திரமும் 1749 
2281 : 3 வல்லபமாம் 1574 
2288 : 4 போற்றி நின்றார் 1574 1749 


ஒப்புமை : அடி எண் . 2275 - 2286. தன் கோபத்தால் தோன்றிய 

பெண்களுக்கு 
விசுவாமித்திரர் , கலைகள் அனைத்தையும் கற்பித்தல் . 
“ மாதரை முனிவன் பார்த்து 

வரவழைத் திருத்தி நானா 
பேதமும் எழுத்தும் சொல்லும் 

பெருங்கலை யிருநா லெட்டும் 
கீதமும் நாத யாழும் 

கின்னரம் முதல வாய 
போதமும் வாரி நீரிற் 
கரைத்துடன் புகட்டி னானே . 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 11 


152 


அரிச்சந்திரன் 


போத்தி நின்ற மங்கையர்க்குப் பொன்னாடை ஆபரணம் 
2290 நேத்தியுடன் பூட்டி நிறைந்தசிங்கா ரங்களுடன் 

வானகத்தி லுங்கிடையா மாதர் வடிவாக்கிக் 
கானக் கருங்குழலார் கன்னி இரு பேர் தனையும் 
வாருமென்று சொல்லி மறைமுனிவன் கூறலுத்தான் 

" நேருலவுங் கானகத்தில் நீண்டநெடுஞ் சோலையிலே 
2295 வேட்டை. மார்க் கம்முடனே வேந்தனரிச் சந்திரனார் 

தேட்டமுடன் வந்து சிறப்பா யிருக்குகிறான் ; 
அங்கவன்பால் நீர்போய் அரியதொரு கூத்தாடி 
இங்கிதமாய் ராகம் இசை நா டகம் புரிந்து 

ஆவி உங்கள் மேலே அரசன் ஆ கும்படிக்கே 
2300 பாவினை ஏ தண்டோ படியும் பலவகையாய் ; 


பாட வேறுபாடு 


2289 : 1 போற்றி நின்ற 1749 
2291 : 3 , 4 மாதர் வடி வாக்கிவைத்துக் 1749 
2293 : 4 கூறலுற்றான் 

1574 1749 
2294 : 3 நீண்டபெருஞ் 1574 
2300 : 2 துண்டப் 1749 


ஒப்புமை : அடி எண் . 2292 - 2313. விசுவாமித்திரர் . தாம் படைத்த இரு கன்னிய 
ரையும் நோக்கி , " நீவிர் அரிச்சந்திரனிடம் சென்று 

அவனை 
மயக்கிக் கொற்றக் குடை . மகுடம் ஆகியவற்றைக் கேளுங்கள் , 
மறுத்தால் உங்களைத் திருமணமாயினும் செய்துகொள்ளக் 
கேளுங்கள் . அதனையும் மறுத்தால் ஒருபொழுதாவது உங்களுடன் 
சேர்ந்து சுகித்திருக்கக் கேளுங்கள் " என்று கூறி அனுப்புதல் . 


" பெடை நடை மடவீர் வாவிப் 

பெருங்கரை தன்னில் வந்த 
படையுடை வேந்தன் பாற்போய்ப் 

பாடலால் உருக்கி வெற்றிக் 
குடையினைக் கொண்மின் அல்லாற் 

கலவியைக் கொண்மின் என்னா 
விடைகொடுத் திடலும் மாதர் 
விரைவினிற் றொழுது போனார் " 

-- அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 15 


அம்மானை 


153 


ராகத்தால் நாடகத்தால் நாடியகூத் தால்மயக்கி 
மோகத்தா னம்பிறக்க மோகவித்தை யாடி நில்லும் ; 
மன்னன் உமக்கு வரிசைபல வுங் கொடுப்பான் ; 

அன்ன துவேண் டாம்என் ( று ) அறவே எடுத்தெறிந்து ,, 
2305 சாமரையும் வீரமிகத் தங்குவெங்க திர்க்குடையும் , 

பூமுடியின் மாமகுடம் போந்துமிக வேகேளும் ; 
ஈது தவ வேந்தன் இசையா திருந்துவிட்டால் 
காதலியு மாகக் கனிந்துமணஞ் சூட்டுமென்றும் ; 

அந்தவிதத் துக்கும் அரசன் இணங் காதிருந்தால் 
2310 விந்தையுடன் ஓர்பொழுது மேவியணை யும்மெனவே 

எந்தவித மானாலும் இவ்வாறு தான் முடித்துப் 
பைந்தொடியீர் ! நீங்களிங்கே பாரமுடன் வாரும் ” என்றார் ; 
வாருமென்று சொன்ன மகாமுனிவ னைத்தொழுது 

சேரும் இருகரத்தில் சீர்வீணை தான் எடுத்துக் 
2315 காரார் குழல் அசையக் கட்டியபூ முத்திலங்கச் 

சீரார் முகமிலங்கச் சிந்தூர இந்துமின்னச் 
சுட்டிபட்டைக் காரையுடன் சொர்ணவர்ணக் கொப்பிலங்க , 
இட்டபணி கண்டத் ( து ) இலங்கிமிக வேயிலங்க , 

ஒள்ளியபொன் வச்சிரமிட்ட ஓலைகுழைக் காதிலங்கத் 
2320 தெள்ளியசிந் தாக்கு ரத்தினச் சேர்வைமூக் குத்திமின்னக் 

கையில் பணியுங் கனவளைக ளும்மிலங்க , 
மெய்யில் பணியும் மிகுபணிக ளும்மிலங்கக் 
காலில் பரிபுரம்மெய்க் காமவே தம்படிக்க 

ஏலித் தனத்தால் இடை துவண்டு வாடிவரக் 
2325 கொந்தலரும் பூமணமும் கூடியசீர் வாடைகளும் 

பந்தமுற ஏழுலகும் பாங்காய் மணங்கமழக் 


பாடவேறுபாடு 


2309 1 1 , 2 அந்த விதத்துக் ( கு ) 1749 
2311 : 3 எவ்வாறு 1749 
2316 : 2 முகந்துலங்கச் 1574 1749 
2316 : 3 , 4 சிந்தூரப் பொட்டிலங்கச் 1574 
2317 : 1 சுட்டிவட்டக் 1749 

2324 : 3 இடையிடைந்து 1749 
அரி -39 


154 


அரிச்சந்திரன் 


கன்னியிரு பேர் நடக்கக் காமன் அவர் பால் நடக்க 
அன்னம் எனவும் அழகுபிடி தான் எனவும் 

வேந்தனரிச் சந்திரனார் வீத்திருக்குங் கானகத்தைச் 
2330 சாந்தணியுங் கொங்கைமின்னார் தான்தேடி யே நடந்து , 

கொத்தவனார் வீத்திருக்குங் கோலநெடுஞ் சோலையிடங் 
குத்தம்விளை மாதர் குறுகினர்காண் அம்மானை ! 


கலிவிருத்தம் 


சேனை யென்னும் செழுந்திரை யுங்கடந்( து ) 
ஆனை யென்னும் அடர் கட லும்கடந் ( து ) 
ஊன மற்ற உறும்பரி வாரிவிட் ( டு ) 
ஈன மங்கை . இருவரும் எய்தியே , 


79 


வெத்தி மீறும் விருதுரை மன்னவர் 
சுத்தி நின்றடித் தோத்திர மும்புகழ் 
முத்தி லங்கிய மொய்குழற் கோசலை 
அத்தன் பாதத் தரிவையர் எய்தினார் . 


80 


நடை 


வந்தபுனல மா திருவர் மன்னவன்பால் சென்றணுகி 

ஐந்தருவே என்னும் அடியிணையைத் தான் தொழுது , 
2335 அய்யா பராக்கு அரிச்சந்திரா பராக்கு நின்ற 

மெய்யா பராக்குரண வீரா பராக்கெமது 
சாமி பராக்கு அன்ன சத்திரா பராக்குமத 
காமி பராக்கெனவும் , கன்னியர்கள் தான் தொழுது 


பாட வேறுபாடு 


விருத்தம் 79. 3 : 2 மத்த 1749 

1 : 1 வெற்றி 1749 
2 : 1 சுற்றி 1749 


80 . 


நடை 


2334 : 1 ஐந்தருவேள் 1574 
2334 : 2 யென்றும் 1749 


அம்மானை 


15 : 5 


சிங்கார நாடகமுஞ் சித்திரக்கூத் தாடல்களும் 
2340 சங்கீத வித்தையுடன் தாண் ( டு ) அசலத் தம்பமுடன் 

ஏறுங் கழைத்தொழிலும் இங்கிதச்சீ ருஞ்சிறப்பும் 
வீறுபெற ஆடி மிகுத்த வனிதமுடன் 
வாய்த்தநெடும் வீணை மலர்க்கரத்தி லேயெடுத்துக் 

கோத்தநரம் போடிறுக்கிக் கூர்மையுடன் கைவிசித்துத் 
2345 தொண்டை அறுகாமல் தொய்கழுத்தும் ஆடாமல் 

கண்டந் தனில் நரம்பு கண்பகமும் ஓடாமல் 
வாசித்தார் மோக மதன கேளி ராகமதை 
நேசத் துடன் கேட்டு நின்றதிசை யுங்கிரியும் 

கற்சிலையுங் காட்டில் கனிந்த பெருமரமும் 
2350 மற்சிலையும் எந்த மரமும் மிகவுருகிப் 

பச்சியுடன் வண்டினமும் பந்தலிட்ட வாறெனவே 
செச்சையுடன் வான்முட்டச் சேர்ந்திருந்தார் அம்மானை ! 


2355 


இந்தப் படி தான் இசைபுரிந்த மாதருக்கே 
ஐந்தருவாம் என்னும் அரிச்சந் திரவேந்தன் 
பூசணமும் நல்ல புகழ்பதக்கன் ஆடையுடன் 
பேசரிய பொன்னும் இரு பேதையர்க்கும் தான் குடுத்தான் ; 
“ ஈதோ உமதிடத்தில் யாங்கள் பெற வந்தோம்காண் ! 
போதா ( து ) இது எமக்குப் போர்வேந்தே ! " என்று சொல்லி , 
மங்கைஇரு பேரும் அந்த மன்னவனைக் கேட்கலுத்தார் - 
துங்க மணிப்புயனே ! சொல்லுமரிச் சந்திரனே ! 
சாமரையும் உன்னுடைய தங்கு வெங்க திர்க்குடையும் 
பூமுடியில் மேவும் புகழ் சேர் மகுடமதும் 


2360 


பாட வேறுபாடு : 


2343 : 4 னாலெடுத்துக் 1574 
2346 : 2 தனில் நரம்புங் 1749 
2351 : 1 பட்சியுடன் 1749 . 
2356 : 4 தான் கொடுத்தார் 1574 
2359 : 4 கேட்கலுற்றார் 1749 
2361 : 2 நின்னுடைய 1749 
2362 : 1 பூமுடிமேல் 1574 


156 


அரிச்சந்திரன் 


தந்தால் எமக்கு நலம் ; தார்வேந்தே ! தாரும் " என்று 

பைந்தொடியார் கேட்டவுடன் பார்வேந் தனும் பார்த்து , 
2365 மங்கையரே ! எந்த மதியறிந்து நீர் கேட்டீர் ? 

எங்கள் குலத்தில் இசைவாய் வழிவழியாய் 
வந்த குடைமகுடம் வாய்த்த கதிர்ச் சாமரைகாண் ! 
வந்தகுடை மாமகுடம் மா நிலம்எல் லாம் அறிய 

மாது நல்லீர் ! உங்களுக்கு வாறதில்லை; " என்று சொல்லி 
2370 ஓதுமொழி மன்னன் உரைத்தவுடன் மா துரைப்பாள் 

“ வார்ந்தகமாய் உன்னை மனதிலெண்ணி யாங்கள் வந்தோம் 
சார்ந்தகுடை யும்முடியும் சாமரையும் நல்கமென்றீர் ; 
அரிய தமிழ்க்கு தவும் ஐந்தரு நீ என்று சொல்லி 
உரியபடி கேட்டும் உதவா திருந்துவிட்டீர் ; 
வாகுபெறும் உந்தன் மணிப்புயத்தை யாம்மருவப் 
பாகுபெற எங்கள் தனைப் பண்புமணஞ் சூட்டி உந்தன் 
அங்கைக் கலமணிந்து ஆதரவு செய்யும் " என்று 
மங்கை இரு பேரும் மையல் கொண் டுரை பகர்ந்தார் ; 

அந்த மொழி கேட்டவுடன் அங்கை கொண்டு காது பொத்திச் 
2380 சுந்தரியே ! இவ்வசனந் தோசம் ; அகலும் " எனலே . 

பஞ்சாட் சரம்செவித்துப் பண்புடனே உச்சரித்து , 
வெஞ்சினமாய் அந்தமட மெல்லியர்பால் கூறலுத்தார் . 
ஆங்கருமம் ஒன்றும் அறியா மடவியரே ! 

போங்கடுக ; வேறு பொருந்தேன் பிறதாரம் ; 
2385 ஆடல் புரிந்தீர் ; அருநிதியம் நாமளித்தோம் ; 

நீடரிய வார்த்தை நிலை தவறல் விட்டுவிடும் ; 


2375 


பாட வேறுபாடு 


2366 : 3 இசைவாம் 1749 
2370 : 4 மாதுரைப்பார் 1749 
2373 : 1 , 2 அரியதமி ழுக்குதவும் 1574 
2374 : 2 , 3 கேட்ட துதவா 1749 
2377 : 4 சொல்லுமென்று 1749 
2381 : 2 சரம் செபித்துப் 1574 
2382 : 4 கூறலுற்றார் 1574 


அம்மானை 


157 


என்றுமன்னன் கூற இருபேரும் ஏ துரைப்பார் . 
“ வென்றியுள்ள மன்னவனே வேறுமணம் பூணப் என்றீர் ; 

வேறு மணம்பூண்டு மேவா திருந்தாலும் 
2390 வீறுமய லாகியுந்தன் மேல் நாடி நாங்கள் வந்தோம் ; 

வேண்டாமல் நீயும் வெறுத்துவிட லாகாது ; 
ஆண்டவனே ! சத்தி அரிச்சந் திரவேந்தே ! 
ஆசைமிஞ்சி வாடி அனங்கன் அன லால்மெலிந்தோம் ; 
நேசமுடன் எங்கள் நிலையறிந்து , நீமுயங்கி , 


கலிவிருத்தம் 


எம்மிருத னங்குழைய ஏகமுடன் உந்தன் 
விம்முமணி மார்பகலம் மேவி இதழ் உண்டு 
செம்மையொடு வள்ளுகிர்சி றக்கவரை யிட்டுத் 
தம்மெனதெ டுங்கரண சாதினைபு ரிந்தே . 


கோலமத னாடற்கு லாவிவித சித்ரச் 
சாலவனி தங்களொடு தான் மருவி ஆவிச் 
சீலமிக வே தயவு செய்துவரு நம்மை 
ஏலலிது தள்ளில் இதம் இல்லைநிசம் " என்றார் . 

. 


நடை 


2395 வாய்த்த தன மழுந்த மாரன் நட னம்புரிந்து 

ஏத்தமுடன் ஓர்பொழுதுக் ( கு ) எம்மை நலஞ் செய்துவிடும் ! 
இல்லா திருந்தால் இசைந்து வெகு பாவமுண்டு ; 
சல்லாபா ! ” என்றிருவர் சாத்தினார் அம்மானை ! 
சாத்துகின்ற மா திருவர் தங்களைப்பார்த் தேதுரைப்பான் 
கூத்துவனாய் வந்த கொடும்புலைமா தே ! உமக்கு 


2400 


பாடவேறுபாடு 


தடை . 2390 : 4 யாங்கள்வந்தோம் 1749 

2393 1 3 , 4 அனங்கனால் தாம்மெலிந்தோம் 1574 
விருத்தம் 83. 1 : 3 லாவவித 1749 

அரி .40 


158 


அரிச்சந்திரன் 


ஏத்த மொழிவசனம் இப்படியோ கத்தவிதம் ? 
ஆத்தா மயல்பெருகி ஆலிப்ப தா காது ! 
மத்தோர் மனையவளை மண்டழிவு கண்டவனும் 

உத்தபிற ஆடவன் மேல் உள் மோகங் கொண்டவளும் 
2405 

கரவு புரிவோருங் கள் கொலைகள் செய்வோரும் 
விரவு பலனழித்து வீணாகச் செய்பவரும் 
காலனெனுஞ் செக்கில் கடியகரும் பாலையென்ளச் 
சேலழிந்து வாடித் தியங்குவதும் உள்ளபடி 

இவ்வாறு செய்பவர்கள் என்பதியில் கிட்டாது ; 
2410 செவ்வையுடன் நீங்களுறை தேசமதில் உண்டெ மோ ? 

என்று மன்னன் சொல்ல , இருமாத ருந்திரும்பி , 
நன்றியுள்ள வேந்தே ! நலமதனே ! உந்தனுட 
பொன்னணியும் வீரப் புயமீதில் ஆசைகொண்ட 

மின்னைமரு வா திருந்தால் வெத்தியல்ல ! ” என்றுரைத்தார் ; 
2415 நெஞ்சகம்புண் ணாகி , நொந்து , நேரிழைமா ரைச்சினந்து , 

கஞ்சமுக வேந்தன் கடுங்கோபங் கொண்டமர்ந்து . 
பித்தருக்கும் பேதையர்க்கும் பேய்மதஞ்சே ருங்கரிக்கும் 
புத்தி நிதம் இல்லை என்ற போதகம்மெய் ஆகுமென்றே 

மன்னனகத் தெண்ணி அந்த மாதுபுலைப் பெண்கள் தனைத் 
2420 தன்னகத்தில் நில்ல மல் தான் அகத்தும் என்று சொன்னான் . 

மன்னனுரை சொன்னவுடன் வாசல்கா வல்காரர் 
கன்னியர்கள் தன்னைக் கடக்கவே தள்ளிவிட்டார் ; 
தள்ளிவிட்ட போதே தயங்கி , மிகமயங்கிக் 

கள்ள விழுங் கோதையர் தங் கண்ணீர் மிகவோடக் 
2425 கூந்தல் மலர் சரியக் கோலவளை தான் நெரியச் 

சாந்தணியுங் கொங்கையிலே தானும் விழி நீர்சொரியத் 
தள்ளாடி , மெத்தத் தடுமாறி யேபுலம்பித் 
தெள்ளுதமிழ்க் கோசிகன்பால் சென்றுவிழுந் தேயழுதார் ; 

சென்று விழுந்தழுத தேனார் இருவரையும் 
2430 வென்றிமுனி வோன் அமர்த்தி வெம்பியசீ ருங் கேட்டு , 


பா . வே 


நடை 


2401 : 1 ஏற்ற 1749 
2412 : 4 உன்னுடைய 1574 
2430 : 3 மேவியசீ 1574 


அம்மானை 


159 


மாறாத கோப மனஞ்சினந்து வீத்திருந்தான் ! 
வீறான செங்கதிரோன் மிக்ககிரி சென்றடைந்தான் ; 


கனவு காணுதல் 
அவ்விரவு மன்னவனும் ஆயிழையும் பாலகனும் 

செவ்விய பூங்காவில் சித்திரமணி மண்டபத்தில் 
2435 பள்ளிகொண்டு தானும் பரிவாய்த் துயிலுகையில் 

நள்ளிருளின் கூந்தல் நளின மெனுஞ் சந்திரமதி 
சொல்லற் கரியதொரு சொப்பனமுங் கண்டனள்காண் ; 
செல்லமுடி வேந்தன் திருக்கொலுவில் வீத்திருக்க , 

மன்னுபுகழ் நாலு மடவியர்கள் சூழ்ந்திருந்தார் ; 
2440 உன்னுமந்த மாதில் ஒருமா ( து ) அரசனிடம் 

வீத்திருக்க மூவர் மிகுந்தமன்ன னைப்பார்த்துக் 
காத்திருக்க வில்லை ; கடக்குறோம் உன்னைவிட்டு ” 
என்று நடந் தேகும் இளங்கொடியார் மூவர்களும் 

நன்றுபுகழ் வேந்தனுட நன்மகுடம் ஆனதையும் 
2445 இட்டபணி உள்ளதையும் ஏந்தியவாள் ஆனதையும் 

சட்டமுட னேவாங்கித் தான் நடந்து சென்றிடவே , 
வல்லி கனவுகண்டு வாடிநொந்து தானெழுந்து 
சொல்லரிய மன்னனிடஞ் சொல்லலுத்தாள் அம்மானை ! 


. 


மன்னன் இதுகேட்டு , " மந்திரிபால் சொல்லிடுவோம் ; " 
2450 என்னும் அளவில் இனிய தொரு செங்கதிரோன் 

“ ஏதுவினை மன்னவனுக் ( கு ) எய்துமோ ! " என்று சொல்லி 
ஓது மனம்வாடி உத்தெழுந்தான் அம்மானை ! 
போது விடிந்தவுடன் போத்தரிய மந்திரிபால் 

மாதுட னுர் மன்னவனும் மண்டுகன வும்முரைத்தார் . 
2455 அத்தனையுங் கேட்டு அமைச்சன்மிக வாடி நொந்து 

மெத்த மனங்கலங்கி மெய்யுருகிச் சொல்லலுத்தான் - 


பா . வே . 2437 : 4 கண்டாள் காண் 1574 

2438 : 4 வீற்றிருக்கும் 1574 
2442 : 4 உம்மைவிட்டு 1574 
2453 : 3 போற்றரிய 1749 
2456 : 4 சொல்லலுற்றான் 1574 1749 


160 


அரிச்சந்திரன் 


அரசர் தொழும் அரசே ! ஐந்தருவே ! எந்தையரே ! 
முரசமொழி மாமுனிவன் மூர்க்கமிகுங் கோசிகனால் 

தீவினைகள் மெத்தவந்து சீமை தனை யும் மிழந்து 
2460 மேவிய பொன் னாடைபணி மிக்கரதம் யானை பரி 

எல்லாம் இழந்து இசைகா னகம்புகுந்து 
பொல்லாங்கும் எய்திப் புதல்வனுடன் நாரியரும் 
வேறாகி , வேறாய் மிகுவாதைப் பட்டுலைந்து , 

மாறாகி இந்த வகைசிறிது நாளாகித் 
2465 தங்கி யிருந்ததொரு தையலுட நன்மையினால் 

இங்கிதமாய் நன்மை இசைவுடனே உண்டாகும் ; 
போன தொருமூன்று பூவையரும் வந்திருப்பார் 
ஆன கருமமிது ; அய்யா ! " எனவுரைத்தார் . 

சத்திய கீர்த்தி உரை சாத்துமந்தச் சீர்கேட்டு 
2470 " உத்து நமக் கெய்தும் உரிமையெவற்( கு ) ஏன் அகலும் ? 

வந்ததெல்லாம் ஏத்திடுவோம் வையகத்தில் என்று சொல்லிச் 
சிந்தை மயக்கமுடன் சென் றிருந்தார் அம்மானை ! 


பா . வே , 2468 : 4 எனவுரை த்தான் 1574 1749 

2470 : 4 கேயகலும் 1574 


ஒப்புமை : அடி எண் . 2457 2468 . 

கதையின் 

இப்பகுதியில் , அம்மானையின் 
சந்திரமதி கனவு காணுகின்றாள் , அரிச்சந்திர புராணத்தில் ,, 
அரிச்சந்திரன் கனவு காணுகின்றான் ,. இரண்டு கனவுகளும் 
சற்றே மாறுபட்ட காட்சிகளைக் கொண்டனவாக உள்ளன . 

கனவின் பயனை அமைச்சர் சத்தியசீர்த்தி உரைக்கும் பகுதி 


" அருலினை விளைத்த தெல்லாம் 

கௌசிகன் அவனால் இன்னம் 
வருவினை மிகவும் உண்டு 

வள நகர் நாடி ழந்து 
திருவினை இழந்து சேயும் 

செவ்வியும் வேறு வேறாப் 
பெருவினை முடிப்பான் தன்னைப் 
பின்னையாம் வெல்வோம் என்றான் . " 


- அரிக . புரா . வேட்டஞ்செய் காண்டம் - 98 


அம்மானை 


161 


மங்கையிரு பேர் உரைத்த வாறு தனைக் கேட்டறிந்து 

வெங்கோபமும் பெருகி வேதமுனிக் கோசிகனார் 
2475 கண்கள் அனல்பறக்கக் காலாக் கினியுடனே 

மண்கள் அதிர்ந்திடவே வானகம் எல் லாம் நடுங்க 
தீண்ட சடை பூமியிலே நேசமுட னே துவளப் 
பூண்ட சின மாய்விரித்துப் பூராயங் கொண்டுவிம்மிக் 

கடிய நடையுடனே காவலவன் வீத்திருக்கும் 
2180 நெடிய வனந்தனிலே நேசமுடன் வந்து சொன்னான் ; 


கலிவிருத்தம் 


வளமைசேர் கவுசிகன் வாற சீர் அறிந்( து ) 
அழகுள மன்னவன் அறிந்து நம்முட 
இளவல் அ மைச்சன் இன் றிசைத்த காரணம் 
மூளவள முடியுமோ வென்று முன்னியே , 


83 


மைந்தனும் , மைந்தனை மகிழ்ந்து தந்திடும் 
பைந்தொடி மடத்தையும் , பார வேந்தனும் 
முந்திவந் திசைமுனி முண்ட சப்பதம் 
வந்து நின் றிறைஞ்சியே வழுத்தி ஏத்தினான் . 


84 


நடை 


மாமுனிவன் கோசிகனும் வாறதுகண் டே எழுந்து 
பூமுடிசேர் மன்னவனும் பூவையரும் பாலகனும் 


பாட வேறுபாடு 


2473 : 3 வார்த்தைதனைக் 1574 
ஒப்புமை : அடி எண் . 2475 
அடி எண் . 2475 - 2477 , தாம் அனுப்பிய இரு பெண்களும் , சென்ற காரியத் 

தில் தோல்வியுடன் திரும்பி வந்தது கண்ட விசுவாமித்திரர் , 
அரிச்சந்திரன் இருக்குமிடத்திற்குக் கோபத்துடன் வருகையில் , 
அவருடைய தோற்றம் 

இருகணாலும் கனல்தெறித்து 
பரவுபொற் றடமலர்ச் சடைவிரித் 
தகல்பெரும் படியில் நால . 

- அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 44 
ஆரி -41 


162 


அரிச்சந்திரன் 


சென்றெதிரே சென்று செயல்முனிவன் தாளிணையை 

நின்று தொழு தேத்தி நிலமீதி லேபடிந்தார் ; 
2485 நின்று பணியும் நெடியமன்ன னைப்பார்த்து , 

நன்றியில்லா மாமுனிவன் நாட்டமுட , னேசினந்து . 
ஒங்கிநெடுங் காலால் உதைக்கலுத்தார் அம்மானை ! 


2490 


ஓங்கிநெடுங் காலால் உதைக்கு முனி யைப்பார்த்துத் 
தீங்கில்லா வண்ணஞ் சிவனருளைப் பெத்திருக்கும் 
பாங்கனைய வேதப் பருங்கடலைக் கண்டதொரு 
மாதவனே ! வேத வர தாப நாயகமே ! 
போ தனைய பாதம் பொறுக்குமோ ? புண்ணியனே ! 
நோகுமே உந்தனுட , நொய்யும் மார்ச் சீரடிகள் ! 
வாகுடைய மாமுனியே வஞ்சகம்யான் செய்ததுண்டோ ? 
ஏது கருமாய்யா என்மீதி லேகோபர் ? 
ஓதுமறை மாதவனே ! உன்பாதம் நோகாமல் ; 
நோகாமல் என்று மன்னன் நோக்கமுடன் வாக்குரைக்க ,, 

மா முனிவன் வன்டையுடன் ஏ துரைப்பான் 


2495 


வாகான 


பாட வேறுபாடு 


2483 : 3 சியல் முனிவன் 1574 
2186 : 3 , 4 நாடிமன்ன னைச்சினந்து 1749 
2487 : 3 உதைக்கலுற்றார் 1574 
2489 : 4 பெற்றிருக்கும் 1574 


ஒப்புமை : அடி எண் : 2485 2496. விசுவாமித்திரர் சினத்துடன் அரிச்சந்திரனைக் 

காலால் உதைக்க , உதைத்த கால் நோகுமே என அரிச்சந்திரன் 
வருந்திக் கூறுதல் , 


... 

உதைத் தனனுதைத் திடலு முன் றன் 
பாருமலர்க் கழல் சிவப் புறும்எனாக் கைகளால் வருடலுற்றான் 


அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் -- 48 


அம்மானை 


163 


வஞ்சகஞ்சேர் மன்னவனே ! வையகத்தில் என்னை நம்பி 
2500 இஞ்சலுடன் நாட்டகத்தில் எய்திவந்து தானிருந்த 

பட்சியுடன் ஊர்வனவும் பாரவிலங் கானதையும் 
கொட்சையுடன் நீயுங் கொலை புரிந்து கேடுபண்ணி , 
மாகொடுமை செய்த வகைஏ தடா ! அரசா ! 

நீகடுக ஓதாய் நிலமீதில் ; என்றவுடன் , 
2505 “ மாமுனியே நீர் அனுப்பி வந்தமிரு கங்களென்றும் , 

ஆமினிய பட்சி அடர்ந்தூர் வனகள் என்றும் 
எள்ளளவும் நெஞ்சத் திசைந்தடியேன் கண்டிருந்தால் 
உள்ள பயிர் ஏரி யுடன்காவும் , நீள்வயலும் 

ஏதழிந்து போனாலும் எந்தவித மானாலும் 
2510 பூதலத்தில் ஓர் மிருகம் பொன்றிவிழக் கொல்வதில்லை ; 


பா . வே , 2500 : 2 உன் நாட்டில் 1749 


ஒப்புமை : அடி எண் . 2499 --- 2522 , விசுவாமித்திரர் . அரிச்சந்திரனை நோக்கி , நான் 

அனுப்பிய விலங்குகள் , பறவைகள் , பன்றி முதலியவற்றுக்குத் 
துன்பம் செய்தாய் ; நான் விடுத்த என் இரு பெண் மக்களை 
இகழ்ந்து விரட்டினாய் ” எனக் குற்றஞ்சாட்ட , அரிச்சந்திரன் , 
நீங்கள் அனுப்பியவை என அறியேன் . அறிந்திருந்தால் அவை 
ஊறு விளைத்தபோதிலும் நான் அவற்றிற்குத் துன்பம் செய்திருக்க 
மாட்டேன் எனக் கூறுதல் . 
மாவினைத் துணிசெய்தாய் கேழலுக் கிடர் செய்தாய் வானளாவும் 
காவினைப் பொடிசெய்தாய் நீதியா லீன்றவென் காதன் மக்கள் 
பாவினைப் பழிசெய்தாய் தீவினைக் குரியதோர் பாவி நீதான் 
ஆவினற் றோல்பொதிந் தடுபுலித்தொழில் செய்தா யழகி 

தென்றான் . 
நாடழித் திடினும்நன் னகரழித் திடினும் என் னறும லர்ப்பூங் 
காடழித் திடினும்கா லறக்கிளை யினைக்களை யினுங்கொன் 
றீடழித் திடினும் நீ தான் விடுத் தனை எனா யானறிந்தாற் 
பாடிழைத் திடுவனோ என்றரிச் சந்திரன் பலமொ ழிந்தான் 

51 
வடித் தர ழிசைநினக் கிசைக்கவே 

வந்தஎன் மக்கள் தம்மை 
அடித்தகா ரணமெலாம் எனக்கு நீ 
தக்கவா றறைதி யென்றான் , 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 53 


50 


164 


அரிச்சந்திரன் 


என்று மன்னன் போத்த இயல்முனிவன் ஏதுரைப்பான்- 
‘நன் றடா ! யான் விடுத்த நாகரிகப் பன்றி தனைக் 
காயப் படுத்திவிட்ட காரியம் என் ? சொல் ; அரசா ! 

“ 3 நயத் தவமுடைய நித்தனே ! நீவிடுத்த 
2515 பண்ணி அது வென்று பலவிதம் நான் கண்டனென்றால் 

எண்ணியபல் சேனை இறந்தாலும் ஒன்று செயேன் ; 
" புத்தியத்த மன்னா ! புகழ் பெறவே நான் பயின்ற 
பத்தியுள்ள மா திருவர் பாடிவந்த பேர் தமக்கு 

ஆய்ந்து மனங்குளிர ஆங்கவருக் கும் வரிசை 
2520 ஈந்தும் அனுப்பாமல் ஏண்டா துரத்திவிட்டாய் ! 

என்று முனிவன் எரியெனவே கண்சிவந்து 
நின்று பகர்ந்திடவே , நேச மன்னன் ஏதுரைப்பான் - 
ஆடல் இதமும் , அரியசித்தி ரத்திதமும் , 

பாடல் இதமும் படித்துவந்த பாவையர்க்கே 
2525 எண்ணரிய சொர்ணம் இசைந்தபணி ஆடையுடன் 

வண்ணமுட னே கொடுத்தேன் ; வாங்காம லே . எறிந்து 
மகுட முடிக்கவிகை வாளுடன் வெஞ் சாமரையும் 
தகுமோ தியாகம் அவர் தாரும் என்றார் ; இல்லை என்றேன் ; 

அவ்வாறு விட்டு அடைந்து தம்மைப் புல்குமென்றார் ; 
2530 ஒவ்வாது என்று சொல்லி , உண்மையுடன் தள்ளிவிட்டேன் ; 

அய்யா இவ் வா ( று ) ” என் ( று ) அரசன் உரைத்திடவும் 
எய்யாத கோபம் எழும்பிமுனி நிற்கலுற்றான் ; 
“ புல்லோர்கள் செய்யும் புளைபொறுத்துக் கொள்ளுவது 

நல்லோர்க ளுக்குமுறை ; நாயகமே! என்று சொல்லி 
2535 ஏற்றிப் பலகால் இறைஞ்சியிறைஞ் சித்தொழுது 

போற்றி நிற்கக் கோபம் பொறுத்தவர்போ லே இருந்து , 


பாடவேறுபாடு 


2511 : 2 போற்ற 1574 1749 
2512 : 2 யான் பயின்ற 1574 1749 


அம்மானை 


165 


மன்னா !உன் போலுமிந்த வையகத்தில் பாசாங்கும் 
உன்னிதமும் மாகுழைவும் உண்டெனவும் கண்டறியேன் ; 

இத்தனைமா குத்தம் இசைத்து நீ செய்ததுவும் , 
2540 கத்துமிரு கம்பறவை காயம்படப் போட்ட துவும் , 

வன்ன வராகமதை மாவடுக்கள் செய்ததுவும் , 
கன்னியரை நீயடித்துக் கண்டு தள்ளி விட்டதுவும் 
எல்லாம் பொறுத்திடுவேன் எந்தனுரை கேளும் ” என்று 
உல்லாச மாமுனிவன் ஓதுவாள் அம்மானை ! 


2545 “ பாரமுடி வேந்தா ! பரிய குடை வல்லாளா ! 

வீரமுடன் நான் பயின்ற மின் போல் இடை யுடைய 
வல்லியிரு பேர் தனையும் வாய்த்தமணஞ் செய்து கொண்டு 
வில்லிமத வேளெனவே வீத்திருங்காண் " என்று சொல்லி , 

அரிய புகழ்முனிவன் அன்பாக வேயுரைத்தான் ; 
2550 பெரிய புகழுடைய பேர் வேந்தன் ஏ துரைப்பான் 

" தவத்தில் பெரிய தயாபரம ! மாரிசியே ! 
சிவத்தில் பெரியதொரு சீர்முனியே ! கேட்டருளீர் ; 
அக்கினியுள் ஈசன் அருளால் எமக்குவத்த 
மைக்கொடியாள் சந்திரமதி வல்லியா ளானதொரு 


பாடவேறுபாடு 


2542 : 1 , 2 கன்னி யரையடித்துக் 1574 
2551 : 4 மாரிஷியே 1749 


ஒப்புமை : அடி எண் . 2537 2549. விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனை நோக்கி , 

" நான் அனுப்பிய விலங்குகள் பறவைகள் . பன்றி ஆகியவற்றை நீ 
அழித்த குற்றத்தையும் நான் அனுப்பிய என் மக்களான இரு பெண் 
களை இழிபடுத்தி விரட்டிய குற்றத்தையும் நீ இப்பெண்கள் 
இருவரையும் மணந்துகொண்டால் பொறுப்பேன் ” எனக் கூறுதல் . 


யை 


கொய்து மாக்களைக் கொன்றதும் பன்றினை 
எய்த தும்மிசை கேட்டடித் தீனமாய் 
வைததும் என் றன் மக்களை நீமணஞ் 
செய்திடிற் பொறுப்பே னென்று செப்பினான் . 


- அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 60 


ஆரி -42 


166 


அரிச்சந்திரன் 


2555 தாரமன்றி வேறே தரணிதனில் உள்ளமின்னார் 

சீரியதாய் பிள்ளை சிறந்த பிறப் பாகும் " என்றான் ; 
சித்தமுள்ள மாமுனிவன் 

மாமுனிவன் சிந்தையுற வேகேட்டு , 
உத்த வகையுடனே ஓதுவான் பின்னொருசொல் 

உங்கள் குலத் துள்ளோர் ஒருதார மல்லாமல் 
2560 மங்கையிரு பேரை மணங்கள் மிகச் செய்திலையோ ? 

இந்நிலத்தில் என் சொல் இகழாதே ; மன்னவனே ! 
கன்னியிரு பேர் தனையுங் கைப்பிடித்துக் கொள்ளும் ” என்றான் ; 
“ புத்தி அறியாமல் பொல்லாங்கு செய்பவர்க்கே 

பத்தி நிறை ஓதிப் பதமையுடன் புத்திசொல்லிக் 
2565 காற்கும் பெரியவர்கள் காசினியில் பொல்லாங்கை 

ஏற்கும் படிக்கே இசைப்பாரோ ? மாதவனே ! 
பூதலத்தில் நாயடியேன் புன்மைசெய்யப் போனாலும் 
நீதம் உடையவரே ! நீர்விலக்கல் நீதிகண்டீர் ; 

இவ்வாறில் லாமல் இயம்பினீர் ; இவ்வசனம் 
2570 ஒவ்வாது போம் ” என் ( று ) உரைத்தான் அரசர்பிரான் ; 

பின்னும் பெருந்தவத்தோன் பேறாக வேயுரைத்தான் ; 
உன்னும் அரசன் உகந்து தள்ளித் தானுரைத்தான் ; 
" நேயமுனி ஆகி நிறைபெருக்கும் வல்லவனே ! 
பேயனுக்கும் அந்தப் பெரும்புலைப்பெண் ணார்களைத்தான் 
எத்தனைக்கு நீர் தாம் எடுத்துரைத்துச் சொன்னாலும் 
சித்தமதில் எண்ணேன் செயல்முனியே ! என்றவுடன் 
கோபம் பெருகிக் குறுநகை கொண் டேமுனிந்து 
தாபமுடன் கோசிகனுஞ் சாத்துவான் அம்மானை ! 


2575 


விட்ட மிரு கத்தை வெட்டி மீறுபன்றி தன்னையெய்தாய் ; 
கட்ட முகு கொண்ட எந்தன் கன்னீயரைத் தள்ளிவிட்டாய் ! 


2580 


| 


பாட வேறுபாடு 


2559 : 4 மல்லாது 

1574 
2561 : 8 இகழாமல் 1744 
2566 , 3 இசைப்பரோ 1749 
2568 : 3 நீவிலக்கல் 1749 
2578 : 3 சாற்றுவான் 

1574 


அம்மானை 


167 


உய்தமுடன் நீகடுத்து உண்மையன்றி யேமிகுத்துச் 
செய்தகுத்தம் அத்தனையும் சென்றுபொறுத் தேயிருந்தேன் ; 
மின் நேர் இடையுடைய மெல்லியரைக் கொஞ்சமுடன் 

துன்னும் புலையர் குலத் தோகையென்று நீயுரைத்தாய் ! 
2585 அரசா ! உனைச்சபித்து ஆவிதனை யேபறித்து 

விரசெறியுந் தூளிதமாய் மேதினியில் செய்துவிட்டால் 
உண்டோ உனக்கு தவி ? ஓதட .. ! என்றுரைத்தான் . 
“ தண்டமிழ் சேர் மாமுனி யே ! தாதைநீர் ; பாலகன் நான் ; 

ஆயும் பிதாமுனிந்தால் ஆதரவு பாலருக்குத் 
2590 தூயபிதா அல்லாது தோன்றுமோ ?" என்றுரைத்தான் ; 

“ நீதியுத்த மன்னவனே ! நீள்உலக மும்புகழ 
ஆதியுடன் வாழ்வாய் அகலாதே என்வசனம் ; " 
என்றென்று கோசிகனும் ஏத்தமுடன் கூறிடவே , 

நன்றென்று கொள்ளாமல் நல்லமன்னன் ஏதுரைப்பான் - 
2595 சத்த கடல் ஏழுந் தான் சுவறிப் போனாலும் , 

மத்துமொரு தெற்கு வடக்கிரவி யானாலும் , 
பூமிதனில் என்னைப் பொடிபடுத்திப் போட்டாலும் 
மாமுனியே ! வேறு மறுதாரங் கொள்ளன் என்றான் ; 


கவுசிகன் சாவமிட்டது 


“ குத்தமெல்லாம் நான் பொறுத்துக் கொண்டிருந்தும் சொன்னபடி 
2600 சத்துங்கே ளாதபடி தான் இகழ்ந்து , நீ துணிந்து , 

இப்படிக்குத் தானே இசைந்தாய் என் வார்த்தை தள்ளி 
வெப்படர்ந்த மன்னவனே ! மென்றெரித்து விட்டிடுவேன் ; 


பாட வேறுபாடு 


2581 : 1 , 2 உய்த முடன்கடுத்து 1574 
2589 : 4 பாலகர்க்கு 1571 
259 ) : 1 நீதியுள்ள 1749 
2593 : 3 ஏற்றமுடன் 1749 
2594 : 4 ஏ துரைத்தான் 1374 
2596 : 3 , 4 வடக்கிர விந் தானாலும் 1749 
2599 : 4 சொன்ன செய்தி 1749 


168 


அரிச்சந்திரன் 


ஏரடா சாபம் " என்று ஏத்தமுனி வோன்சினந்து . 

“ சீரடர்ந்த மங்கையரைத் தீண்டாப் புலைச்சி என்றாய் ; 
2605 நீயே புலையனுக்கு நீண்ட பல தொண்டுபண்ணித் 

தூயபுவி மீதலைவாய் சொன்னேன் ; எனச் சபித்தான் . 
சாபந் தனை ஏத்துத் தார்வேந்த னுங்கலங்கிக் 
கோபமுள்ள கோசிகன்பால் கூறலுத்தார் அம்மானை ! 


பாலமுர் தம் ஊட்டிப் பரிவாய் வளர்த்திடும் தாய் 
2610 ஆலமிட்டால் பிள்ளை அறிந்து தள்ளிப் போறதுண்டோ ? 

வாரி கொதித்தெழுந்தால் வையகத்தில் வாழுமவர் 
நேருங்கரை கட்டி நிறுத்திவிடக் கூடுமோதான் ? 
வானத் ( து ) இடிவிழுந்தால் மானிடவர் கைக்குடையால் 

ஆனபடி தாங்கி அதைவிலக்க வல்லவரோ ? 
2615 மாமுனியே ! எவ்வகைக்கும் வல்லவன் காண் ; உள்ளபடி 

கோ முனியே ! உன்செயல்காண் ; கோலமுடன் என்றுசொல்லி 
அரிய புகழ் வேந்தன் அகலநின்றான் அம்மானை ! 


உரிய புகழ் மாமுனிவன் ஓதுவான் பின்னொரு சொல் - 


பாட வேறுபாடு : 


2607 : 2 தனையேற்றுத் 1574 1749 
2608 : 3 கூறலுற்றார் 1574 கூறலுற்றான் 1749 
2612 : 4 கூடுவதோ 1749 


ஒப்புமை : அடி எண் . 2609 - 2612. விசுவாமித்திரர் சாபமிட்டதும் , அரிச்சந்திரன் 

விசுவாமித்திரரை நோக்கிக் கூறும் மொழிகள் 


கொஞ்சிப் பேசும் குழவி சொற் குற்றத்தான் 
வஞ்சித் தன்னை வனமுலைப் பாலினில் 
நஞ்சிட் டாலதை நாடிவி லக்கு நன் 
நெஞ்சத் தாருள ரோ இந் நிலத்திலே . 


வாரி காய்ந்து கொதித்திடின் மாற்றத்தண் 
னீரி யாவர் தருவரந் நீதியிற் 
ஓரி யாயெனை நீமிகச் சீறிடின் 
யாரி யாரஞ்ச லென்பவ ரென்றனன் . 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 72 


அம்மானை 


169 


“ மன்னா ! சபித்தமென்று மா கவலை கொள்ளாதே ; 
2620 இந்நாளின் சாபம் இனியகத்தி நன்மையுடன் 

எப்பரிசு வேணும் இதங்கள்மிக வேகொடுப்போம் ; 
செப்பமுட னே நடந்த சேதி கேள் ; என்றுரைப்பான் . 
மன்னா ! உன் தாதை மகிழ்ந்து சங்கம் மூன்றளவும் 

பொன்னான பூவுலகைப் போ தமிக ஆண்டிருந்தான் ; 
2625 அந்நாளில் நீ பிறந்து அஞ்சுவய தானவுடன் 

இந்நிலத்தில் ஆசை இகழ்ந்து திரி சங்கரசன் 
மகுட முடியுனக்கு வண்மையுட னேசூட்டிக் 
தகுமா குருக்களெனுஞ் சார்ந்த வதிஷ்டரிடம் 

நண்ணி அணுகி நமஸ்கரித்துப் போத்தி நின்று , 
2630 தண்ணமரும் என்குருவே ! தாரணிமேல் ஆசையற்றேன் ; 

சட்டையுடன் மோட்சந் தரக்கிருபை செய்தருளும் ; 
பட்ட முனியே ! எனஉரைத்து நிற்கலுத்தான் ; 
அப்போ எதிட்டர் அரசன் தனை நோக்கி , 
இப்போ மண் ணாசை இகழுதற்குக் காலமில்லை : 
மன்னா! இம் மேனி மலஞ்சலமு மல்லாது 
பொன்னான மேனியல்ல ; பொன்னுலகில் செல்வதல்ல : 
இந்தச் சடத்தைவிட்டு ) ஏத்தசாடந் தந்தினிமேல் 
சுந்தரஞ்சேர் சொர்க்கமது துன்பமற தல்கிடுவோம் ; 

என்றுமுனி சொல்ல இயலரசன் கேளாமல் , 
2640 நன்றுகதி இவ்வுடலால் நல்குமிப்போ என்று நின்றான் ; 

மன்னா ! இச் சட்டையுடன் வானுலகத் தேயிருத்த 
என்னாலே கூடாது ; என்றுரைத்தார் அம்மானை ! 


2635 


பாட வேறுபாடு 


2622 : 1 , 2 செப்பமுடன் முன்னடந்த 1749 
2622 : 4 என்றுரைத்தான் . 1749 
2628 : 4 வசிட்டரிடம் 1749 
2629 : 3 நமக்கரித்துப் 1749 
2619 : 4 போற்றிதின்று 1574 1749 
2832 : 4 நிற்கலுற்றான் 1374 1749 
2630 , 2 வசிட்டர் 1749 
2640 : 4 தென்று நின்றான் 1749 


170 


அரிச்சந்திரன் 


உம்மாலே கூடாத துண்டோ ? உலகுதனில் 

பெம்மானே என்றுமிகப் பின்னும் பலவுரைத்தான் : 
2645 எத்தனை சொன் னாலுமிது எம்மால் முடியாது ; 

புத்தியுள்ளாய் ! என்று புகழ்ந்துமிகக் கூறிநின்றான் ; 
ஆமெனவே என்னை அமரர்பதி சேர்ப்பதற்கு 
மாமுனியே கூடாது வையத்தில் என்றுரைத்தீர் ; 

எந்தப் படியும் இனிய சடந் தன்னுடனே 
2650 நந்தாம லே இனிய நல்லகதி யான்பெறவும் 

வேறோர் குருவினை மேதினியி லேதொழுகப் 
போறேன் எனவுரைத்த போது வதிஷ்டமுனி 
கோபமுடன் சீறிக் கொடும்புலையன் ஆவை என்று 

சாபமிட்டார் ; அப்போ தயங்கித்( திரி சங்கரசன் 
2655 இட்டபணி மேனி இசை மகுட முங்கறுத்துக் 

கெட்டபுலை மேனியனாய்க் கேடுபெத்து வாடிநொந்தும் 
அச்சாபத் தோடே. அவுக்கமென் மேலைஎண்ணி 
எச்சோம் இளைச்சோம் என நடந்து மோடிவந்து , 

பேருடையாய் ! தஞ்சம் என்று பேதமற வுந்தொழுதான் ; 
2660 வீருடனே வந்த விபரமெல்லாம் நான் கேட்டு , 

அஞ்சாதே மன்னா ! அரியகுரு நா முனக்கு ; 
இஞ்சலுடன் இவ்வுடலோ டேற்றுவோம் சொர்க்கம் என்று , 
வாய்த்தகரு மங்கள் வகையாக வும் முடித்து , 

ஏத்த புலையகத்தி . இன்பமுடன் சீரழுத்தி , 
2665 வானுலகின் தேவர் களை வந்து திரி சங்கரசைத் 

தானுமழைத் தின்பசொர்க்கந் தன்னில்விடும் என்றுரைத்தேன் ; 
ஆன மொழிகேட்டு ) அமரரெல்லாம் பேசாமல் 
ஈனச் சடமுடனே ஏதுகதி சென்றிடுவான் ? 


பாடவேறுபாடு 


2645 : 3 என்னால் 1574 
2646 : 4 கூறிநின்றார் 1749 
2651 : 1 வேறே 1574 
2664 : 2 புலையகற்றி 1574 


அம்மானை 


171 


என்று மிகவிருந்தார் ; இன்பமுட னே நாமும் 
2670 நன்றுதவஞ் சொர்க்கம் நயந்தபதிக் கேகுமென்று 

பண்ணுந் தவத்தால் படிகட்டி யேத்திவைத்தோம் ; 
நண்ணும் படியேறி நல்லமன்னன் சேருகையில் , 
“ நீசன் சடமுடனே நீடுசொர்க்கத் தேகுவனோ ? 

ஊசெ னவே தள்ளிவிட்டார் உண்மையுள்ள தேவரெல்லாம் ; 
2675 தள்ள ,விழும் மன்னவனார் தஞ்சமெ ன்ற சொல்லுரைத்தான் : 

விள்ளுமொழி நான் கேட்டு , வீழாமல் நில்லும் என்று 
துட்டமிகுந் தேவர்களைத் தூளிதங்கள் செய்யவென்று 
இட்டமுடன் கோபம் இசைந்துமிக வேபெருகி , 

வடபாரி சத்தில் வரும் மீன்கள் அஞ்சுதன்னைத் 
2680 திடமாக வேபிடுங்கித் தென் திசையி லேஎறிந்து 

மத்தும் புவியில் வகைக்குவகை உண்டுபண்ணிச் 
சுத்தும் பரந்திடவே சொல் அமரர் எல்லோரும் 
வந்து தொழுதிறைஞ்சி வாடிநொந்து நின்றார்கள் ;; 

அந்தநெடுங் கோபம் அமர்ந்துமிக வேயிருந்தோம் ; 
2685 தேவர்கள் எல் லோரும் திரிசங்கு வேந்தனுக்கு 

மேவுகதி நட்சத் திரப்பதவி வேணுமென்றார் ; 
வேந்தனிந்த வாறு மிகவு நல்ல தென்றுரைத்தான் ; 
ஆய்ந்தபடி நட்சத் திரமருளு வோம்எனவே 

நாமுரைத்தோம் அவ்வாறு நல்லமன்ன னுங்கேட்டான் ; 
2690 ஆமெனவே அவ்வா ( று ) அருளினோங் கண்டாயே ; 

இவ்வாறு செய்தோம் இசைந்துனது தாதையர்க்கே ; 
செவ்வையுடன் என்வசனம் சென்று தள்ள வேண்டாம் நீ ; 


பாட வேறுபாடு 


2671 : 4 யேற்றிவைத்தோம் 1574 
2672 : 4 செல்லுகையில் 1574 
2676 : 1 , 2 விள்ளு மொழி கேட்டு 1749 
2678 : 3 , 4 இசைந்து மிகப்பெருகி 1374 
2681 : 1 மற்றும் 1749 
2682 : 1 சுற்றும் 1749 
2682 : 4 எல்லவரும் 1749 
2684 : 3 , 4 அமந்து மிகவிருந்தோம் 1749 


172 


அரிச்சந்திரன் 


வாழும் படியே மகாசீர் பெறும்படி யே 

ஆளும் படியே அரிய புக ழாயிருக்கப் 
2695 புலைச்சாப மும்மகத்திப் போ தநல முந்தருவேன் ; 

சிலைக்காமன் ஏற்குமெந்தன் செய்யிழையைக் கொள்ளும் ” என்றான் . 
அய்யா ! எவ் வாறு அருளினீர் ? " என்று சொல்லி 
வையகம்வா னம்பிரமன் மால்பரம னும் மறிவார் ; 

இப்பால் அடியேனுக் ( கு ) ஈதுசாப முங்கொடுத்தீர் : 
2700 மெய்ப்பாக நீரும் விலக்கினா லுந்தவமாம் ; 

சொல்லா வசனமொழித் தோகைபுலைப் பெண்கள் தனைப் 
புல்லேன் " எனவும் புகழ்ந்து சொல்லி ஏதுரைப்பான் 
தெய்வேந் திரனரசைத் தேவரீர் தந்தாலும் 

மெய்சேர்ந்த முத்தி மிகுத்தநலம் ஈந்தாலும் 
2705 வாழுந் தனம் அழிந்து யாச்சேதம் வந்தாலும் 

ஆளும் புவியும் அரசிழந்து போனாலும் 
தாண்டவங்க ளாடுஞ் சதாசிவனார் தாமறிய 
வேண்டேன் பிறதாரம் ; வேதமொழி மாமுனியே ! " 

என்றரசன் சொல்ல இயல்கவுசி கன்பார்த்து . 
2710 " நன்றடா மன்னா !உன் நாடரசுந் தாறன் என்றாய் ; 

வாடாமல் உள்ளம் மயங்காமல் அன்ப 
கோடாமல் நீயுங் கொடு ; மன்னா! " என்றிடவே 
விரகப் புலைச்சியரை மேவிநகர் ஆளாமல் 
அரசைக் கொடுப்பதிது ஆன சொர்க்கம் " என்றரசன் , 


புடனே 


பாட வேறுபாடு 


2695 : 2 , 3 , 4 மும்மகற்றிப் போ த நலந்தருவேன் 1374 
2698 : வையகம்வா னம் , மறிய மால்பிரம னும்மறிவார் 1749 


ஒப்புமை : அடி எண் . 2709-2712 . விசுவாமித்திரர் அரிச்சந்திரனிடம் , “ நீ தருகிறேன் 

என உரைத்த நாட்டினைத் தருக " எனல் . 


மருவு நாடும் வளநக ரும்பெருந் 
திருவு மீகுல னென்றனை செவ்வியோய் 
தருவ னென்ற மொழிதவ றாமலுன் 
அரச ளிக்கின் அமையும்எ னச்சொனான் , 

-அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 77 


அம்மானை 


173 


2715 " நல்லதுகாண் ! மாமுனியே நானிலம் எல் லாம் உனக்கே 

இல்லையென்று சொல்லாமல் ஈந்தேன் ; என உரைத்தான் . 
நீட்டி முனி தன்கையி லே " நீர்வாரும் என்று சொன்னான் ; 
தாட்டிமைசேர் மன்னன் தயவாக நீர் எடுத்து , 


நாடு அருளுதல் 


கலிவிருத்தம் 


ஊரும் நாடும் உயர்மலர்ச் சோலையும் 
தேரும் ஆனையும் சீர்பரி தானையும் 
நீரு லாவும் நெடுங்கன வாவியும் 
தாரை ” என் றரிச் சந்திரன் செப்பியே ,, 


85 


“ ஆய்ந்த மத்திரி ஆடகஞ் சூடணி 
தேய்ந்த நுண்ணிடை சேடியர் தம்முடன் 
வாய்த்த கோவில் சிங் காசனம் வாழ்அர ( சு ) 
ஈந்தம் நாம் " என் ( று )இறைத்தனன் தாரையே 


186 


நடை 


தேசமெல்லாந் தாரை , சிறந்த பதிதாரை , 
2720 கோசமத யானை கொடும் பரிதே ரும் தாரை , 

சேனை உடன் தாரை ; செழுமன் னருந்தாரை , 
ஆன அமைச்சர்களும் அன்பான பாங்கியரும் 


பாட வேறுபாடு 


விருத்தம் 85. 1 : 3 உயர்மலைச் 1574 
தடை 

2720 : 3 , 4 கொடும்பரியுந்தாரை 1574 
ஒப்புமை : அடி எண் . 2719 
அடி எண் . 2719 -- 2726 , அரிச்சந்திரன் விசுவாமித்திரர்க்கு நாடு , நகர் , 

யானை , பொன் முதலானவற்றைத் தாரை வார்த்துத் தருதல் . 

வைய நின்னது மா நகர் நின்னது 
வெய்ய வாசியும் வேழமும் நின்னபொற் 
செய்ய தேர்களும் செல்வமும் சேவிக்கும் 
தைய லார்களும் தானையும் நின்னவே . 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 80 


174 


அரிச்சந்திரன் 


தேடுந் திரவியமுஞ் சிங்கார வாவிகளும் 

நீடுபுகழ் சேர்வனமும் நீண்ட பல மண்டபமும் 
2725 பேர் ஆரும் மாமுனியே ! பேதகங்கள் இல்லாமல் 
நீர் ஏரும் ஏரும் ; நிறைதாரை தாரை ” 

என்று 
சீரையேத் தும் கெடுக்குஞ் சித்தமுனிக் கொத்தபடி 
தாரைவார்த் துக்கொடுத்தான் சத்தியரிச் சந்திரனும் , 

மன்னன் புனல்வார்க்க வையகத்தை யேத்தமுனி 
2730 தன்னரசு என்றே தரணிமுழு தும்மறியப் 

பாரியிடச் சொல்லிப் பலசீருந் தான் உரைத்து 
வீரியஞ்சேர் மாதவரில் வேண்டியபே ரைக்கூட்டித் 
தோரணமுங் கட்டிச் சுருதியுடன் வாருமென்று 

காரணஞ்சேர் மாமுனிவன் கட்டளைகள் இட்டுவிட்டு , 
2735 வாரணஞ்சேர் மன்னவனை வன்மையுட னேபார்த்து , 

ஆரணஞ்சேர் சிந்தை அரிச்சந் திரவேந்தா ! 
நீயணிந்த ஆடை பணி நீண்டமகு டங்களுடன் 
சேயணிந்த தூசுஞ் சிறந்தமணி மாலையுடன் 

வல்லி அணிந்திலங்கும் வாய்த்தமணி ஆபரணம் 
2740 சொல்லரிய பட்டாடை தோன்று முத்து: மேகலையும் 

இங்கே எடுத்துவையும் " என்றவுடன் மன்னவனார் 
தங்களுடை யல்லாமல் தக்கபணி யுள்ள தெல்லாம் 


பாட வேறுபாடு 


2729 : 4 ஏற்றமுனி 1574 
2742 : 4 யானதெல்லாம் 


1574 


ஒப்புமை : அடி எண் . 
அடி எண் . 2735 -- 2741. விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை நோக்கி , உன் 

ஆடை , அணி முதலானவற்றை எடுத்துக்கொடுத்துவிட்டுச் செல் ! 
எனக்கூறல் , 


துணியும் தனிநெஞ் சுடையா னினது தோண்மாலை 
மணியும் வளையும் வலையங் களுநின் வடிவாளும் 
அணியும் முடியும் சேயும் தாயும் அணியும் பொற் 
பணியும் கழலும் தந்தே கென்று பலசொன்னான் . 

அரிச் , புரா . சூழ்வினைக் காண்டம் - 87 


அம்மானை 


175 


தானே எடுத்து தவித் தார்வேந்தன் நிற்கலுற்றான் ; 

ஞான மொழி மன்னவனே ! நல்லகலை யத்தனையும் 
2745 நேசமுடன் வையும் " என்று நீள்முனிவன் கேட்கலுற்றான் . 

தூசெவரை யானிரப்பேன் சொல்முனியே ! " என்றவுடன் , 
தாறேன் துகிலுனக்குத் தார்வேந்தே ! " என்று சொல்லி 
வீ றான காவி மிகவடர்ந்த கூறையிலே 

எண்ணரிய ஈரும் இசைபே னுடன் சேர்த்துத் 
2750 திண்ணமுடன் வாசனைகள் தீண்டாத நாத்தமுள்ள 

பீறல் துணியைப் பெருமானுக் ( கு ) எட்டு முழம் 
வீறு மடந்தையர்க்கு மிக்கமுழம் பத்தாறும் 


பாட வேறுபாடு : 


2747 : 4 என்றவுடன் 


1574 


ஒப்புமை : அடி எண் : 2744 -- 2757. விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை நோக்கி , நீயும் 

உன் மனைவியும் , மகனும் , அணிந்துள்ள ஆடைகளைக் கழற்றிக் 
கொடுத்தேகுக ” என , அரிச்சந்திரன் , “ நாங்கள் யாரிடம் போய்க் 
கட்டுவதற்கு ஆடை யாசிப்பது " என வருந்திக் கூற , விசுவாமித்திரர் 
தான் கட்டும் ஆடையிலிருந்தே துணி கிழித்து மூவருக்கும் கட்டு 
தற்குத் துணி தருதல் . 

" வனையும் கழலாய் மகனும் நீயும் மடவாளும் 
புனையும் கிரணக் கலைதந் தகலப் போ என்றான் " . 89 
“ ஆரை யிரப்போம் ஆடை அளித்தா லரனே என் 
றூரை அளித்த காவல னின்றே உயிர்சோரும் 
தாரை நினைந்தே கௌசிக னாங்குத் தான் மூடும் 
சீரை கிழித்தே மூவகை இட்டுச் செலஉய்த்தான் ” 90 
“ நாறற் பாழ்ந்துணி சீலைப் பேனொரு நாண்மாறா 
பீறற் சீலையி தாருக் கென்றுரை பேசாமே 
மாறற் காலமி தாகிற் செய்வதென் மற்றென்னாக் 
கூறற் காமிசை பூணக் கோனது கொண்டானே 91 
காவிச் சீரை உடுத்துக் கூறை கழித்துச்சென் 
றாவிக் காகுல மாகச் சேனை அழுங்கப்போய்ப் 
பாவிக் கோசிக னார்முன் னாலொரு பால்வைத்துத் 
தாவித் தாளிணை பூசித் தேவிடை தா என்றான் ” . 

-- அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 92 


176 


அரிச்சந்திரன் 


பாலனுக்கு மூன்று முழம் பண்பாக லேகிழித்துச் 

சீலமுள்ள மாமுனிவன் செப்பமுட னேகொடுத்தான் ; 
2755 மாமுனிவன் ஈந்த வகைக்கலையைக் கொண்டாடிக் 

கோமகனும் பாலகனுங் கோதையருந் தான்பனைந்து 
தாமணிந்த பட்டாடை தன்னை முனி வர்க்களித்தார் ; 
சாமமறைக் கோசிகனுந் தானுமறுத்து ) ஏதுரைப்பான் - 

" கொத்தவனே ! எம்மை எவர் கொண்டரசென் ( று ) ஏத்திடுவார் ? 
2760 உத்தவள மாக உகமைபெற எந்தனுக்கு 

மன்னர் அமைச்சர் வகையுலவும் பாங்கியரை 
உன்னியபார் சேனை யுடன் பணியச் சேதிசொல்லி 
மாளிகையும் மண்டபமும் வாவிவன முங்காட்டி 
ஆழி உல கறிய அயல் நாட்டுக் கேகுமென்று , 


பாடவேறுபாடு 


2758 : 2 , 3 , 4 கோசிகனார் தான்மறுத்து மேதுரைப்பான் 
2759 : 1 கொற்றவனே 1749 
2759 : 4 ஏற்றிடுவார் 1574 
2760 : 1 உற்றவள 1749 
2762 : 4 செய்தி சொல்லி 1749 
2764 : 4 கேகுமென்றார் 1574 


ஒப்புமை : அடி எண் . 2758 

2758 - 2766. விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனிடம் , “ நீ நேரில் 
வந்து நாட்டையும் பிற செல்வங்களையும் என்னிடம் ஒப்புவித்து 
அமைச்சர் முதலானோரிடம் சொல்லிச் செல் . அவ்வாறு நீ 
செய்யவில்லையேல் என்னை எவர் அரசன் என ஏற்பர் ? ” என்று 
கூறுதல் , 


" இப்புத் திக்கினி தொத்தனன் ஆள் விடு கென்று 
குப்புற் றேகலும் கௌசிகன் மீளவும் கூவித் 
தப்புத் தீர் தரத் தந்தவப் பொருளெலாம் பதிவந் 
தொப்புத் தந்துபின் போவெனா மன்னனுக் குரைத்தான் . 108 
பாரளித்தனை புரக்கநின் பதியிடைச் சென்றால் 
ஆர ளித்தனர் என்பார் நின் னடியவர் எல்லாம் 
ஊர ளித்திட வுடன் வரத் துணிதியீ தொழியின் 
நீர ளித்ததே எனக்குமண் ணினக்கெனா மொழிந்தான் " , 

~ அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 109 


அம்மானை 


2765 தேர் ஏறி 

தேர் ஏறி மா முனிவன் சேனையுட னே நடக்கப் 
பார்ஏறி மன்னவனும் பாவைமக னும் நடந்தார் . 
வேட்டைசென்ற காடுவிட்டு மிக்கவன முங்கடந்து 
தேட்டமுள்ள சேனையுடன் செய்யபதி மீதுவந்தார் . 
கண்ட தொரு கன்னியருங் காளையரும் பாலகரும் 
மண்டலத்தை ஆளும் மகராச ராசபிரான் , 


கலிவிருத்தம் 


கற்பகத் தருவனங் கனிந்தி லங்கிய 
அற்புத மெனுமெழில் அயோத்தி மாநகர் 
சற்பனை செயு முனி தனக்கு மன்னவன் 
தற்புடன் அருளிய ஞாயம் எதென்றே ! 


87 


எண்ணுவர் கவலைகொண் டேங்கி வாடியே 
தண்ணிய கருமமெவ் வாறு நாடுமோ ? 
திண்ணமுற் றரசனைத் தியக்கும் மாமுனி 
மண்ணுல காண்டெமைக் காக்க அல்லனோ ? 


புலியிருந் திடுமிடம் பூனைக் கஞ்சிய 
எலியிருந் திடும் படி யிருக்கும் ஈதலால் 
வலியசிங் கேறுறை மலைமு மூஞ்சியில் 
ஒலியிடு நரிவள ரொத்த தென்பரே . 


89 


நடை 


ஏதுவினை வந்துமிக எய்தியதோ மூடியதோ ? 
சூதுமுனிக் ( கு ) அம்பு விபைச் சொல்வேந்தன் ஈந்துவிட்டான் ;; 
இப்பதியில் நாமும் இருந்தோமே யாமாகில் 

எப்படிக்கு நீதி இயம்புமோ ? நாமறியோம் 
2773 ஆனை யிருந்து அரசாளும் மண்டபத்தில் 

பூனை யிருந்து புலம்புகின்ற வாறதொக்கும் ; 


பாடவேறுபாடு 


நடை 2789 : 2 , 3 காளையரும் கன்னியரும் 1749 
விருத்தம் 87 , 1 : 1 கலந்தி 1574 

அரி .45 


178 


அரிச்சந்திரன் 


சருகுங் கிழங்குகளும் தானருந்தி யேகாட்டில் 
அருகாக வாழும் அடர்ந்தசடை மாமுனிக்கு 

அரசின் நிலைவளமை அன்புநல முந்தெரிந்து 
2780 பிரசமுடன் ஆதரவாய்ப் பேறு மிகவருளி 

ஆண்டகுடி யானவரை ஆதரிக்கப் புத்தியுண்டோ ? 
பூண்ட வினையிதுவோ ? போர்வேந்தன் பொல்லாங்கோ ? 
கூண்டுநாம் செய்த குறை யோ ? நிறைபிசகோ ? 

கண்டீரோ ? " என்றெவருங் கண்டுகண்டு தானுரைக்க , 
2785 வந்தமுனி மன்னன் மகாசேனை சூழ்ந்துவரச் 

செந்திருமின் சேரும்ரத்தினச் சிங்கா சனத்திருந்தார் ; 
சிங்கா சனத்தில் சிறந்திருக்கும் மாமுனிக்கு 
மங்கைவள ரும்புயத்தான் மன்னவனுங் கூறலுற்றான் 


பாட வேறுபாடு 


2779 : 1 , 2 அரசு நிலவளமை 1574 
2786 : 1 செந்திருவைச் 1749 
2786 : 4 சனத்திருந்தான் 1574 


ஒப்புமை : அடி எண் . 2787 - 2819. அரிச்சந்திரன் , விசுவாமித்திரர்க்குத் தன் நகரில் 

உள்ளவற்றையும் , அரண்மனையில் உள்ளவற்றையும் நேரிற் 
காட்டி ஒப்படைத்தல் , 


கோசி கன் தனை யுடன் கொடு கோ நகர் புகுந்து 
வாசி உள்ளவும் மதகரி உள்ளவும் வழங்கிக் 
காசி னல்லறை பூசனை அறைஎலாங் காட்டித் 
தூசி னல்லறை துயிலறை பாரெனச் சொன்னான் . 


116 


என்னின் முன்னவர் இருபதோ டொருவருண் டந்த 
மன்னர் வைத்தசெம் பொன்னறை யீதென வழங்கி 
அன்ன சத்திரம் இவைஇவை அடியனேன் வைத்த 
பொன்ன றைத்தொகை கொள்கெனக் கொடுத்தனன் 

புகழோன் . 


117 


ஆட ரங்குகள் அம்பலம் மடம் அன்ன சாலை 
மாட மாளிகை மண்டபம் மஞ்சனச் சாலை 
கூட கோபுரம் மடைப்பள்ளி கோயில் செய் குன்றம் 
பீடம் ஆதனம் இவை எனக் கொடுத்தனன் பின்னை . 118 

--தொடர்ச்சி : அடுத்த பக்கம் 


அம்மானை 


179 


அய்யா இம் மேடை அரியா சனங்காணும் ; 
2790 துய்யா ! இம் மேடை சுரக்கால மண்டபங்காண் ; 

கேளீரிவ் வோலங் கெவுரிவிலா சங்காணும் ; 
ஆளீரிவ் வோலம் அரியமணச் சாவடிகாண் ; 
காலைக் கொலுமேடை காணீர் இதுமுனியே ; 

மாலைக் கொலுமேடை வண்மையிது தான் பாரும் ; 
2795 ஆசார மேடை அழகுவளம் ஈதுகண்டீர் ; 

பேசரிய மன்னர் பெருக்கமுட னே திரண்டு 
வந்து பணியுமணி மண்டபம் ஈதுகாணும் ; 
சுந்தரஞ்சேர் மாமுனியே ! என்றுமிகச் சொல்லியபின் 

வாருமிந்த மாளிகைதான் மா நிதியம் உள்ள துகாண் ; 
2800 பாருமிந்த மாளிகைதான் பாங்குமணிப் பொக்கிசங்காண் ; 

இந்தநெடு மாளிகையில் எந்தை நிதி வைத்தது காண் ; 
எந்தந்தை தேடிவைத்த ஈழமனை யாமிதுகாண் ; 
எந்தந்தை தாதை நிதி இம்மனையில் உள்ள து காண் ; 

முந்தியபேர் தேடிவைத்த மூண்ட நிதி இம்மனை காண் ; 
2805 என்றென்று மூவே ( ழு ) இராசாக்கள் தேடிவைத்த 

வென்றியுள்ள மா நிதியம் மேவுமனை காட்டியபின் , 


பாட வேறுபாடு 


2797 . வந்து பணியும் மணிமண்ட பம்மி துகாண் 1749 
2797 : 3 , 4 மண்ட பமிதுகாண் 1574 
2804 . முந்தியபேர் வைத்தநிதி மூண்டமனை யாமி துகாண் 


1749 


ஒப்புமை முன்பக்கத் தொடர்ச்சி : 

இந்த ஆதனத் திருந்தருள் எனமுனி இருந்தான் 
அந்த எல்லையில் அரசனும் அவனடி பணிந்தான் 
வந்த மன்னரும் அமைச்சரும் மங்கையர் குழாமும் 
சுந்த ரக்கழற் சேனையும் அவனடி தொழுதார் 


119 


தொழுதெ முந்துதம் சுடர்முடி மன்னனை நோக்கி 
அழுது நின் றவத் தலைவரை அவன்கையா லமைத்துப் 
பழுதி லாது நீர் எமக்குமுன் செய்த அப் பரிசே 
முழுதும் இந்தமா முனிவற்கு முறை செயும் என்றான் " . 

அரிச் . புரா . சூழ்வினைக் காண்டம் - 120 


180 


அரிச்சந்திரன் 


மாமுனியே ! நீராடும் வாவியிது கண்ட றியும் 
மினிய சோலை அழகிதுகாண் என்று சொல்லி , 

விந்தையுடன் காட்டி மிகவே இருந்தபின்பு 
2810 தந்தனுக்கு முன்பணி செய் தாதியரை யும்பார்த்து , 

“ மாமுனி இ ராசர்சொன்ன வாறுபணி செய்துகொண்டு 
தாமிரும் என் றேயவர்கள் தங்களுக்கெல் லாமுரைத்து , 
அமைச்சருடன் மன்னன் அடர்சேனை யாளரையும் 

சமைச்சரத பாகரையும் தந்தி நல்ல பாகரையும் 
2815 பரியாளர் தங்களையும் பண்பாக வேபார்த்து , 

“ விரிவான கீர்த்தி விளங்குமுனி வோன்மகிழ 
எந்தனுக்குச் செய்த இயல்பு தனைப் போலதிகம் 
தந்தனுக்குச் செய்திருங்காண் தாரணியில் " என்று சொல்லி 

வந்தவர்க்கும் புத்தி சொல்லி , மாமுனிவ னைத் தொழுது , 
2820 எந்தையரே ! யான்போக ஏற்றவிடை தாரும் " என்று 

தார்வேந்தன் ஆனதொரு சத்தியரிச் சந்திரனும் 
சீர்வேந்தன் ஆசைத் திருமாதும் பாலகனும் 
ராச ரிசிபதத்தை நாட்டமுத்துப் போத்தி நின்றான் ; 

காசலையாய் வந்த கவுசிகனும் ஏ துரைப்பான் - 
2825 “ என்னா ( டு ) அயோத்தி இசைந்தபதி ஊர்கள் தொறும் 

மன்னா ! இருக்காமல் மற்றோர்பதி செல்லும் ” என்றான் ; 
அய்யா ! நன் று ” என்றே அரசன் மிகவணங்கிச் 
செய்யபதந் தான்நோகச் செல்லலுற்றார் அம்மானை ! 


பாட வேறுபாடு 


2814 : 2 பாகருடன் 1749 
2814 : 3 தந்திவல்ல 1749 
2815 : 3 , 4 பண்பாகத் தான் பார்த்து 1749 
2817 : 1 எந்தனக்குச் 1749 
2820 : 3 ரத்தவிடை 1749 
2828 : 3 நாட்டமுற்று 1749 
2823 : 4 மேத்திதின்றார் 1749 
2823 : 4 போற்றி நின்று 1574 


அம்மானை 


11811 


கலிவிருத்தம் 


செல்லு மன்னவ னைச்செழுங் கோசிகன் 
அல்ல லுக்கருங் காரண மாகவே , 
“ நில்லும் ” என்றுநிறுத்திஇ தத்துடன் 
சொல்லும் சொல்லொன்று சொல்லத்து டங்கினான் . 


90 


“ வாகு கேசரி ! வையக மீதில்யாம் 
யாக மேசெய வேணுமென் றன்புடன் 
மோக மத்ததி ரக்கொடுத் தேனென்ற 
தாக மாடை தனைக்கொடுத் தேகெ " ன்றான் 


நடை 


செல்லுகின்ற மன்னவனைச் சீர்முனிவ னும் பார்த்து , 
2830 " நல்லதொரு பாகமது நாம்வளர்க்க வேணுமென்று 

வேதியர் முன் கேட்க மிகவும் நா முங்கேட்டோம் ; 
போதநீ தாறன் என்ற பொன்னருளி ஏகும் என்றான் ; 
" மாமுனியே ! அன்றுரைத்த மா நிதியம் நான் கொடுக்கச் 

சீமைநிதி ஆடை செழுங்கரி தேர் உள்ளதெல்லாம் 
2835 தந்துவிட்டேன் உந்தனுக்குத் தானும் நிதி நல்க வென்றால் 

எந்தன் கரந்தனிலே ஏதிருக்கு ( து ) ” என்றுரைத்தான் ; 
வாருங்காண் மன்னவனே ! மா நிதியம் தாறனென்று 
சீருமொழி யும்வசனஞ் செப்பவில்லை யென்று சொல்லிச் 

சொல்லி நடந் தேகும் ” என்று சோதிமுனி வோனுரைத்தான் , 
2840 வல்லபுகழ் வேந்தன் மனங்கலங்கி மெய்நடுங்கி , 

" மாமுனியே ! அன்றுரைத்த வார்த்தையில்லை என்பர்களோ ? 
தாமினிய பொன்னை இன்னந் தாருமென்று நீருரைத்தால் 


பாட வேறுபாடு 


விருத்தம் 91 . 


1 : 4 மீதில்யாள் 1574 


4 : 4 தேகென் நார் 1574 


2829 : 4 னும் மழைத்து 1749 
2830 : 1 , 2 நல்ல தொருயாகம் 1749 
2831 : 1 வேதியருங் 1574 1749 
2832 : 2 தாறமென்ற 1749 

2833 : 4 யான் கொடுக்கச் 1749 தான் கொடுக்கச் 1574 
ஆரி -46 


182 


அரிச்சந்திரன் 


எங்கா கிலுமிரந்து யான் கொடுப்பேன் " என்றுரைத்தான் ; 

" நங்காவல் நாட்டகத்தில் நாடாமல் நீ நடந்து , 
2845 பக்கம் நண்ணிச் சொன்னம் பரிவாய் அருளும் " என்றா ; 

“ அக்கணியும் மாமுனியே ! அப்படியே நல்குதற்கு 
நாளுந் தவணையிட்டு நன்னிதியம் நீர்பெறவே 
ஆளனுப்பும் " என்று அரசன் மிகவுரைத்தான் ; 

ஆளனுப்பி வைப்போம் அரசே ! அவன் வசத்தில் 
2850 நாள் மூன் றில் சொர்ணம் நமக்கருளும் ” என் றனர்காண் ; 

" ஏதுவகை மாமுனி யே இவ்வாறு தானுரைத்தீர் ? 
மா துலவும் உந்தன் மணிநகரைத் தான் கடந்து 
மேதினியோர் தாமறிய மேல்திசைக்குப் போகவென்றால் 

மாதம் இரண்டும் வருசம்மூ வாண்டுசெல்லும் ; 
2855 காலில்விதை கொண்டு கனிந்து கிழக் கேகவென்றால் 

நாலுதிங்கள் ஆறாண்டு நாயகமே சென்று விடும் ; 
தூண்டுபுகழ் மாமுனியே சொல்லும் வட பால்ஏக 
ஆண்டுபனி ரண்டுகளும் ஆறுதிங்க ளும் முடிவாம் ; 

காமக்கூ டம்கடந்த காதலுள்ள மாமுனியே ! 
2860 ஏமக்கூ டங்கடந்தால் இல்லையுமக் கெல்லையப்பால் ; 

நின்தேசம் விட்டு நிலைசேர் மறுத்தகம் 
தென்தேசங் காகிதனில் சென்று நான் போவதற்கு 
நாற்பது நாள் செல்லுமந்த நாற்பதாம் நாளையிலே 

சேர்ப்பேன் உழக்கு நிதி ; தெய்வ நிறை மாமுனியே ! ” 
2865 என்னுமந்த வார்த்தை இசைவாக வேகேட்டு , 

“ மன்னா ! அந் நாளையிலே வாய்த்தநிதி செல்லாமல் 
தாமுசங்கள் ஆகிவிட்டால் தானுமுன்னைப் பொய்ய னென்பேன் ;; 
ஆமென வே - சொல்லும் " என்றான் ; அவ்வரசன் " நல்லது " என்றான் . 

மூதறிவு சேர்விசுவா முத்திரனும் அந்நேரம் 
2870 சூதறிவு வல்லபுகழ்ச் சுக்கிரனைத் தானினைந்தான் ; 


அவனிடத்தில் 1574 


பா . வே . 2849 : 4 அவர்வசத்தில் 1749 

2853 : 3 மேல் திசைக்கே 1749 
2837 : 2 மாதவனே 1749 
2863 : 4 நாள் தனிலே 1574 


அம்மானை 


183 


உடுபதியை நீங்கி உலகிலொரு கால் 

நொடியில் 
சடுதியுடன் சுக்கிரனுந் தான் வந்தான் கோசிகன் பால் ; 
வந்தவனைக் கூட்டி மகாமன்னன் முன்புவிட்டு, 

“ விந்தைபெறு மன்னா ! மிகவெனக்கு முன்னுரைத்த 
2875 ஆடகந்தான் மும்மதங்கொண் டானைமுது ( கு ) ஆள்ஏறி 

நீடிஎறி யுங்கவண்கல் நீண்டவரை யுள்ளதுவும் 
மெய்ப்பவதி நாற்பதிலே வேதியர்பால் ஈயும் ” என்று 
செப்பியும்பின் சேதி சிலதுரைப்பான் அம்மானை ! 

“ மன்னா ! இவனும் வழி நடந்து தானறியான் ! 
2880 சின்னஞ் சிறியான் ; சிறந்தபசி யும் பொறுக்கான் : 

பேசும் வகையறியான் பேருந்தான் சுக்கிரன் காண் ; 
நேசமுடன் எப்படியும் நீயிவர்சொல் தட்டாமல் 
சென்றிவரைச் சிந்தை சினக்காம லேநடந்து 

நன்றிபெறப் பொன்னை நமக்கனுப்பி வையும் ” என்று , 
2885 மாமுனிவன் தானுமந்த மன்னனுக்குச் சேதி சொல்லி , 
நா மறைசேர் வெள்ளியுடன் நல்லமுனி வோலுரைப்பான் 

கலிவிருத்தம் 
“ காவல னோடு காட்டகத் தேகையில் 
ஆவிச் செல்ல வடாதேநின் றாலெழு ; 
மேவு பாலன்னம் வேணுமென் றேகுழை ; 
தூவ லோடு துயரம் எழுப்பி யே . 


92 


பாட வேறுபாடு 
நடை 2874 : 4 முன்புரைத்த 1749 

2885 : 4 செய்தி சொல்லி 1749 

2886 : 1 நான் மறைசேர் 1574 
விருத்தம் 92. 2 : 1 ஆவச் 1574 
ஒப்புமை : விருத்தம் 92 , 13. விசுவாமித்திரர் பொன் பெற்றுவர 

பொன் பெற்றுவர அரிச்சந்திரனுடன் 
செல்லுமாறு தான் அனுப்பி வைக்கின்ற சுக்கிரனிடம் , சுககிரன் 
எவ்வாறு நடந்து கொள்ளவேண்டும் என எடுத்துரைத்தல் . 
துன் றுபசிக் கடகுகனி தேடும்போ தெனக்கினிய 

சோறு வேண்டும் 
என்றுமொழி தந்திடினும் ஏலாது வேண்டாவென் 

னிவனூண் பெற்றால் 
அன்றுபொரு கருமுன்உணற் தகவேனில் எடுத்துடு 

-அரிச் . புரா . நான் நீங்கிய காண்டம் - 25 


184 


அரிச்சந்திரன் 


காய்கி ழங்கு கனி நுக ரேனென்றும் , 
சாய மெத்தை தழுவணை போடென்றும் , 
பாய மாயப் பரிதான முந் தீ என்றும் , 
நீவ ருத்தம் நெருக்கமுஞ் செய்குவாய் . 


93 


நடை 


மன்னன் மனஞ்சலிக்க மங்கைமக னுந்தவிக்க 
என்னவகை செய்யும் இடரெல்லாம் நீவிளைத்து 

நாள் தவணை தப்பிவிட நானிலத்தில் உண்டுபண்ணித் 
2890 தூத்தனென்ற பேரையிட்டுச் சுக்கிரனே வந்துவிட்டால் 

உன் போல் எவரெமக்கும் உண்டோ உதவி என்று 
வன்போடு பின்னும்வெகு வாறுகளெல் லாமுரைத்துப் 
" போங்கடுக ! " என்று புகழ்ந்து விட்டார் அம்மானை ! 


பாங்காம் பளிங்கவனும் பார்வேந்தன் பைந்தொடியும் 
2895 செல்லத் திருமகனும் சென்று நடந் தேகலுத்தார் ; 

நல்லபதி மீதுறையும் நாரியருங் காளையரும் 
உண்டான பேரும் ஒருமிக்கத் தானெழுந்து 
எண்டிசைகள் போத்தும் இறையோ னுடன் நடந்தார் ; 

அங்கவர் தம் மோடே அரசன் மிக நடந்து 
2900 பொங்குஞ் சரசுந்தி போந்ததொரு மேடை சென்று 

மன்னன் மிகவிருந்தான் ; வந்தவரெல் லாஞ்சூழ்ந்து 
உன்னும் அரசனிடம் ஓதலுத்தார் அம்மானை ! 


நகர் நீங்குதல் 


மாமுனிவன் என்ன வலுமையோ ? மன்னவனே ! 
ஆமெனவே நாங்கள் அடித்திழுத்துத் தள்ளுகிறோம் ;; 


பாடவேறுபாடு 


நடை 


2891 : 2 எமக்குதவி 1574 
2891 : 4 உலகுதனில் 1574 
2895 : 4 தேகலுற்றார் 1574 1749 
2901 : 3 வந்தோரெல் 1749 


அம்மானை 


185 


2905 


அக்கமவ ருக்குமுண்டோ ? ஆதரவு தானுமுண்டோ ? 
பக்கமுட னேயவர்க்குப் பாரவலு வேதுமுண்டோ ? 

சடை முனிக்கும் ஆரும் உதவியில்லை 
மோதிச் சடைபிடித்து மூண்டிழுத்துப் போடுகிறோம் 

வந்திருந்து நீருமிந்த வையகத்தை ஆளும் ” என்றார் ; 
2910 அந்த மொழிகேட் ( டு ) அரசன்மிக மெய்கலங்கி 

வரத சிவ நமசி வாயவென்று சொல்லிரெண்டு 
கரமிறுகக் காது பொத்திக் கங்கை நமா என்றரசன் , 
இப்பாவம் பேசுவரோ ? எண்ணுவரோ ? செய்வர்களோ ? 

செப்பரிய புத்தி சிறந்திருக்கும் வல்லவரே ! " 
2915 என் றரசன் 

என் றரசன் சொல்ல இலங்குமிந்த வாறுதனைக் 
குன்றாத் தவமுடைய கோமுனிவன் தானொளித்துக் 
கேட்டிருந்து வந்தரச கேசரிபால் கூறலுத்தான் - 
" நாட்டில் புகழுடைய நல்லமன்னா ! நீயுமிப்பு 

கூட்டமுடன் இந்தக் குவலயத்தார் தன்னை விட்டுப் 
2920 போட்டி பலவுரைத்துப் போ தவைது தள்ளவென்றாய் ; 

உன்னாடும் உன்னரசும் ஒப்பு தில்லை எந்தனுக்கு 
மன்னா நீ ! தந்ததில்லை என்னுமொரு வார்த்தை சொல்லி 
அரசு நிலையிலிரு ; யான் போறேன் ; என்று முனி 

விரசிச் சினம்பெருகி வேந்தனுடன் கூறினன் காண் ; 
2925 கூறுமொழி தான் கேட்டுக் கொத்தவனுஞ் சொல்லலுற்றான் 

" பேருடைய மாமுனி யே ! பேறாய் உனக்களித்த 


பாட வேறுபாடு 


2907 : 3 , 4 ஆதரவு ஆருமில்லை 1574 
2908 : 3 , 4 மூண்டடித்துத் தள்ளுகிறோம் 1574 
29 16 : 4 தானொளிந்து 1574 
2917 : 4 கூறலுற்றான் 1574 1749 

2923 11 அரசின் 1749 
அரி -47 


186 


அரிச்சந்திரன் 


நாடு தந்த தில்லையென்று நானுரைப்ப தென்றுமில்லை : 
நீடு நிலையறியா நிர்மோடர் சொன்னதெல்லாம் 

தாண்டவங்க ளாடுஞ் சதாசிவனார் தம்மருளை 
2930 வேண்டும் பெரி யோர்பொறுக்க வேணுமய்யா ; " என்று சொல்லிப் 

போத்தி மிகவுரைத்துப் பொற்கோ சிகனைவிட்டு 
மாத்தலர்கள் சிங்கமெனும் மன்னன் இருக்கலுத்தான் . 
இருக்குமந்த வேளை இரைந்துமிக லேயலறி 
முருக்கிதழின் சந்திரமதி முன்சுந் தரிமுதலாய் 
மங்கையர்கள் வந்து மலரடியைப் போத்தி நின்று . 
" எங்கள் தனை ஆண்டருளும் இன்பமலர்ச் செந்திருவே ! 
எல்லாரை யும்மகத்தி ஏத்தபதி யும் மிழந்து 
சொல்லரிய மாமுனிவன் சோதினையால் செல்லுகிறீர் ; 

நாங்கள் இனிப்பிழைத்து நானிலத்தி லேயிருந்து 
2940 பாங்குபெற வாழும் பலனெல்லாந் தோத்துவிட்டோம் ; " 

என்றவர்கள் வாடி இருகண் புனலொழுக 
நின் றழுது வாடி நிறைமானைப் பார்த்துரைப்பார் 
கானகத்தில் சென்றிரண்டு கால்வருந்த வே நடந்து 

போன இடத்தில் புதுமையுடன் கண்துயிலப் 
2945 பள்ளியறை உண்டோ ? படுக்கைமெத்தை தானுமுண்டோ ? 

ஒள்ளியதோர் பாங்கியரும் உண்மையுள்ள தாதியரும் 
ஏவல் பணிவிடை செய் தேற்றமுடன் காத்திருந்து , 
பூவனைய பாதமெனும் பொற்கமலந் தான் பிடித்து , 

வெஞ்சா மரைவீசி மிக்க அலங் காரமிட 
2950 வஞ்சமுத்த கானகத்தில் மாதாவே ! ஆருளர் காண் ? 


பாட வேறுபாடு : 


2932 : 4 இருக்கலுற்றான் 1574 1749 
2935 : 3 மலரடியே . 1574 
2935 : 4 போற்றி நின்று 1574 1749 
2937 : 3 ஏற்றபதி 1749 
2947 : 3 தேத்தமுடன் 1374 1749 
2950 : 4 யாருளர்காண் 1749 


அம்மானை 


187 


சீரான பாலனுக்குச் செய்யபனி நீராட்டிப் 
பேராய் அலங்கரித்துப் பேரமுதம் ஊட்டி நிற்க 
ஆருளர்காண் ? நாயகியே ! அக்கான கத்திடையே 

சீருளதோ ? வீறுளதோ ? செந்திருவே ! எந்தாயே ! 
2955 மாமுனிக்குப் பூமி நல்கி மாதாவே நீயுமிப்ப 

தாமினிய பூமிதனில் தான் நடக்கக் கத்தனையோ ? 
வீசுபனிக் காத்தும் வெயிலும் படமேனி 
ஓசை யுடன் பொறுத்து ஓவியமே நீ நடடக்கப் 

போ தனைய பாதம் பொறுக்குமோ ? பூங்குயிலே ! 
2960 

சாதனையாய் முன்புநடை தான்கத் தறியவில்லை; 
மாதாவே ! எந்த வழி நடப்பீர் ? என்று சொல்லிக் 
காதலுள்ள கன்னியருங் கண்கலங்கி நிற்கலுத்தார் . 
நிற்குமட மாதர் தம்மை நீண்ட குழல் சந்திரமதி , 

" மைக்கொடியீர் நீங்கள் மயங்கவந்த காரியம் என் ? 
2965 மட்டவிழுங் கோதைபங்கன் வையகத்தில் எந்தனக்கு 

இட்டபடி அல்லாமல் எள்ளளவும் வேறதிகம் 
உண்டோ? என உரைத்தும் உத்துவந்தோ ரைத்திருத்தி 
வண்டார் குழலியரை மாளிகையில் செல்லவிட்டாள் . 

பத்தி மிகவுடைய பாரமைச்சர் சிங்கமெனும் 
2970 சத்திய கீர்த்தி வந்து தார்வேந்த னைத்தொழுது , 

மன்னவனே நீஏகும் மாநிலத்தி லும்மடியேன் 
உன்னுடனே கூட உகந்தே வருவன் " என்றான் . 
ஆங்கருமம் செய்கருமம் அடல்கருமம் செல்கருமம் 

பாங்கு பெறவுரைத்துப் பார்முனிக்குப் புத்தி சொல்லி 
2975 நாட்டில் சிறப்பாக நண்ணுவர்க்கெல் லாங்கருணை 

கூட்டிப் பெருக்கக் குவலயத்தில் வாழும் என்று 
மந்திரியே உன்னையந்த மாமுனிவ னுக்களித்தோம் ; 
எந்தனுடன் நீயுமிப்பால் ஏகினால் ஆகாது , 


பாட வேறுபாடு 


2956 : 2 , 3 , 4 பூமி தனில் நடக்க ஒப்பினையோ 1374 
2962 : 4 நிற்கலுற்றார் 1574 1749 


188 


அரிச்சந்திரன் 


மாமுனிவன் ஆளுகின்ற மண்டலம் எல் லாந்தழைக்க 
2980 

ஆமெனவே புத்தி அருளுதற்கு யாருமில்லை ; 
மதியமைச்சர் இல்லாத மன்னர்பதி பாழாகும் ; 
கதியுதவு கீர்த்தியில்லை காசினியில் உள்ள படி ; 
சத்திய கீர்த்தியனே ! தாடாளா ! மாமுனிக்கும் 

பத்தியுடன் நாட்டில் பலசீரும் சென்று சொல்லிக் 
2985 காத்திருங்காண் " என்று சொல்லிக் காவலவ னுங்கூற , 

மாத்தலரை வெல்லும் மதியமைச்சன் கண்கலங்கி 
உன்னைவிட்டு நானும் ஒருநாள் பிரிந்தறியேன் ; 
என்னைவிட்டுப் போக எழுந்துதோ கால் உமக்கு ! 

மன்னவனே என்னை மறுத்து நீ செல்லுகையில் 
2990 என்னுயிரை விட்டு இறப்பேன் " எனவுரைத்தான் ; 

அமைச்சனிந்த வார்த்தை அடர்ந்து சொல்லக் கேட்டரசன் , 
நமக்கும் இது பழி ஏன் ? நன் முனிவன் பாலுரைத்து 
வந்தால் முனிஆளாய் வந்துவிடும் என்று சொன்னான் ; 

அந்த மொழிகேட்டு ) , அமைச்சன் மிக நடந்து 
1995 கோசிகனைக் கண்டு குலாவித்தா ளைப்பணிந்து , 

" தேசிகரே ! நான் அரசன் செல்லுமிடஞ் செல்லுகிறேன் 
நல்லதென்று எந்தனுக்கு நல்கீர் விடைகள் " என்றான் ; 
சொல்லரிய மந்திரிசொல் சோதிமுனி வன் கேட்டுப் 

போங்கடிதாய் ! என்றே புகன்றே விடைகொடுத்தான் , 
3000 ஆங்கருமஞ் சொல்லும் அமைச்சன் ஒரு நொடியில் 

மன்னன் இடந்தனிலே வந்து நின்றான் அம்மானை ! 


துன்னுபுகழ் மந்திரியுஞ் சுக்கிரனுந் தான் ஏக , 


பாட வேறுபாடு 


2985 : 3 , 4 காவ லவன் கூற 1749 
2996 : 1 தேசிகனே 1574 1749 


அம்மானை 


T 89 


வேத்தனரிச் சந்திரனும் மெல்லியரும் பாலகனும் 

சாந்தமுட னேயெழுந்து தான் ஏக நிற்குகையில் 
3005 சூழ்ந்திருந்த காளையருஞ் சோதி முகப் பூவையரும் , 

“ ஏந்து புகழ் மன்னவனே ! இந்நாட்டி லே திரும்பி 
வந்திடு நாள் எப்போது ? மன்னா ! உரையும். என்று 
சிந்தைமிக நொந்துருகிச் சீராகக் கேட்கலுத்தார் ; 

" முனிக்குக் கொடுத்து விட்ட மூண்டமணி நாட்டகத்தில் 
3010 இனித்திரும்பி யாம்வருகோம் ; ஈசன் செயலெது வோ ? 

என்றரசன் சொன்னான் ; இசைவாக அந்நேரம் 
நின்ற மனுகலங்கி நீண்டபதி வந்தடைந்தார் . 
அந்நாள் முதலாய் அயோத்தி எனும் பூமகளாள் 

பொன்னாரும் மார்பரசன் போதவென்னை விட்டுவிட்டு 
3015 வேறுபூ மாதிடத்தில் மேவி நடந் தா னெனவே 

மாறுகூ றாக மனங்கொதித்தாள் ஆகையினால் , 
பெய்யுமழை நீர்வறண்டு பேருலகில் ஏரிகளும் 
அய்யமன வேயுலர்ந்து ஆனவிளை வுஞ்சிறுத்துக் 


பாட வேறுபாடு 


3004 : 1 , 2 சாந்த முடனெழுந்து 1749 
3006 : 4 லேநீரும் 1574 
3007 : 2 எப்பொழுது 1749 


ஒப்புமை : அடி எண் . 3003 - 
அடி எண் . 3003 - 3011 , அரிச்சந்திரன் நாட்டைத் துறந்து ஏகுகையில் , 

அவனது நாட்டு மக்கள் , “ நீங்கள் இந்நாட்டிற்கு மீண்டும் எக் 
காலம் திரும்பி வருவீர்கள் ? " எனக் கேட்க , அரிச்சந்திரன் விடை 
கூறுதல் . 


அக்காலத் தமைச்சரெலாம் அடல்வேந்தன் அடிபோற்றி 

அரசே நீமீண் 
டெக்காலம் எழுந்தருள்வ தென் றுரைக்க ஆங்கவரை 

இருகண் நோக்கி 
மூக்காலங் களும்உணரும் முனிவனுக்கின் றியான் கொடுத்த 

மூதூர் தன்னில் 
எக்கால மும்வருவ தில்லைஎன்றான் அமைச்சரெலாம் 

ஏங்கி வீழ்ந்தார் . 


- அரிச் . புரா . நகர் நீங்கிய காண்டம் - 14 


அரி -48 


190 


அரிச்சந்திரன் 


காலிகற வுங்குறுகிக் காவுகனி யும்மாறிக் 
3020 கோலிமனு உள்ளங் குலாவுதலு மேகுலைந்து 

அவ்வியங்க ளாக அடர்ந்ததுவே அம்மானை ! 


கானகம் புகுதல் 


கொவ்வையிதழ் மங்கையருங் கோமானும் பாலகனும் 
சுக்கிரனும் மந்திரியுந் துய்யநதி ஓடை விட்டுச் 

சிக்கெனவே ஆதி சிவனே யென வெழுந்து , 
3025 காலிழந்த மானெனவே , கண்ணிழந்த கண்ணெனவே , 

மாலிழந்த வேளெனவே , வாலறுந்த மா எனவே, 
கொம்பிழந்த மந்திகள் போல் , கோவிழந்த மந்திரி போல் , 
அம்பிழந்த வில்லியைப்போல் , அப்பிழந்த சேல்களைப் போல் , 

கையிழந்த யானையைப்போல் , கட்டிழந்த தொட்டிலைப் போல் , 
3030 பையிழந்த செட்டியைப் போல் , பட்சிசிற கத்தது போல் , 

நாடிழந்தும் ஊரிழந்தும் நன்னிதியம் உள்ள தெல்லாம் 
ஈடிழிந்தும் வாடி இருகாலு மேவருந்தக் 
கானகத்தை நாடி நெடுங் காவலனும் செல்லலுத்தான் ;; 

தேனையொத்த சொல்லாள் திலதநுதல் சந்திரமதி 
3035 நாட்டகத்தைப் பார்த்து நடந்து நடந் தும் தவித்துக் 

கோட்டை தெரியு தென்றுங் கோவிற்கால் காணுதன்றும் 
மாஞ்சோலை யும் பெரிய வண்காவும் கோபுரமும் 
ஆஞ்ச மணி மேடை அருந்தோ ரணமுகப்பும் 

இந்தா தெரியுதென்றும் ஏந்திழைகண் டே நடந்து 
3040 கொந்தாருங் கானகத்தே கோல : முடன் சென்றனர்காண் , 

கானகத்தில் செல்லுகையில் காவலவ னைப்பார்த்து 
ஆனதொரு சுக்கிரனும் அன்பாக ஏதுரைப்பான் 
“ மன்னா ! உன் சேனை மதகரிதேர் மா இருக்கப் 

பொன்னான மாளிகையும் பொன்னும் பலவிருக்க 
3045 ஈடழிந்த மாமுனிவற் ( கு ) இல்லையென்று சொல்லாமல் , 

நாடிழந்து போறதிது நல்லதல்ல ; மன்னவனே ! 


பாடவேறுபாடு 


3033 : 4 செல்லலுற்றான் 1574 
3045 -1 ஈடிழிந்த 1749 


அம்மானை 


191 


இல்லையென்னும் ஓர்சொல் இசைத்தால் குறைவருமோ ? 
அல்லவென்றால் தோசம் அதுக்குண்டோ ? மன்னவனே ! 

என்வார்த்தை கேளும் ” என்று இன்பவெள்ளி கூறியபின் .. 
3050 பொன் வாய்த்த மார்பன் புகரோனுக் கேதுரைப்பான் 

" சாரமுறும் வேதம் சகலகலை மாபளிங்கே ! 
ஏரா வசனம் இயம்புவது நீதியல்ல ; 
ஏத்தமுனி பொன்வாங்கி இன்பமுடன் ஈந்துவிடும் ;; 
வார்த்தை பலவுரைக்க மாமுனிவ னேவேண்டாம் ; " 
என்றுமன்னன் சொல்ல இலங்கு வெள்ளி யானவனும் 
ஒன்றும்உ.ரை யாமல் ஒருகடிகை போனவுடன் , 
" வேந்தா !இக் கானகத்தில் வீத்திருந்து நாளைவழி 
போந்திடுவோம் என்றே புகன்றான் புகரோனும் ; 

அய்யா ! அடிக்கடி நாம் அங்கங்கெல் லாமிருந்தால் 
3060 பொய்யாகி மாமுனிக்குப் பொன்சேர் தவணை தப்பும் ; 

என்று நல்ல வார்த்தை இசைவாக வேயுரைத்து 
நன்றியுடன் கூடி நடக்கலுற்றார் அம்மானை ! 


3055 


மன்னன் பதம்வருந்த மங்கையுள்ளந் தரன்வருந்தக் 

கன்னி பதம் வருந்தக் காவலவன் மெய்வருந்த 
3065 நீதித் தவமுனிவன் நேசமிகுஞ் சோதினையால் 

ஆதித்தன் உச்சத் ( து ) அடர்ந்து கதிர் வீசிவந்தான் . 
வீசுங் கதிர்படவே மிக்கதிரு மேனியெல்லாம் 
மாசுபெற வேர்த்து வடுவாய் உடல்கறுத்துத் 

தத்தை மொழியணங்குந் தார்வேந்த னும் நடந்தார் ; 
3070 சத்திய கீர்த்தியிவர் தங்களைப்பார்த் தேயுருகி 


பாட வேறுபாடு 


3063 : 4 தான் மயங்கக் 1574 


ஒப்புமை : அடி எண் . 3070 , 3071. அரிச்சந்திரன் நாட்டைத் துறந்து ஏகுகையில் 

அரிச்சந்திரனுடைய மகனை எடுத்துக்கொண்டு அமைச்சர் சத்திய 
கீர்த்தி உடன் செல்லுதல் , 


மைந்தன் றனையெடுத்து மந்திரிமுன் னே நடத்தான் 

- அரிச் . புரர் . நகர் நீங்கிய காண்டம் - 01 


192 


அரிச்சந்திரன் 


மைந்தன் தனையெடுத்து வாகுபெற வே நடந்தான் ; 
பிந்துமதிச் சுக்கிரனும் பேறாக வே நடந்தான் ; 
" காம்பரிந்த பூவின் கன மேடை மேல் நடக்கத் 

தாம்பொறுக்கா தேசிவக்குந் தையல்மலர்த் தாளிணையும் 
3075 போத்துமண்ட லீகர்முடிப் பொற்கிரீ டங்கள் பட 

வேத்துச் சிவந்திருக்கும் வேந்தன் மலர்த் தாளிணையும் 
ஆரணியக் காட்டில் அடர்ந்து நடக் கப்பொறுக்கக் 
காரணமோ " என்றுதெய்வ கன்னியரும் பார்த்திரங்க 


கலிவிருத்தம் 


g4 


இவ்வகைவ னத்திடை.ஏ கும்மரசன் (பாதம் ) 
கொவ்வையிதழ் மங்கையுட கோலமிகு பாதம் 
மெவ்வுபுகழ் கொப்புளமி கப்பெருகி யோடச் 
செவ்வையுற வாவியிசை சென்றனர்வ னத்தே . 
மங்கையடி கண்டுளம்ம யங்கிமனம் நொந்து 
சங்கையர சன்கவலை தங்கியும் நடக்கக் 
குங்குமபு யத்தழகு கொண்கன் நடை கண்டு 
நங்கைமனம் நொந்துளம் நடுங்கியும் ந டந்தாள் . 


95 


நடை 


வெங்கா னகத்தில்வழி மேவுமடி கொப்பளிக்கப் 
3080 பொங்கிவெகு சோரி புனல் கசிந்தும் ஓடிடவே 

தன்கால் வருத்தமது தன்வருத்தம் எண்ணாமல் 
மன்கால் வருத்த மனவருத்தந் தானாகிக் 
கண்டுகண்டு சந்திரமதி கன்னியெனும் மின்னுருகி 
மண்டலத்தை ஆளும் மகராச கேசரிக்கே 


பாட வேறுபாடு 


நடை : 3075 : 1 போற்றுமண்ட 1749 

3076 : 1 வேற்றுச் 1749 
விருத்தம் 94. 1 : 4 தாள் 1749 

3 ; 1 மெவ்வுபுனல் 1749 

95 , 2 : 3 தயங்கியும் ந 1749 
நடை 

3080 : 1 பொங்குவெகு 1574 


அம்மானை 


193 


3095 


3085 

இவ்வா றலைய இறையோன் அமைத்ததென்றே 
கொவ்வையிதழ் மின்னாள் கொடுங்கண்ணீர் ஆறோடக் 
கொத்தவனுங் கண்டுஇளங் கோதைவிகற் பர்மறிந்து 
சித்தமிக நொந்துருகித் , “ தேனே! நின் கால்வருத்தம் 

உத்தபூ மேனி உடல்வருத்தம் தன்னுடனே 
3090 மெத்தவோ ? " என்றரசன் மெய்கலங்கிக் கேட்கலுற்றான் ; 

“ மா நிலத்தில் உந்தன் மலர்த்தாள் வருத்தமன்றி 
மேனிகரங் காலெனக்கு வேறோர் வருத்தமில்லை ; " 
என்றுமின்னாள் சொல்ல இறையோன் மனம்புழுங்கிக் 
கன்றினிய சொல்லமுதின் கன்னி யே நீயு மென்னை 
அண்டியதால் இந்த அரும்வாதைக் குள்ளாகிக் 
கண்டித்த கானகத்தில் கால் வருந்த மேல் வருந்த 
வா றாய் " எனவுருகி மன்னன் பர தவிக்க 
வீறான சந்திர மதி மெல்லியரும் ஏதுரைப்பாள் 

" வேறோர் கவலையில்லை ; வேந்தே மலங்கல்விட்டுப் 
3100 பேறான கான வழி பேதமறச் செல்லும் என்றாள் ; 

இவ்வாறு மன்னவனும் ஏந்திழையும் வாறவிதம் 
கவ்வையுள்ள மந்திரியுங் கண்டு நொந்து நைந்துவரப் 
பாலகனைப் பைந்தொடியைப் பாரமைச்ச னைப்பளிங்கை 

ஏலமுட னே விரை கொண் டே குமென்று சொல்லிமன்னன் 
3105 

நாடு தனை எண்ணான் நகரிதளை யும் நினையான் ; 
பாடுபட்டு வாற பரிதாப முங்குறியான் ; 
கோலர தம் மாக்களிறுங் கோவில் தன முங்கருதான் , 
சீலமுடன் வாவிமிதஞ் சேர்ந்தபதிக் கும் முருகான் ; 

மத்தொருவ னை நினையான் ; மா முனிவனை நோகான் ; 
3110 பித்தனெனும் ஈசன் பிணித்தபிணி என்று சொல்லிச் 


பாடவேறுபாடு 


3094 : 1 கண்டினிய 1749 


3098. வீறான எனத் தொடங்கும் அடிக்குப் பதிலாய் மாறாத சொல்லுடைய 

மங்கையரு மேதுரைப்பாள் எனும் அடி 1749 ஆம் என்ணிட்ட சுவடியில் 

காணப்படுகின்றது . 
3109 : 1 , 2 மற்றொருவ ரை நினையான் 1749 
ஆரி .49 


194 


அரிச்சந்திரன் 


சித்தமுற எண்ணிச் சிவனே சகாயமென்று 
வெத்திமுனி பொன்னு தவ வேணுமென வே நடந்தான் . 
மந்திரியும் மன்னவனும் மங்கையரும் பாலகனும் 

நொந்துவரும் வாறுதன்னை நோக்குவதும் இல்லையென்று 
3115 வெய்யகதி ரோன் ஒடுங்கி மிக்கவரை செல்லலுத்தான் ; 

ஐவர்களும் வந்தோர் அருங்கானகத்திருந்தார் . 
வந்திருந்த போதுமதி மந்திரி சென் றேயெழுந்து 
கந்தமூ லங்களுறுங் காட்டினிடைப் பக்கமெல்லாம் 

மாங்கனிக ளும் பெரிய மாமலைவா ழைக்கனியும் 
3120 பாங்குவருக் கைக்கனியும் பாரமலை சோலைதொறும் 

தேடியோ டித்திரிந்து சேர்ந்தமரம் மீதிலெங்கும் 
ஓடிஏ றிப்பறித்தும் ஓடை.. மலை நீர்ச்சுனையில் 
தேக்கிலையைச் சேர்த்துச் சிறந்தபுன லும்மெடுத்துத் 

தாக்குடைய மன்னவனார் தன்னிடத்தில் கொண்டுவந்து , 
3125 சீராக வைத்துச் சிறக்க நின்றான் சீரமைச்சன் ; 

பேரான மன்னன் பெருமையின்றித் தானெழுந்து 


பா : 
வே . 3115 : 4 செல்லலுற்றான் 1749 

3119 : 1 , 2 மாங்கனியும் பெரிய 1749 
ஒப்புமை : அடி எண் . 3126 - 3139. அரிச்சந்திரன் , 

31.39 . அரிச்சந்திரன் , நாடு துறந்து காட்டு வழியில் 
செல்லுகையில் , விசுவாமித்திரர் அனுப்பிய சுக்கிரனுக்கு உணவா 
கச் சில கனிகளை அளித்து ஏற்குமாறு கூற , சுக்கிரன் அவற்றை 
மறுத்து மொழிதல் . 
அக்கணமெடுத்திறைவ னக்கனியு ளெல்லாம் 
மிக்கனதெ ரிந்துமறை விப்பிரன் முன் வைத்தே 
தக்கன உ ரைத்தெனது சஞ்சலமு ணர்ந்தே 
இக்கனிஎ டுத்தினித ருந்தென இ சைத்தான் .. 

44 
பரிந்துற இ ரந்திறைப கர்ந்தமொழி கேளா 
விரிந்தநெடு வாயின் இதழ் வெண்பலின துக்கி 
எரிந்திடுசி னத்தழலி ரண்டுகணி னாலும் 
சொரிந்துளம் வெகுண்டுசுடு சொற்கள்சில சொன்னான் . 
நீயும் முனியும் நிகழ்த்துநெறி பு : ன் உணர்ந்து 
தோயும் தயிர் நெய்பால் சோற்றே: டருந்தாமற் 
காயும் கிழங்கும் கனியும் இலை யும் தின்று 
வாயும் வயிறும் வளர்க்கிலேன் மன்னவனே . 

--அரிச் . புரா . நகர் நீங்கிய காண்டம் -- 51 


50 


அம்மானை 


195 


நல்ல கனிகள் தனை நாடிப்பார்த் தேயெடுத்துச் 
சொல்லற் கரியபுகழ் சுக்கிரன் முன் னாகவைத்து , 

“ கொண்டு பசிதணியும் ; கோலமறை வேதியரே ! 
3130 என்றுமன்னன் சொல்லி இசைவாக நிற்கலுற்றான் ; 

நிற்குமன்ன னைப்பார்த்து நீண்டபுக ரோனுரைப்பான்- 
“ உட்சழிந்த கட்தரங்கும் உண்டலையுங் காய்கனியைக் 
* கொண்டோ வழி நடப்பேன் கொத்தவனே ! ஈதெனக்கு 

வேண்டாம் எனவு தறி மிக்கமன்ன னோடுரைப்பான் 
3155 “ தேனுங் கனியுந் திரட்டியபா காறுசுவை 

ஆன கறியும் அமுர் தமுடன் நீகொடுத்தால் 
தான் நடந்த வந்திடு வேன் தார்வேந்தா ! இக்கனியால் 
நான் நடக்க மாட்டேன் ; நயமாக நீஏகும் ; 

போறேன் நான் வந்தவழி போர்வேந்தே ! " என்றுரைத்தான் ; 
3140 வீறான மாமுனியே மேதினியில் உம்மையன்றி 

நான் பொசிக்க வேறுளதோ ? நாயகமே ; " என்றுசொல்லித் 
தேன் வாய்த்த சொல்லரசன் செப்பிமறுத் தேதுரைப்பான் 


சுக்கிரனுக்கு அன்னம் பொருந்துதல் 


3145 


" மாமுனிவன் நாட்டகத்தில் மண்டகம்ஈ என்றிரந்தால் 
போமெனையே தூர்த்தனென்று பூவுலக மும்முரைக்கும் ; 
ஆகையால் சித்தம் அடியேனுக் காயிரங்கிப் 
பாகாய்க் கனியைப் பருகுங்காண் என்று சொல்லி , 
வெள்ளி மனங்குளிர வேண்டியதெல் லாமுரைத்தும் 
எள்ளளவுஞ் சித்தம் இரங்கா திருக்கலுற்றான் ; 
இரங்காத சித்தத் து ) இசைமுனியே ! உந்தனுக்கு 
வரங்கள் தருங்காசி மாநகரி சென்றவுடன் 


3150 


பாட வேறுபாடு 


3128 : 1 சொல்லுக் 1574 
31311 : 4 நிக்கலுத்தான் 1749 
3138 : 4 நீர்கேளும் 1749 
3148 : 4 திருக்கலுத்தான் 1749 

3150 1 , 2 வரங்கள் தருங் காசியெனும் 1749 
தானம் ஒன்றாத எதுகை 


* 


196 


அரிச்சந்திரன் 


அன்றுபா லோடே . அமுர் தம் உமக்களிப் பேன் ; 
இன்று பொறுத் திந்த இனியகனி கொள்ளுமெ ” ன்று , 
பாதமலர் தன்னைப் பரியதொரு மன்னவனும் 

சீத மதிவதனச் செய்யிழையும் போற்றிடவே 
3155 சோர மனமுடைய சுக்கிரனுங் கூறலுத்தான் 

ஆரமுதுந் தேனும் அடவுகறி சோறுட னே 
காசி நகர் அணுகுங் கால்நா ழிகைதனிலே 
வாசியுடன் தாறனென்ற வார்த்தைமற வாதைமன்னா ! 

கொள் வேன் கனி ” எனவுங் கொண்டான் கொடும் பளிங்கு ; 
3160 நள்சேர் குழலணங்கும் நாயகனும் பாலகனும் 

சத்திய கீர்த்தியுடன் தானுங் கனிருந்தி 
வெத்தியுள்ள கானகத்தில் வீத்திருந்து கண் துயின்றார் ; 
கோசிகனார் என்னுங் கொடுமுனிவன் அந்நேரம் 

வீசும்பனிக் காத்துடனே மிக்ககுளிர் வாடையையும் 
3165 மன்னன் இருக்குமந்த வன் காட்டில் செல்லுமென்று 

உன்னி எழுப்பிவிட்டான் உண்மையுடன் அம்மானை ! 


வாடைக் குளிரடிக்க , வந்துபனி யுஞ்சொரியத் 
தாடை அல கோடுகிட்டித் தானும் நடுக் கெடுத்து , 

மங்கை உடல் நடுங்க மைந்தன தி லும் நடுங்க , 
3170 வெங்கரட யானை விருதுமன்னன் மேல் நடுங்க , 

மந்திரியும் உள்ளம் மயங்காமல் மேல் நடுங்க , 
இந்தடவு வாடை இரைத்துப் பனிபொழிய , 
அந்த இர வெல்லாம் அறநடுங்கிச் சென்றபின்பு 

வந்தான் குணதிசையில் வாய்த்தகதி ரோனெழுந்து ; 
3175 கதிரோன் எழுந்தவுடன் காவலனும் பூவையரும் 

மதிசேர் அமைச்சருடன் மைந்தனுட னே யெழுந்து , 
பிரிவான வேதியரும் பின் தொடரச் செல்லலுத்தார் ; 
குறியான மாது குழவிமன்னன் மந்திரியும் 


பாட வேறுபாடு 


3155 : 4 கூறலுற்றான் 1574 1749 
3171 : 4 மெய்நடுங்க 1749 
3178 : 2 மாதுங் 1749 


அம்மானை 


197 


3180 


கால்கள் மிகவருந்தக் கைவருந்த . மெய்வருந்த , 
மேலவர்க ளும்புகழ மிக்கவழி சென் றிடவே , 
கோலமுள்ள சுக்கிரனுங் கூறுவான் அம்மானை ! 


ஏலமுள்ள மன்னா ! எனக்குவரக் கடுதில்லை ; 

ங்கிருந்து கால் .ஆறி ஏழெட்டு நாள் கழித்துச் 

சங்கை யுட ன் பயணந் தான் போவ தல்லாது 
3185 

என்னால் நடக்க இனிக்கூடா ( து ) என்று சொல்லிப் 
பொன்னான சுக்கிரனும் போந்துவன மீதிருந்தான் ; 
" மாபுரத்தைத் தீயெரித்த வள்ளலடி யார்க்கு நிதி 
தீபுரத்தில் வாங்கவந்த சீர் முனியே ! நீர் தாமும் 

இந்தடவு செய்தால் இனியடியேன் ஏது செய்வேன் ? 
3190 

சுந்தரஞ் சே ரும்பளிங்கே சொல்லுங்காண் ! என்றவுடன் , 
" கொத்தவனே உன்னுடன் நான் கொள்கான கத்தில்வந்தால் 
உத்ககறி அன்ன முண்டோ? உடல்முழக எண்ணெயுண்டோ ? 
பெத்தவெறும் வென்னியுண்டோ ? பிள்கும் இலை தானுமுண்டோ ? 

வித்தகமாய் நீயுரைத்த மீறுநிதி தான்குடுத்தால் 
319 ) அந்தமுனி வன் பெறுவான் ; யான்பெறுவ தொன்றுமில்லை ; 

தந்தால் எனக்கென்தான் ? தாராத போதென்தான் ? 
வந்தால் எனக்கென் தான் ? வாராத போதென்தான் ? 
பிந்திநாள் வந்தாலென் பேசிய நாள் போனாலென் ? 

என்றுவக்கி ரங்களுடன் ஏறுகக்கி ரன் கிடந்து 
3200 நின்றுவுக்கி ரம்புரிய நீதிமன்னன் கூறலுத்தான் 


கலிவிருத்தம் 


உத்தம முனிவனே உரிய மா தவா ! 
இத்தனை - ஆடலைப் பெம்மைக் காணுறீர் 
சித்தம் தமக்குள சிறப்பைக் கூ ( று ) ” என 
வித்தகன் கேட்டிடப் புகர்விளம்புவா ன் 


96 


பா . வே , 3186 ; 3 பொங்குவன 1749 

3195 : 1 , 2 அந்த முனிபெறுவான் 1749 
3198 : 1 , 2 பிந்தித்தான் போனாலென் 1574 
3198 : 4 வந்தாலென் 1574 

3200 : 1 நின்றுவக்கி 1749 3200 : 4 கூறலுற்றான் 1574 
ஆரி -50 


198 


அரிச்சந்திரன் 


“ மாமுனி கவுசிகன் மாடை வாங்க நாம் 

மென உன்னிடம் அணுகி வந்திடத் 
தாமெனக் கிதம்பரி தானம் மா நிதி 
கோமக னே அருள் என்று கூறினான் . 


97 


நடை 


“ உத்தமனே ! உந்தன் உளத்திலுள்ள காரியத்தைச் 
சித்தம் மிகத் திரும்பித் தேவரீர் சொல்லும் " என்றான் ; 


சுக்கிரனுக்குக் கூலி பொருந்தல் 
“ நல்லதொரு மன்னவனே ! நானுமுன்னோ டேகிவந்து 

வல்லமுனி பொன்வாங்கி வருகப் பரிதானம் 
3205 ஆயிர நூ றாயிரம் பொன் அம்புவியெல் லாமறியத் 

தாயகமாய் நீயெனக்குத் தானுதவும் வாறன் ” என்றான் ; 
அப்படியே உந்தனுக்கு ஆனபரி தான நிதி 
செப்பமுடன் தாறன் என்று சீர் வேந்தன் சொன்னவுடன் , 

உன்னி எழுந்தே உகந்தபுகழ்ச் சுக்கிரனும் 
3210 மன்னவற்கு முன்பாய் வலுவிசைகொண் டேகலுத்தான் ; 

காடும் பலவன முங் கார்மலையும் சாரல்களும் 
கூடும் பெருந்திட.லுங் கொள்ளையற வேகடந்து 
வெப்பாலை யானசுரம் மீறுவன மீதுவந்தார் ; 

அப்பாலைக் காட்டின் அதிய பொடிச் சூடுபட்டுக் 
3215 கன்னியரும் பாலகனுங் கண்ணான மந்திரியும் 

பன்னரிய மாலைமுடிப் பார்வேந்த னுங்கலங்கித் 
தாமரையில் நீரெனவே தத்தளித்து மெத்த நொந்து 
பூமலரை வெந்தழலில் போட்டுவிட்ட வாறெனவுங் 

காஞ்சநெடுங் கொப்பரையில் காட்டிவிட்ட நீரெனவும் . 
3220 சாஞ்சுபட்டு வெய்யிலுறுந் தார்வாழைத் தண் டெனவும் , 


பாட வேறுபாடு 


3201 : 3 உளத்தில் வருங் 1749 
3208 : 2 தாறமென்று 1749 
3210 : 4 டேகலுற்றான் 1574 
3214 : 2 காட்டில் 1749 


1749 


அம்மானை 


199 


நாக்கோ டிதழ்வறண்டு , நன்மேனி யுங்கருகித் 
தாக்தடைய மன்னவனார் தாம் நடந்து செல்லுகையில் 
கோசிகனார் என்னுங் கொடுமுனிவன் ஓடிவந்து , 

வாசியுள்ள மன்னவனே ! மைந்தனுடன் மங்கையரும் 
3225 கொடிய பெருங்காட்டில் கோதுபட்டு நொந்துநைந்து 

கடிய நடையுடனே கால்வருந்த மேல்வருந்தச் 
செல்லுகையால் எந்தனுட சிந்தைமிக நோகுதுகாண் ; 
வல்லமையால் நீ கொடுத்த மா நிலமெல் லாமெனக்குத் 

தந்தது தான் இல்லை என்று தானுமொரு சொல்லுரைத்து 
3230 

உந்தன் அர சாள உகந்தரசா ! வாரும் என்றான் 
தேசிகரே ! எந்தடவு செப்பினீ ரானாலும் 
பேசிய சொல் இல்லையென்று பேசேன் ; எனவுரைத்தான் ; 
In சி மனம் புழுங்கிக் கோசிகனும் மீண்டனன் காண் ; 

வாசியுள்ள மன்னவனும் வாகாக வே நடந்து 
3235 ஓங்கு வனத்தில் உசந்தமலைப் பக்கலிலே 

பாங்குபெறும் ஆலடியில் பண்பாக வீத்திருந்து 
மந்திரிகொண் டேகி வருங்கனிக ளும்மருந்திச் 
சிந்தையுடன் கண் துயிலச் சென்றிருக்கும் வேளையிலே, 

தூண்டுபுகழ் வேந்தனுக்குத் துன்பம் விளைக்கவென்று 
3240 மீண்டுவந்த கோசிகனும் மேகத்தை ஏவிவிட்டான் ; 


வெள்ளம் வருகுதல் 


ஏவிவிட்ட மேகம் எழுகடல் நீ ரைப்பருகித் 
தாவிக் குமுறிச் சதகோடி மின்னலிட்டுச் 
சுத்தெங்கு முள்ள சுகமலைகள் உச்சிதொறும் 
பத்தி யிடிவிழுந்து பார்கிழியப் பெய்திடவே , 


பாட வேறுபாடு 


3227 : 4 நொந்து துகாண் 1574 
3228 : 1 வல்லமையாய் 1749 
3235 : 3 உகந்தமலைப் 1574 
3236 : 4 வந்திருந்து 1749 


200 


அரிச்சந்திரன் 


3245 கரைந்து மலைசிதறக் கண்ட மர மும்பிடுங்கி 

இரைந்துமத யானை புலி யெல்லாத்தை யும் உருட்டி 
வெள்ளப் பெருக்கம் மிகநாலு திக்கடந்து , 
தெள்ளுந் திரைகொழித்துச் சீராக ஓடிவந்து 

வேந்தன் இருக்கும் மிகுத்த பெரும் ஆலடியில் 
3250 சூழ்ந்துசுத்தி வெள்ளஞ் சுறுக்காய் இழுத்திடவே 

அங்கமுடன் மேனிசிர ( சு ) எல்லாம நனைந்திடவே 
பொங்குங் குளிரடிக்கப் போ தவெள்ள மும்மிழுக்க 
மைந்தன் பதறியழ மங்கையரும் மெய்யுருகத் 

தந்திரி அஞ் சாமலவர் தங்களுக்கெல் லாமுரைத்து 
3255 மேடைத் திடர்தேடி வீத்திருக்கும் வேளையிலே 

நீடரிய கோசிகனார் நேமித்து ஏவிவிட்ட 
நட்டுவக் காலிகளும் நல்லபொல்லித் தேளுகளும் 
அட்டையுடன் செய்யான் அரவம் புழுக்களுடன் 

பார்த்தவிடந் தோறும் பரந்து கிடந்திடவே 
3260 

மாத்தி யடிச்சுவடு வைக்கவிடங் காணாது ; 
நந்துமரு மட்டைகளும் நாடுமெரு மைத்தேளும் 
சிந்தையுற வேகடிக்கச் சென்று தொடர்ந் தோடிவரும் 
மைந்தன் குறங்கினிலும் மங்கையுட அங்கையிலும் 

வந்தடுக்க வேபதறி மன்னன்பால் சொல்லிடவே 
3265 வாயைப் பிளந்து வரும்கடிக்க வே நாகம் ; 

ஆயமுடன் இந்த அடவிரவி லும்முலைந்து 
வாச முடனிருந்து வண்மையுட னே யெழுந்தார் ; 
வீசுங் கதிர்பரப்பி வெய்யோனுந் தானெழுந்தான் ! 

வெய்யோன் உதித்தவுடன் வேந்தர் பிரான் தன்னுடனே 
3270 தையலரும் புத்திரனும் தந்திரியும் சுக்கிரனும் 

எய்தரிய காட்டின் வழி ஏகினார் அம்மானை ! 


வையகம் வா னம்புகழும் மாமுனிவன் அந்நேரம் 


பாட வேறுபாடு 


3250 : 1 சூழ்ந்துசுற்றி 1749 
3257 : 3 நல்லபொறித் 1749 


அம்மானை 


201 


அக்கினியை வாவென் றருகழைத்துச் சேதிசொல்லித் 
தக்கபுகழ் மன்னன் தனை மறியும் என்றுவிட்டான் ; 


அக்கினி வளைதல் 


3275 அம்முனிவன் சொன்னபடி அக்கினிசென் றேயெழுந்து 

செம்மையுட னே யெதிர்த்துச் செய்யநெடுங் கானகத்தில் 
பாரமலை யைக்கருக்கிப் பண்டை வனத் தைப்பொசுக்கிச் 
சாரமூடன் நாலு திசை தன்னையெங்கு மேவளைந்து 

மண்டு புலி யும் மெரித்து வான்முட்ட நாவுவிட்டுக் 
3280 கொண்டு தழல் மண்டிக கொழுந்தடர்ந்து வந்திடவே 

மைந்தனுடன் மங்கையரும் மன்னவனுங் கண்டுருகி , 
" இந்தடவும் நம்மை எரியடர்ந்து சுத்திய தேன் ? " 
என்று சுக்கி ரன் தனைப்பார்த்தின்பமன்னன் கேட்ட வுடன் , 

நன்றியுள்ள மன்னவனே ! நானுரைக்க நீகேளாய் ; 
3285 இந்தச் கடருக் ( கு ) இறைஓர் உயிர்கொடுத்தால் 

வந்தவழி போகும் மறுத்துவே றேதுமில்லை ; 
சொன்னேன் கருமம் என்று சுக்கிரனுஞ் சொல்லிடவே , 
பொன்னேர் கலத்தர என் போரமைச்ச னைப்பார்த்துச் 

“ செம்மல் தலனக் காத்திருந்து தேவியர்க்குப் புத்திசொல்லி 
31.90 விர் மலின்றி நீங்களிரும் ; மிக்ககட ருக்கிரையாய் 

நான் செல்வேன் ” என்று நடந்தான் அரசர்பிரான் ; 
தேன் சொல் அமுதனைய தேவியரும் ஏ துரைப்பாள் 
மன்னன் இறந்தபின்பு வைரகத்தோர் தாமறியப் 

பின்னை இறந்து விட்டால் பேறெனக்குக் கிட்டாது ; 
3295 ஈதல்லால் எய்மை எவருங் கவுந்தி என்பார் ; 

ஆதலால் இப்போ தடி யேனுங் கொள்வதில்லை 
என்று சொல்லி மின்னாள் எரியில்விழு வேனெ னவே 
வென்றியுள்ள பாலகனும் மிக்கவகை கூறலுற்றான் 

“ மாதாவே ! தாதையரே ! மண்டுமெரிக் 4ே.யிரை பா 
3300 யேதங்கள் ஏகி எரிந்துவிடக் காரியம் என் ? 


பாட வேறுபாடு 


1574 


3296 : 3 அடியேனுங் 
அரி -51 


202 


அரிச்சந்திரன் 


அன்னை பிதாவுக் கவத்தினைகள் வந்து தென்றால் 
உன்னியதோர் பாலன் உதவுதற்கும் உள்ள முறை 
நானிருக்க நீங்களிந்த நாடும் எரிக் கேயிரையாய்த் 

தானிறக்க ஞாயமில்லை ; தாதையரே அன்னை! என்று , 
3305 அங்கவரைத் தானிருத்தி ஆனதொரு பாலகனும் 

சங்கையுடன் அக்கினியில் தானேக நிற்குகையில் , 
அரசு நிலையழிய யான் பார்த் திருந்தனென்றால் 
உரசமணி ஈசன் உறும்பதத்துக் கேறாது 

நீங்கள் இறப்பதுவும் நீதியல்ல ” என்று சொல்லி 
3310 ஆங்கருமஞ் சொல்லும் அமைச்சன் அடக்கலுத்தான் . 

செந்திருவைச் சேர்புயத்தான் சீர்வேந்தன் செப்பியதும் , 
மைந்தன் உரைத்ததுவும் , மந்திரிபின் சொன்ன துவும் 
சந்திரமதி யென்னுமந்தத் தையலரும் தான் கேட்டு , 

" இந்தடவு நீங்கள் இயம்புவது நன்மையல்ல 
3315 தூறிவரும் தீயில் துயரமறச் செல்வதற்கு 

மீறி நான் போவன் என்று மின்னாள் உரை பகர்ந்து 
பூணுங் கலையிறுக்கிப் பொங்குமன முந்தெளிந்து 
வாணுதலாள் அம்பிகையை வண்மையுடன் நெஞ்சில்வைத்து , 

அக்கினியே ! கேளுமிந்த அப்புவியில் நீயறிய 
3320 மிக்கமனு உள்ளவர்க்கு மீறிடுத்தஞ் செய்தேனால் , 

அறத்தைக் கெடுத்தேனால் , அந்தணர் சொல் மீறினனால் , 
வெறுத்துப் பசித்தோரை மீறியன்னங் கொண்டே.னால் , 
மாந்தர் தமைப்பழித்து மாறாட்டஞ் செய்தனென்றால் ,, 

தாழ்ந்து கொழுநன் தனக்கஞ்சாப் பாவியென்றால் 
3325 அங்கவர் தம் ஆசைச் ( த ) அழிவு சேர் கள்ளி என்றால் 

பொங்குமெரி ! என்னை எரி போதஎரி என்று சொல்லி 


பாட வேறுபாடு 

3301 : 3 கவதிகளும் 1574 
3301 : 4 உத்துதென் றால் 1749 
3304 : 2 ஞாயமல்ல 1749 
3310 : 4 அடக்கலுற்றான் 1574 
3314 : 4 நீதியல்ல 1574 
3315 : 4 செல்லுதற்கு 1749 
3316 : 2 செல்வனென்று 1574 
3319 : 3 , 4 அம்புவிவா னம்மறிய 1574 
3322 : 1 , 2 வெறுத்துப்பசித் தோரிருக்க 1574 


அம்மானை 


203 


மங்கை.சினத் தோடுரைத்து மண்டுமெரி மேல் நடந்தாள் ; 
நங்கையு - கற்பெனுந்தீ நாடும் எரி யைச்சீறிச் 

சுட்டுப் பொசுக்கிவெகு தூளிதங்க ளாய்விரட்டித் 
3330 தட்டுக்கெட் டோடிவிடத் தான் அடித்த தம்மானை ! 


3335 


பாவைகற்புத் தீயால் பதறிநொந்து வெந்தலறித் 
தாவக் கினிசிதறித் தானோடிக் கோசிகன்பால் , 
நல்லதவ மாமுனியே ! நாடினேன் உன்மொழியால் , 
வல்லிகற்புத் தீயாலே வாடி நொந்தேன் ; என்று சொல்லித் 
தழலோன் உரைத்திடவுந் தார் முனிவன் கேட்டுருகி 
அழலோன் தனையனுப்பி அன்பாக வீத்திருந்தான் ; 
அக்கினிசென் றேசிதறி ஆத்தாமல் போன துவைச் 
சுக்கிரன் கண் டுள்ளந் துணுக்கென் றுறப்பயந்து 

மங்கை தனை யன்பாய் மனத்திலே கொண்டாடிச் 
3340 சங்கையுடன் நின்றாடித் தானே வழி நடந்து , 

செச்சையுடன் காட்டில் சிறந்ததொரு சோலையிடம் 
அச்சமில்லா தேயிருந்து ஆன கனி யும்மருந்தி 
வீத்திருந்தார் அந்த நல்ல வேளையிலே கோசிகனார் 

பூத்தமா காளிகோட்டம் பூந்துபல பேய்களைத்தான் 
3345 தேட்ட முட னேயழைத்துச் " சீர்வேந்தன் பாலணுகி 

நாட்ட முற அச்சம் நடத்தி நில்லும் ; " என்றுவிட்டான் , 


பேய்கள் வரவு 


அப்படியே நல்லதென்று அம்முனிவன் சொல்படியே 
குப்பல்குப்ப லாகவெகு கூளியின முந்திரண்டு 

வந்தரசன் தங்கும் வரைப்புனமெல் லாம்பரந்து 
3350 சிந்திவிழுந் தீசிதறத் திண்டாடி வாய்பிளக்கும் ; 


பாட வேறுபாடு 

3.334 : 3 , 4 வாட்டமுற்றேன் என்றுருகித் 1749 
3338 : 1 , 2 சுக்கிரனுங் கண்டு 1574 
3338 : 3 , 4 துணுக்கென்றுள் ளம்பயந்து 1574 
3340 : 2 திண்டாடித் 1749 
3343 : 1 , 2 வீத்திருக்கும் போதில் நல்ல 1574 
3344 : 4 பேய்கள் தன்னை 1574 
3347 : 4 சொல்படிக்கே 1574 


204 


அரிச்சந்திரன். 


சத்தமிட்டு வாயலறித் தாண்டிவளைந் துஞ்சில பேய் 
உத்தூளி கொண்டிருமி ஓடியா டித்திரியும் ; 
மைந்தன் விழிக்கெதிரே வந்து பல பேய்கதறிச் 

சிந்தை மயக்கமுறச் சென்று நெடும் பல்காட்டும் ; 
3355 பார்த்ததிசை தோறும் பல பே யினங்களெல்லாம் 

ஆர்த்துவிளை யாடி அலைந்து நிற்தஞ் சீருகண்டு , 
மன்னவனும் மந்திரியும் மங்கைமகன் அஞ்சாமல் 
உன்னரிய வேதத் ( து ) உகந்தபரா சத்தியுட 

பஞ்சாட் சரஞ்செவித்துப் பார்த்ததிசை மீதிலுத்த 
3360 கொஞ்சப் பசாசினங்கள் கூட்டமுத்த தம்மானை ! 

மாய இருளும் வலுத்து வந்த பேய் இருளும் 
தேயக் கதிர்பரப்பிச் செங்கதிரோன் வந்துதித்தான் ; 
நல்லதொரு மன்னவனும் நாரியரும் பாலகனும் 

சொல்லரிய மந்திரியுஞ் சுக்கிரனுந் தான் எழுந்து 
3365 

கானகத்தை நாடிக் கடுகிமிக வே நடந்தார் ; 
ஆனபுகழ்க் கோசிகனும் அங்கைவந்தும் ஏ துரைப்பான் 


கலிவிருத்தம் 
" வேத வேதியர் விண்ணவர் தம்முடன் 
ஆதி நாதன் அகமகிழ் கோசலை 
நீதி மா நகர் நீள் உல கண்ணலே 
சேதி கேள் ” எனச் செப்புவன் கோ கிகன் . 


98 


" பன்னும் பாதை படர் நெடுங் கானகம் 
இன்னந் தூரம் மிக நடந் தேகவே ; 
என்ன மென் றிவை யெய்துவை ? என்மொழி 
தன்னைக் கேள் " எனச் சாத்துவன் துன்மொழி 


99 


பாட வேறுபாடு 


நடை 


3359 : 4 மீதிலுற்ற 1574 1749 


விருத்தம் 99. 3 : 2 மென் றினி 1749 

4 : 3 சாற்றுவன் 1749 


அம்மானை 


205 


நடை 


பாம்பு வளையுதல் 


W 


" அய்யோத்தி மன்னா ! அரசர் பெருங் கோளரி யே !! 
சய்யோத்தி யானமொழி தான் கூற வே கேளும் ; 

மன்னா இக் கான வழிகொடிய பாதை இன்னம் 
3370 

உன்னால் நடந்திடவும் உன் தேவி வந்திடவும் 
என்னமென்று கூடி இனிநடக்கப் போறாய்காண் ? 
நன்றுடைய வார்த்தை நயந்து கேள் ஓர்வசனம் ; 
பாத மலர்வருந்தப் பத்மமுகம் வேர்த்தொழுகக் 

காதலுடன் நீ நடக்கக் காரியம் என் ? சொல்லரசா ! 
3375 தந்த நகர் எனக்குத் தந்ததில்லை என்றொரு சொல் 

உந்தன் மொழி யால்உரைத்திட்டு ) உன்னரசை ஆளும் ” என்றான் ; 
" சீராரும் மாமுனியே ! சேதிபல சொன்னாலும் 
பேறாக நான் மறுத்துப் பேசேன் " எனவுரைத்துச் 

" செய்யபதந் தான் நோகத் தேவரீர் எய்தாமல் 
3380 

வையகத்தில் செல்லும் " என்று மன்னன் மிகவுரைத்தான் ; 
மன்னன் உரைத்தவுடன் மாமுனிவன் கோபமிஞ்சி 
உன்னியெழுந் தேகிவந்து ஊது பெரு நாகமென்னும் 
கார்க்கோ டகனைக் கனிந்தழைத்துச் சேதி சொல்லிப் 

" போச்குரிய மன்னவனும் போகாமல் சென்றிருக்கச் 
3385 செல்லும் வழியைச் சிறந்துமறி " என்று விட்டான்; 

வல்லமுனி சொல்லால் வகைஉரக மானதுதான் 
உத்தஉடல் நீளம் ஒருபத்துக் காதவழி , 
பத்து மலைஉயரம் பாரப் படம் எடுத்து , 


பாட வேறுபாடு 


1749 


எனவுரைத்தாள் 1574 


தடை 3371 : 2 கூட்டி 1574 

3376 : 4 யாண்டிரென்றான் 
3378 : 4 மறுவசனம் 1749 
3386 : 3 வகைதாக 

1574 
3387 : 1 ஒத்தவுடல் 1749 

3388 : 2 மலை உசரம் 1749 
அரி -52 


206 


அரிச்சந்திரன் 


வாயைப் பிளந்து வலிய தந்தம் ஈர் இரண்டும் 
3390 நேயச் சவளம் என நின்றாடித் தான் நாடிப் 

பொறி அக் கினிவிழியில் பொங்கியெழ வுஞ்சீறி 
அறிவத்த நாகம் அடர்ந்து நின்ற( து ) அம்மானை !! 


நாகம் படமெடுத்து நாடி நிற்கும் வாறுகண்டு , 

தோகையரும் பாலகனும் துங்கமன்ன னும்பார்த்து , 
3395 “ மாதவனே ! சுக்கிரனே ! மா நாகம் இப்படித்தான் 

போதும் வழிமறுத்துப் போதநிற்கும் வாறேது ? 
சொல்லும் " என்ற போது நெடுஞ் சுக்கிரனும் ஏ துரைப்பான் 
“ வல்லெயிற்று நாகம் இது மாகொடுமை செய்துவிடும் ; 

போவோம் நாம் வந்தவழி ; போர்வேந்தே ! என்றுமிக 
3400 மாவேகச் சுக்கிரனும் வன்மையுடன் செப்பினர்காண் ; 

அவ்வார்த்தை கேட்டு அரசன் திருமனையாள் , 
“ ஒவ்வாத வார்த்தை உரைக்கிறீர் " என்று சொல்லிக் 
கடிய நடை யுடனே கன்னியரும் சென்றுவந்து 

நெடியதொரு பாம்பை நிதானமுட னேபார்த்து , 
3405 அனியாயம் பண்ணி அரசுபுரிந் தாண்டிருந்தால் 

இனியதொரு ஏழைக் கிடைகூறு செய்திருந்தால் 
மத்தோர் அரசழித்து மாநிலத்தில் ஆசைகொண்டால் , 
சத்தியங்கள் தப்பித் தவறி நடந் தேயிருந்தால் , 

கொலைகளவு காமம் குருநிந் தனை விளைக்கும் 
3410 நிலைமனிதர் தாமிருக்கும் நீணிலத்தி லே இருந்தால் , 

தீண் ( டு ) ; அரவே என்று சொல்லித் தேவியரும் தான் கூறி , 
ஆண்டரவின் வாயில் அறமிதித்துத் தான் நடந்தாள் ; 
மாது நடந்துவர மா நாகம் தன் விழிக்கே 
ஒதுங் கருடன் கந்துவந்தாப் போலெ கண்டு , 


பாட வேறுபாடு 


3400 : 3 வன்மையுறச் 1749 
3407 : 3 , 4 மா நிலத்தை ஆண்டிருந்தால் 1574 
3410 : 2 நாமிருந்த 1749 
3411 : 4 தான் நடந்து 1574 


அம்மானை 


207 


3415 அஞ்சிப் பதறி அறநடுங்கி மெய்சோர்ந்து , 

வெஞ்சினவாய்ப் பல்லுரகம் மீண்டோடிக் கோசிகன்பால் 
சேதிசொல்லத் தாம் இருக்குஞ் சீரிடத்தில் ஏகியதே ; 
நீதிமன்னன் பாலகனும் நேரிழையும் மந்திரியும் 
மைப்பரவுங் கான வழி நடந்தார் அம்மானை ! 


3420 அப்பெரிய கானத் தருநிழல்கண் டே அரசன் 

காலிற் பொடிகடுமிக் காரணங்கள் தீரவென்றே 
கோலிநொடி நேரம் குணமாக நிற்கலுற்றான் . 
ச.ண்டுசுக்கி ரன்சினந்து , “ காவலனே ! நீ துடர்ந்து 

கொண்டுவர மாட்டை ” என்று கோபமுடன் சொல்லிடவே , 
3125 சந்தவனம் பாராமல் தார்வேந் தனுமெழுந்து 

அந்தநொடி தன்னில் அடர்ந்துவழி செல்லலுத்தான் . 
முந்தி அரசன் முனிந்து நடக் கும்பொழுதில் 
பிந்தி நின்று சுக்கிரனும் பேதமுற ஏ துரைப்பான் - 

“ என் கால் கடுக்குதுகாண் ; என்னுடம்பு நோகுதுகாண் ; 
3430 வெங்கா னகத்தில் மிக நடக்கக் கூடாது ; 

எண்ணெய்த் தயிலம் இளவெந்நீர் மேலைவிட்டு 
உண்ணக் கறியமுதும் உண்டானால் வந்திடுவேன் ; 
உள்ளபடி ஈது ” என் ( று ) உரைத்துப் பளிங்கவனும் 

தள்ளவிழும் மா மரம்போல் தான்வழியி லேகிடந்தான் ; 
3435 அறிவுக்கு மிச்சமுறும் அம்முனிவன் பொன் ஏற்கப் 

பிறிவுக்கு வந்ததொரு பேர்முனியே ! நீ அறிய 
எந்தன் கரத்தில் இருப்பது கண் டேகேளும் ; 
தந்திடுவேன் இல்லாது தான் குடுக்க ஏதுமுண்டோ ? " 

என்று மனங்குளிர ஏற்றபல வார்த்தை சொல்லி , 
3440 வென்றியுடன் கூட்டி மிகவே வனங்கடந்து 


பாட வேறுபாடு 


3426 : 4 செல்லலுற்றான் 1574 
3438 : 4 வேறுமுண்டோ 1749 
3439 : 3 உத்தபல 1749 
3440 : 2 கூடி 1574 
3440 : 4 வழி நடந்து 1574 


208 


அரிச்சந்திரன் 


கள்ள 


சென்றோர் கிரியடியில் செப்பமுள்ள மாவடியில் 
அன்றிரவு தங்கி அயல்நாள் எழுந்திருந்து 
ஆரணியத் தேகி , அரியபுகழ்ப் பார்க்கவனும் 

காரணமாய் வேந்தன் கடிந்து சென்றால் நின்று கொண்டும் 
3445 மெள்ள நடந்தால் " மிக நடவும் என்று கொண்டும் 

மன துடைய காரணமாம் பார்க்கவனும் 
ஏறுக்கு மாறாய் இடர்உறுத்துத் தான் நடந்து 
வீறுக்கு மாறாய் மிக நடக்குஞ் சுக்கிரனைத் 

தேத்தி மிகத்தேத்திச் சீர்வேந்தன் நாடிவழி 
3450 மூர்த்தி துணை எனவும் மூண்டு நடந் தேகினன்காண் ; 

அவ்வனத்தில் வாழும் அரிய புருஷாமிருகம் 
செவ்வையுத்த மன்னவனைச் சென்று சண்டங் கோடி வந்து , 
வீர சிகாமணியே ! வேல் வேந்தர் கோளரியே ! 

சூரருட கண்மணியே ! துங்கமன்னர் போரேறே ! 
3455 இக்கா னகத்தில் இருபாத மும்வருந்த 

மைக்கொடியும் பாலகனும் மந்திரியுஞ் சென்றுவந்தீர் ; 
இந்தவனந் தன்னில் இசைந்துவந்த தே அருமை 
நந்தமரும் மன்னவனே ! நற்பதமும் நோகாமல் 

எந்த னுடமுதுகில் ஏறி நடந் தேகும் ” என்று 
3460 சந்துபுரு ஷா மிருகம் தான் வணங்கி நின் றிடவே , 

போர்வேந்தன் அந்தப் பருஷா மிருகமுடன் 
சீர்சார்ந்த சேதி சிறந்துரைப்பான் அம்மானை ! 


" நேசம் பரமசிவன் நீடுமுறை மைக்குகந்த 

பூசனைசெய் தாளும் புருஷமிரு கேந்திரனே ! 
3465 நீதியல்ல உன் முதுகில் நேசமுடன் நாம் ஏறில் 

ஆதிபரன் மால்பிரமன் அண்டருக்கும் ஏறாது ; " 
என்று சொல்லி அந்த இயல்மிருகந் தன்னைவிட்டு 
வென்றியுடன் காட்டுவழி மேவி நடந் தேகலுத்தான் ; 


பாட வேறுபாடு 


3452 : 1 செவ்வையுற்ற 1749 
8462 : 2 செய்தி 1749 
3468 : 4 தேகலுற்றான் 1574 1749 


அம்மானை 


209 


நல்லவழி மன்னன் நடக்கப்புரு ஷமிருகம் 
.347 / 

சொல்லி நடந்திட வே சுக்கிரனும் அந்நேரம் 
கோசிகனைத் தானினைந்தான் ; கோசிகனும் ஓடி வந்து , 
வாசிபெறு மன்னவனார் வாறவழி தான் முழுதும் 
சாருமிடி கல்கரடு தங்கு முனைக் கல்லுகளும் , 

ஈரும்வாளைப் போலே இசைபிளவைக் கல்லுகளும் 
-3415 வன்கொடிய பாதை வழிமுழுதும் இட்டுவைத்தார் ; 

அன்புடைய மன்னன் அரியபத மும்வருந்த , 
இந்த நெடும் பாதைவழி ஈரஞ்சு நாள் நடந்தார் ; 
அந்தநெடும் பாதைவழிச் கப்பால் வழிமுழுதும் 

சின்ன நெருஞ்சிமுள்ளுஞ் சீரான காரை முள்ளும் 
3480 

பன்னும் இலந்தைமுள்ளும் பாதை எங்குந் தூவிவைத்தார் 
செவ்வையுத்த மன்னவனுந் தேவியரும் பாலகனும் 
அவ்வனத்தி லேதான் அறுமூன்று நாள் நடந்தார் ; 
இப்பெரிய கானத் திசைந்து வழிநடந்து , 

அப்பால் அரசனுடன் ஆயிழையும் பாலகனும் 
3485 செல்லுந் தடம்முழுதுஞ் செம்பாறைக் காட்டுவழி , 

கல்லும் பெருங்கரடுங் காரை முள்ளுஞ் சேர்ந்ததிலே 
அஞ்சாம லே நடந்தார் ஆறுநாள் ஆமளவும் ; 
இஞ்சலுடன் இவ்வாறு ) இசைவாக வே நடந்து , 

கொத்தவனும் பைந்தொடியுங் கோமகனும் மந்திரியும் 
3490 உத்தநகர் காசி ஒருகா தம் என்ன வந்தார் ; 

வந்திருந்த மன்னனிடம் மண்டுசுக்கி ரன்னுரைப்பான் 
" செந்திரு ( மின் ) வாழும் திகழுமரிச் சந்திரனே ! 
நாளைத் தவணை எங்கள் நன்முனிக்குப் பொன்னீய ; 

வேளை தப்பிப் போகாமல் வேண்டி தான் சொல்லுகிறேன் ; 
3495 என்று சொல்லிச் சுக்கிரனும் ஏத்தமுடன் அங்கிருந்தான் . 

அன்றிரவு சென்று தெடும் ஆதித்தனு 1 முதித்தான் ; 


1749 


பாட வேறுபாடு 

3471 : 1 , 2 கோசி கனை நினைந்தான் 
3473 : 3 தங்குமுளைக் 1749 
3475 : 2 பாறை 1749 

3495 : 3 ஏற்றமுடன் 1574 
அரி -53 


210 


அரிச்சந்திரன் 


ஆதித்தன் தோன்றியபின் ஆயிழையும் மன்னவனும் 
காதிப் பயின்றெடுத்த காளையரும் மந்திரியும் 

வந்தபுக ரோனும் வனி தமுட னே எழுந்து 
3500 நந்தர்தொழுங் காசி நகரினுக்குச் செல்லலுற்றார் , 

சுத்தும் நெடுங்காவுஞ் சூழ்ந்தநெடு வாவிகளும் 
கொத்தலருஞ் செண்பகமுங் கூரிய தாமரையும் 
நீராவி மண்டபமும் நீண்ட நெடுங் கோபுரமும் 

சீரான காசிவளஞ் சீர்வேந்தன் கண்டுகொண்டு , 
3505 “ மின்னே ! இவ் வூருவளம் மிக்கவளம் பாரும் ” என்று 

அன்னவருக் கெல்லாம் அரசன்மிக வேமகிழ்ந்து 
கன்னல் இருக்குங் கதித்த நெடுவளமும் 
சொன்னவர்ணப் பொற்குயிலுஞ் சொல்லுமுரை பாடியதும் 

சித்திரமா மஞ்ஞை சிறகுவிரித் தாடுவதும் 
3510 தத்துகவி தாண்டுவதுந் தார்வேந்த னும்முரைத்தான் ; 

உள்ளங்களித் தெல்லவரும் உண்மையுடன் கொண்டாடித் 
தெள்ளுதமிழ்க் காசிஎனுஞ் சீர்ப்பதியில் சென்றனர் காண் ; 
கோசிகனார் விட்ட கொடுமைவழி யுங்கடந்து 
காசி நகரடைந்தான் காவலவன் அம்மானை ! 


- 


3515 வக்கிரங்கள் ஆகி வழி முழுதுஞ் சென்றுவந்த 

சுக்கிரனுக் கன்னஞ் சுசுந்தளிக்க வேணுமென்று 
மன்னனொரு வேதியனார் வாசல் தனையணுகி ,, 
அன்னையரே ! இந்த அருமறையோன் மெய்குளிரப் 

பாலமுர்த முங் கொடுத்துப் பண்பாய் அனுப்புமெ " ன்றார் ; 
3520 சீலமுள்ள மன்னன் சிறந்துரைக்க வேதியர் மின் 

மா வேந்தன் செய்ய மலர் முகத்தைக் கண்டவுடன் 
" தேவேந் திரனோ ? திருமால்கள் புத்திரனோ ? 
மூவேந்தர் தன்னிலொரு மூர்த்தியோ ? " என்று சொல்லிப் 
பாவேந்தும் வேதகுலப் பார்ப்பனியாள் அந்நேரம் 


பாட வேறுபாடு 


3519 : 1 பாலமுத 1749 


அம்மானை 


211 


3525 வாகனைய வெள்ளி மனங்குளிர்ந்து கொண்டாடப் 

பாகுபழந் தேனும் பரிவாய் அறுசுவையும் 
சேர்ந்தகறி வர்க்கஞ் சிறக்க நால் எட்டுடனே 
ஆய்ந்தபடி நல்ல அமுதம் படைத்தனள்காண் . 


காசி விசுவநாதர் தெரிசனம் 


இட்டகறி யன்னம் இசைந்து சுச்கி ரன்பருகிக் 
3530 

கட்டாக வேயெழுந்து காவலவன் முன்புவந்தான் ; 
முன்புவந்து நின்று முறைமையுடன் ஏ துரைப்பான் . 
அன்புடைய மன்னா ! அருநிதியம் நீசெலுத்த 
நாழிகைமூ வஞ்சுளது : நாட்டமுடன் காணும் என்று 

கோளனைய சுக்கிரனுங் கூறியே நின்றுவந்தான் ; 
3535 வந்தவர் கள் துய்ய மகாகங்கை நீராடிச் 

சிந்தையுற ஈசன் திருப்பாதம் போற்றிசெய்து , 
விசுவநா தீசுரனார் மேவு திருக் கோவில் நண்ணிப் 
பசுமையுடன் ஈசனிரு பாதமல ரைப்போற்றி , 

" வேதம்புக ழீசுரனே விஸ்வநா தப்பொருளே ! 
3540 போத உன்னை நம்பிவந்தேன் பொன் கொடுக்க மாமுனிக்கு ; 

மிக்கபுவி யாண்டருளும் வேதவிசா லாட்சியம்மா ! 
தக்கமுனி பொன்ஈயத் தானுமுன்னை நம்பிவந்தேன் ; 
கந்த மதமுடைய கற்பகமே ! உன் சரணம் 

சிந்தைதனில் எண்ணுகிறேன் சீர்முனிக்குப் பொன் கொடுக்க ; 
3545 மாமயிலில் ஏறி வருமுருகா ! வள்ளிபங்கா ! 

மாமுனிக்குப் பொன்ஈய வண்மை தர வேணுமய்யா ! 
ஆலிலையில் பள்ளி கொள்ளும் அச்சுதனே ! மாயவனே ! 
சீலிலங்கு மாமுனிக்குச் செம் பொன் நிதி யான் கொடுக்க 

எந்தவித முங்கிருபை ரட்சிக்க வேணுமய்யா ! 
3550 விந்தரியே ! அந்தரியே ! மிக்கதொரு சுந்தரியே ! 

நேசிக்கும் உண்மை நிலைமை தவ றாதபடி 
கோசிகர்க்குப் பொன்கொடுக்கக் கொள்கைதர வேணுமம்மா 


பாட வேறுபாடு 


3532 : 4 நீர்செலுத்த 1749 


212 


அரிச்சந்திரன் 


நீல வயிரவனே ! நிர்வாண சித்திரனே ! 

கோலமுனி பொன்ஈயக் கூறீர் நலமெனக்கு ; " 
3555 என்றுதொழு தேத்தி இசைமன்னன் கோயில்சுத்தி 

வென்றியுள்ள மண்டபத்தில் மேவியே நிற்கலுற்றான் , 


கலிவிருத்தம் 
நின்று மன்னவன் நெஞ்சகத் தெண்ணியே ,, 
“ இன்று செம்பொன் இயல்முனிக் கீவது 
துன்று மாகுழல் தோகை ! இதற்கிதஞ் 
சென்று கூறு ” எனத் தேவியுங் கூறுவாள் 


700 


“ என்னை யன்றி இருநிதி ஏதுனக் ( து ) ? 
உன்னை யன்றி உறுநிதி ஏதெனக் ( கு ) ? 
அன்ன மா தரு வாகிய அண்ணலே ! 
பொன்னுக் கென்னைப் புகழ்ந்துவித்( து ) ஈ என்றாள் . 


101 


நடை 


நிற்குகின்ற மன்னவனும் நேரிழையா ளைப்பார்த்து , 
மைக்கொடியீர் ! இந்த மகாமுனிக்குப் பொன் கொடுக்க 

ஏதுவகை செய்வோம் ? எனக்கறியச் சொல்லும் " என்றான் . 
3560 சூது நிக ரொத்தமுலைத் தோகை நல்லாள் ஏதுரைப்பாள்- 

மன்னவனே ! உன்னையல்லால் மா நிதியம் ஏதெனக்கு ? 
என்னையல்லால் மா நிதியம் ஏதுமுண்டோ உந்தனுக்கு ? 
ஆகையால் மாமுனிவர்க் ( கு ) ஆன தொரு பொன் கொடுக்க 

வாகுடைய மன்னா ! வகையுனக்குச் சொல்லுகிறேன் ; 
3565 நீடுபுகழ்க் காசி நிலமீதில் என்னைவித்துத் 

தேடுபுகழ் மாமுனிக்குச் செம்பொன் நிதி ஈயும் ; " என்றாள் ; 
இவ்வார்த்தை கேட்டு இயலரசன் மெய்கலங்கிச் 
செவ்வரிசேர் கண்ணீருஞ் சிந்திவிழ ஏதுரைப்பான் 


பாட வேறுபாடு 


3555 : 3 இயல்மன்னன் 1749 
3555 : 4 கோவில்சுற்றி 1574 


அம்மானை 


213 


3570 


3575 


“ மானே ! குயிலே ! ம J ? ல ! மதிதயவேள் 
தானே வெகுநாள் தவம்புரிந்து பெற்றெடுத்துப் 
பொன் போல் வளர்த்ததுவும் , பூவையரே ! உன்னைவித்தால் 
என் போலும் ஆருளர் காண் ? ஏந்திழையே ! என்று சொன்னான் ; 
மன்னவனே நீர்வீன் மயங்குவது நீதியல்ல ; 
சொன்ன தவணை தப்பிச் சோரனென்று போகாமல் , 
என்னைவித்து மா முனிபொன் ஈவது வே யல்லாது 
பின்னைமறுத் துண்டோ ? பெருமானே ! என்று சொல்லிச் 
சந்திர மதியனைய தையலும்பின் ஏ துரைப்பாள் 
தந்தைபிதா வுக்கு தவச் சந்ததியால் ஏது பலன் ? 
ஆளுங் கொழுநனுட ஆவத்துக் கில்லாமல் 
வாழுந் தலைவியுட வாழ்க்கையினால் ஏதுபலன் ? 
என்றுமறை யோதர் ; இதையறிவீர் மன்னவனே ! 
வென்றியுள்ள 3.4! சொல் மெய்நிலைமை அல்லாது 
அங்கம் பெண் பிள்ளை நிதி அல்லாம் நிலமையல்ல ; 
துங்கமுனி பொன்ஈயச் சொல் தவணை தப்பாமல் 
என்னைவித்து மாமுனிபொன் ஈந்தனுப்பும் என்றனள் காண் ! 


3580 


3585 


சந்திராதியை விலை கூறுதல் 


அன்ன தருவான் அரிச்சந் திரவேந்தன் 
கன்னிமன ஞானக் கருத்தறிந்து கொண்டாடி , 
அந்நேரந் தன்னில் அரிவைதனை விக்கவென்று , 

கோலத் திலங்குாயில் கோதையரைத் தான் நடத்தி , 
3590 ஞாலம் புரக்கும் நரபாலன் கொண்டுசென்று 

ஆவணங்கள் வீதி அருமறை யோர் தன் தெருவும் , 
பாவாணர் வீதிகளும் பார் மன்னர் வீதிகளும் , 
திக்கெல்லாங் கொண்டாடுஞ் சீர் வணிகர் வீதிகளும் , 

தக்க புகழ் சேரும் சத்திரியர் விதிகளும் , 
3595 எட்டெட்டுக் கோணம் இசைந்ததெரு வீதியுடன் 

பட்டணத்தில் உள்ள பல கோடி வீதிதொறும் 


பாட வேறுபாடு 

3570 : 4 பெத்தெடுத்துப் 1749 

3592 : 3 பார் வேந்தர் 1749 
ஆரி -54 


214 


அரிச்சந்திரன் 


“ பைந்தொடியைக் கொள்ளும் ” என்று பார்வேந் தனுமுரைத்து , 
அந்தணரே ! மன்னர்களே ! ஆனவணி கேசர்களே ! 

கோதையரை அஞ்சுகத்தைக் கோகனக வல்லியரை 
3500 மாதைக் கனகமணி வஞ்சியரைக் கிஞ்சுகத்தைப் 

பண்டை விதியாலே பார்முனிவன் பொன்னாலே 
ஒண்டொடியை விக்குகிறேன் ; உள்ளவரே ! கொண்டிடுங்கள் . 
மாவேந்தர் போற்றும் மதிதயனார் பெற்றெடுத்த 

கோவை இதழாளைக் கோகிலத்தை விக்குகிறேன் ; 
3605 வஞ்சி இனடையாளை மான்போலுங் கண்ணாளைப் 

பஞ்சனைய பாதமலர்ப் பாவையரை விக்குகிறேன் ; 
கோலமுள்ள நாட்டவரே ! கொள்ளுங்கோ கொள்ளும் ” என்று , 
சீலமுள்ள வீதித் தெருவெங்குஞ் சுத்துகையில் ,, 

" கொள்ளுங்கோள் என்ற குரல் கேட்டு வந்ததொரு 
3610 நள்ளிருளின் கூந்தலெழில் நாரியருங் காளையரும் 

சந்திரோ தயவ தனச் சந்திரமதி யைப்பார்த்துச் 
சிந்தை மிக வெருவிச் செய்யிழையைக் கண்டவுடன் , 
“ பொன் மடந்தை பூமடந்தை பூவிலுறை யும்மடந்தை 

நன் மடந்தை யென்று சொல்லி நாம் முன்பு கேட்டிருப்போம் ; 
3615 இம்மடந்தைக் கொப்பான ஏந்திழையைக் கண்ட றியோம் ; 

அம்மா ! இவள் கமலத் ( து ) ஆயிழையோ ! ஆதி அயன் 
நாவிலுறை யுந்திரு வோ ! நார்ச்சியோ ! ஏர்ரதியோ ! 
பூவுலகு காணவந்த பொன்னார் அருந்ததியோ ! 

ஆரோ தெரியா ( து ) அதிசயமாய்க் காணுது காண் ; 
3620 பேறாக நாமிவளைப் பேதமையால் கொள்ள என்றால் 

மைக்கூந்த லுக்குவிலை வையகத்தில் ஆர் கொடுப்பார் ? 
மைக்கூந்த லுக்குவிலை வையகத்தோர் ஈந்தாலும் 
இந்து நுதலுக் ( கு ) எவர்கண் விலை கொடுப்பார் ? 

இந்து நுதலுக் ( கு ) இருநிதியம் ஈந்தாலும் 
3625 சிந்தூரந் தீட்டுமந்தச் சித்திரத்தை யார் மதிப்பார் ? 

சிந்தூரந் தீட்டு மந்தச் சித்திரத்துக் கீந்தாலும் 


பாட வேறுபாடு 

3613 : 3 , 4 பூவி லுறைமடந்தை 1574 
3620 : 3 பேதமையாய்க் 1749 


அம்மானை 


215 


3630 


36.25 


வள்ளையிலங் குங்குழைக்கு வாய்த்தவிலை யார் கொடுப்பார் ? 
வள்ளை யிலங் குங்குழைக்கு வாய்த்தவிலை ஈந்தாலும் 
வேல் போ லனைய விழிக்குவிலை யார்கொடுப்பார் ? 
வேல் போ லனைய விழிக்குவிலை ஈந்தாலும் 
கருணையுள்ள பாவை தனைக் கண்டுவிலை யார்மதிப்பார் ? 
கருணையுள்ள பாவை நல்லாள் கஞ்சமலர் ஓத்திலங்குஞ் 
செகமண்ட. லோ கஞ் செழுநிதியம் ஈந்தாலும் 
முகமண்ட லந்தனக்கும் மொவ்வாது காணும்விலை ; 
இத்தனைக்குஞ் செம்பொன் இனிக்கொடுத்தார் ஆனாலும் 
வித்தார மாமதனை மின் பூச லில்செயிக்கும் 
முத்தார் நகையார் முருக்கிதழ்க்குப் பொன்னுளதோ ? 
முத்தார் நகையார் முருக்கிதழ்க்குப் பொன் கொடுத்தால் 
ஓசைக் கிளிமொழிக்கும் உள்ளவிலை தான் வருமோ ? 
ஓசைக் கிளிமொழிக்கு உத்தவிலை ஈந்தாலும் 
அன்ன நடை க்குவிலை யார் கொடுப்பார் அஞ்சுகமே ? 
அன்ன நடைக்குவிலை யார் தான் கொடுத்தாலும் , 
கன்னியுட... சாய்கைக் கதிமையறிந் தார்கொடுப்பார் ? 
இந்நிலைத் தோர் தம்மால் இவளை விலை கொள்ளரிது ; " 
என்றென்று பார்த்தோர் இயல்பாக வேயுரைத்தும் 
நன்றியுடன் கண்டும் நடந்தார்கள் அல்லாமல் 
கொள்ளவிலை கூறும் என்று கூறுவார் இல்லாமல் 
உள்ளங் கலங்கி உருக்கலங்கி மன்னவனும் 


3640 


3615 


பாட வேறுபாடு 


1749 


3631 : 2 பார்வைதனைக் 1574 
3631 : 4 யார்கொடுப்பார் 1749 
3632 : 2 பார்வை நல்லாள் 1749 


3637 : 2 நகையாள் 


1574 


3642 : 3 (பார் தாம் 1749 
3644 : 1 , 2 இந்நிலத்தில் நம்மால் 1574 
3645 : 2 கண்டோர் 1749 


3646 : 2 பார்த்து 1749 


216 


அரிச்சந்திரன் 


நெஞ்சம் மிக மயங்கி , " நீள்காசி நாயகமே ! 
3650 தஞ்சமுன்னை நம்பிவந்தேன் ; தட்டழிய விட்டுவிட்டால் 

எம்முயிருங் காளை உயிர் ஏந்திழையாள் தம்முயிரும் 
மும்முயிரும் உந்தனுக்கு மூண்டபழி நிச்சயங்காண் ; 
சொன்னேன் நிசமாகச் சொல்காசி நாயகமே ! 

பொன்னேற்கும் மாமுனிவன் பொல்லாங்கு பேசாமல் 
3655 காத்தருள வேணுப் ; கடனுமக்கே என்று சொல்லி , 

மாத்தலரைக் காத்தமன்னன் மங்கையரைக் கொண்டேகி 
மத்தோர் தெருவீதி வாகுபெற வே நடந்து , 
தத்தை மொழியணங்கைத் தானும் விலை கூறலுற்றான் . 

சுக்கிரனும் அந்நேரம் சொல்வேந் தனைமறித்துச் 
3660 சிக்கினீர் ; சொன்ன செழுந்தவணை நாழிகையும் 

வந்ததுகாண் ; பொன்னையிங்கே வைத்து நடந் தேதமெ ” ன்று , 
முந்தி மடிபிடித்து மூர்க்கமுடன் நிற்கலுற்றான் ; 
“" பிரிவுக் கெழுந்துவரும் பேர் பெரிய சுக்கிரனே ! 

அறிதியுடன் பொன்னுமக்கு யான் கொடுப்பேன் ஓர் நொடியில் ; 
3665 விட்டு விடு , மறியல் ; வேதியனே என்றாலும் 

தொட்ட மடிப்பிடியைச் சுக்கிரனும் வாங்காமல் 
மன்னன் உடனே மடிபிடித்தே ஏகலுத்தான் ; 
அந்நேரந் தன்னில் அரியமறை வேதியனார் 

பொத்தகஞ்சேர் கையிலங்கப் பூணும்நூலும்மிலங்க 
3670 உத்தரீகங் கள்மின்ன உண்மையுடன் வந்து நின்று 

மைக்கொடிமின் னாள் தனையும் மைந்தனையுங் கண் ... வரும் 
விக்கிறோம் என் றவனை , “ மின்னைவிலை சொல்லு மெ " ன்றார் ; 
கொள்ளுவது நிச்சயமாய்க் கொள்ளுவீ ராமாகில் 
உள்ளவிலை தன்னை உரைக்கிறேன் வேதியரே ! 


பாட வேறுபாடு 


3658 : 4 கூறலுற்றார் 1749 
3664 : 2 பொன்னுனக்கு 1574 ) 
3667 : 4 ஏகலுற்றான் 1574 1749 
3671 : 4 கண்டவுடன் 1574 1749 
3672 : 2 என்றவனே 1574 


அம்மானை 


217 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
மதகரி முதுகில் ஏறி 

வடிவுடன் கவண்கல் ஏந்தி , 
விதமுடன் ஓங்கி வீசி , 

மிக எறி தூரங் கண்ட 
இதவரை யளவு செம்பொன் 

இசைவுடன் குவித்த பொன்னாம் 
கதைமதி வதனத் தோகை 

விலை ” என அரசன் சொன்னான் , 


702 


" அவ்வள வதிய செம்பொன் 
அருளு 

ளுவேன் உலகம் மெய்க்கக் 
கொவ்வைசேர் இதழா ளோடுங் 

குழவியுங் கொடுத்தா யாகில் 
கவ்வைசேர் " என்று வேதன் 

காவலர்க் குரைத்த போது 
மெவ்விய அரசன் ஒப்பி 

மிகவுளம் பொருந்தி னானே . 


1:03 


நடை 


3675 


முனிக்குப் பொன் கொடுத்தது 
ஆனை மேல் நின்றுகவண் கல்லெறிந்த அத்தூரம் 
போன வரையளவு பொன்பூவைக் ( கு ) உற்றவிலை " 
என் றரசன் சொன்னான் ; இசைந்துமறை யோனுரைப்பான் - 
நன்றுகாண் அப்படியே நான் நிதிய முங்கொடுப்பேன் ; 
கோல மயிலனைய கொம்பனையாள் பெற்றெடுத்த 
பாலகனை யுங்கொடுத்தால் பண்பாக உந்தனுக்கு 
மின்பயிலும் விண்ணுலகும் மிக்க புவி யும்மறியப் 
பொன் தருவேன் என்று சொல்லிப் பூணிகுலத் தோனுரைத்தான் ; 


3680 


பாட வேறுபாடு 


விருத்தம் 103. 4 : 1 மெவ்வியே 1574 
நடை 3680 . பாலனையும் எந்தனக்குப் பண்பாக வேகொடுத்தால் 1749 

அரி -55 


218 


அரிச்சந்திரன் 


அந்தப் படியே அரிச்சந்திரன் இணங்கிச் 

சுந்தரஞ்சேர் பாலனையும் தோகையரை யுங்கொடுத்தான் ; 
3685 “ மாமுனிவன் பொன்னேற்க வந்தபுகர் கையேற்கத் 

தாமசமில் லாமல் நிதி தானருளு வேன் ” என வே 
சொல்லி மறையவனுஞ் சுக்கிரனுக் கொப்பினர்காண் ; 
வல்லபடி வித்த மகா மன்னன் அந்நேரம் 

கடிய நிதியுதவுங் காலமட்டுங் கன்னிமைந்தன் 
3690 அடிமை எனவெழுதி ஆனமுறி யுங்கொடுத்துத் 

தக்கபுகழ் சேருமரிச் சந்திரனும் வாய்மலர்ந்து , 
" சுக்கிரனே ! உந்தனுடன் சொன்ன தவ னைப்படியே 
மன்னும் உலகறிய வந்துதோ மாடை ? ” என்றான் ; 

“ மன்னா ! முனிவன் நிதி வந்ததுகாண் எந்தனுக்கு ; 
3695 

சாத்துபரி தான நிதி தான்வரவும் வேணும் ” என்றான் ; 
ஆத்தநிதி இன்னம் அருளுவோம் ” என்று சொல்லி,, 
முப்புரி நூல் மின்னும் முதுமறையோன் அந்நேரம் 
செப்பனைய பூண்முலையாள் தேவிசந்திர மாமதியைப் 

பாங்குபெறும் என் மனையில் பண்வேலை மெத்தவுண்டு ; 
3700 போங்கடுக " என்றே புறங்காட்டித் தள்ளிவிட்டுக் 

காவலவன் தோளில் கனிந்திருக்கும் பாலகனை 
ஆவலுடன் பார்ப்பான் அதட்டி இழுக்கலுத்தான் ; 
அஞ்சிப் பதறி , அருமைம கன் அந் நேரம் 

கொஞ்சுமலர் வாய்திறந்து , கோவென் றறக்கலங்கி , 
3705 அய்யா வெனவே அழுது கழுத் தோடுகட்டி , 

மெய்யிறுக நின்று , மி - வாடித் தானழுதான் ; 
“ மைந்தா உனையு முந்கன் மாதாவை யும்மகத்தி 
அந்தணர்க்கு வித்துவிட்டேன் அம்புவிவா னம்மறிய ; 
உந்தனுக்கு மாதாவும். உண்மையுள்ள தாதையரும் 


பாடவேறுபாடு 


3698 : 2 பூமுலையாள் 1574 1749 
3701 : 4 பாலனையும் 1749 
3702 : 4 இழுக்கலுற்றான் 1574 1749 
3706 : 1 மெய்யுருக 1574 
3707 : 4 யும்மகற்றி 1574 


அம்மானை 


219 


3710 

எந்தனை யென் றெண்ணாதே ; ஈஸ்வரன்காண் டந்தனுக்கு ; 
அய்யா எனவெடுத்து அம்மகனை யுங்கொடுத்துச் 
செய்யாள் உருவனைய தேலிதனை யும்பார்த்து , 
மின் னேயென் கண்காண மீறியிழுக் கும்மறையோன் 

இன்னமென்ன வாதை இயற்றுவா னோவறியேன் ; 
3715 மின்னே மலங்கல் விடு; வேதனெழுத் தல்லாமல் 

பின்னே அணுவளவும் பேதியா ( து ) " என்று சொல்லி , 
வேந்தன் மனங்கலங்கி , மெல்லியரை யுந்தேற்றி , 
ஆய்ந்தபுகழ் ஈசன் அருள் நமக்குண் டாகவென்றும் , 

நீதியரன் தஞ்சமென்றும் நேரிழையே நீயுமெண்ணி 
3720 வேதியனார் சொன்னபடி வீத்திரும் " என் றோதிவிட்டார் ; 

ஓதிவிட்ட மன்னவனை ஒண்ணுதல்பார்த் தேதுரைப்பாள் 
ஆதிமறை நீதி அரசே ! எனை மீட்க 
வாறநாள் எந்நாள் ? வகைகூறும் " என்றுரைத்தாள் ; 

“ வாறநாள் ஈசன் வரத்தினால் அல்லாமல் 
3725 வேறுநாள் இல்லை " என்று மெல்லியர்க்குத் தான் கூறித் 

" தாறுமறை யோனைத் தொடர்ந்து போம் என்றுவிட்டு 
மன்னவனார் நின்ற வகையறிந்து மந்திரிதான் 
தன்னுளமும் வாடி நொந்து தார்வேந்தன் பாலணுகிச் 

செல்லு மளவில் செழும்புகரோன் ஓடிவந்து . 
3730 " நல்லபுகழ் மன்னவனே ! நண்ணுபரி தான நிதி 

தந்து போம் என்று சொல்லித் தக்கபுகழ் வீதியிலே 
பந்தமுள்ள பார்க்கவனும் பார்வேந் தனையிழுத்தான் ; 
மந்திரியிவ் வாறுகண்டு மன்னவனோ டேதுரைப்பான் 

“ எந்தனைவித் துப்பளிங்குக் ( கு ) ஈந்துவிடுஞ் செம்பொன் ” என்றான். 
3735 “ வேதமுறும் மாமுனிவன் விட்டுவந்த உன்னைவித்தால் . 

பூதலமுங் கொள்ளாது ; பொன்னுலகுக் கேறாதுற் 


பாட வேறுபாடு 


3714 : 3 , 4 இயற்றுவனே நானறிாயன் 1356 
3717 ! 4 யுந்தேத்தி 1749 
3718 : 4 டாகுமென்று 1574 
3723 : 3 , 4 வகையெனக்குச் சொல்லுமென்றாள். 1574 


220 


அரிச்சந்திரன் 


வையகத்தை யாண்டருளும் மாமுனிக்கும் ஏற்காதுற் 
எய்யாமல் என்னைவித்து ஈந்துவிடும் என்றரசன் 

வில்லுமென்று மந்திரிக்கு வீறாகக் கூறலுற்றான் -- 
3740 “ தொல்லுலகை ஆண்டருளுந் துங்கமுடி மன்னவனே ! 

எப்படிக் ( கு ) உன்னை இனிநான் துணிந்து விப்பேன் ? 
செப்பரிதே இவ்வசனம் ! சீர்வேந்தே ! என் றழுதான் ; 
“ வாள்சேர் அமைச்சர்தொழும் மந்திரியே ! நீ கேளாய் ; 

கோள் சேர் பளிங்கு நிதி கூறின தும் ஈந்துவிட்டால் 
3745 உண்டாகும் ஈசன் 2.ரியபதம் எந்நாளும் ; 

கண்டறியும் மந்திரியே கண்கலக்கம் விட்டுவிடும் 
என்னை வில்லு வில்லெ " ன் ( று ) இயலரசன் தானுரைக்கத் 
தன்னைநொந்து நொந்து தளர்ந்தமைச்ச னுங்கலங்கிச் 

சத்திசிவ காமி தன்னைத் தான் மனதில் எண்ணியெண்ணி 
3750 வெத்தி முடி தரித்த வேந்தர் திரு மா முடிமேல் 

தெர்ப்பை தனை முடித்துச் சென்று நெடும் வீதியிலே 
விற்பதற்குச் சென்ற விறலமைச்சன் போதுகையில் , 
கோமான் திருமொழிகள் கூறலுத்தார் அம்மானை ! 


“ மா மன்னர் ! வேதியரே ! வாய்த்தவணி கேசர்களே ! 
3755 துய்ய புவி மீதுறையுந் துங்கமுறும் மானிடரே ! 

செய்ய நிதியுடைய சீர் பெரிய வல்லவரே ! 
நீதி யுடையவரே ! நிச்சய முள்ளவரே ! 
ஆதியரன் நீதிக் கரியபுகழ் வல்லவரே ! 

கய்யேத் திருக்கும் கனகநிதி மாந்தர்களே ! 
3760 அய்யோத்தி மா நகரம் ஆண்டதிரி சங்குமைந்தன் 


பாட வேறுபாடு 


3738 : 2 என்னைவிற்று 1574 


3743 : 4 நீர்கேளீர் 1749 
3750 : 3 , 4 வேந்தன் திருமுடிமேல் 1749 


3753 : 3 கூறலுத்தான் 1749 


கூறலுற்றார் 1574 


3758 : 4 வீரியரே 1749 


3759 : 1 , 2 கய்யேற் றிருக்கும் 1574 


அம்மானை 


221 


நாடேத்த மாமுனிபொன் நானிலமெல் லாமேற்ற 
நீடேத்த வெள்ளியர்க்கு நேர்ந்தநிதி ஈவதற்கே 
என்னையான் விக்குகிறேன் ; எவரேனும் வந்து , கொண்டு , 

பொன்னருளும் ” என் றரசன் போந்துவிலை சொல்லிவர 
3765 வீதிக்கு வீதி மிகவுடைய மானிடர்கள் 

நீதிக்குள் யாரும் விலை நீணிலத்தில் கொள்ளாமல் 
மன்னவனும் மந்திரியும் மற்றோர் தெருவீதி 
உன்னிமிக வே நடந்து உத்துவந்தார் அம்மானை ! 


கலிவிருத்தம் 


துன்னும் மேனிக் கறுப்பொடு தொந்தியும் 
மன்னு கட்டும் மணிச்சிகைக் கொண்டையும் 
மின்னும் வாசப் பொடிகலின் வீரபா ( கு ) 
என்னும் நாமம் இசைத்தவன் எய்தியே. 


104 


மாண்ட குன்றொடு மண்டுபு யத்தினும் 
நீண்ட காவடி நேரும் இறைச்சியும் 
தாண்டிக் கொண்டுதலைக்குடக் கள்ளுடன் 
ஆண்ட நீசன் அரசன் முன் எய்தினான் . 


105 


நடை 


கள்ளுக் குடமுங் கறிக்கா வடியுடனே, 
3770 துள்ளி மடிந்த சுரவி எரு மைக்குறளை 

தோளில் இலங்கத் துடர்ந்துவழிக் கே எதிராய் 
நீளும் புலையன் நிசமாக வந்து நின்று , 


பாட வேறுபாடு 


3761 : 2 மாமுனிவன் 1749 
3761 : 3 , 4 நானிலத்தில் வாங்கவந்த 1874 
3761 : 4 லாமேத்த 1749 
3762 ; 4 # வதற்கு 1574 
3768 : 4 கேளாமல் 1740 
3767 : 3 மத்தோர் 1740 
3768 : 4 அந்நேரம் 1749 

3771 : 3 , 4 துடர்ந்து விழிக்கெதிரே 1374 
ஆரி -56 


222 


அரிச்சந்திரன் 


விக்கிறோம் என்றுவந்த வீரியரே ! யான் கொள்வேன் ; 
தக்கவிலை கூறும் ” என்று தான் வந்தான் அம்மானை ! 


3775 கண்டு புலையனிவன் காணுமென்று மந்திரிதான் 

மண்டுவிலை கூறாமல் வன்மையுடன் ஏகலுத்தான் . 
"“ மந்திரியே ! இவ்வசனம் வையகத்தில் பேசுவரோ ? 
எந்தடவும் பொன்பளிங்குக் ( கு ) ஈந்தனுப்ப வேணுமினி; 

என்னவா னாலுமென்ன ? " என்றுமிக வேயுரைத்து 
3780 அந்நேரந் தன்னில் அரசன் மிகப்பார்த்துக் , 

கொள்ளுவது நிச்சயமோ ? கூறுவேன் என்னைவிலை ; 
தெள்ளுதமிழ் வல்ல செழும்புலைவீ ரா !விலைதான் 
பாயிரனார் ஒப்பும் பணம் கொடுப்பீ ராமாகில் 

ஆயிரம் நூ றாயிரம் பொன் யானும் விலை; " என்றுரைத்தான் ; 
3785 ஆமெனவே ஒப்பி அடர்ந்த நிதி யத்தனையும் 

தாமினிய வெள்ளிகையில் சாம்பானும் நல்கினன் காண் ; 
சாற்று முறியெழுதிச் சாம்பான் தனக்கேற்க 
நாற்றிசைகள் போற்றும் நரபதியும் ஈந்தனன் காண் ; 

உத்தபுக ரோன் தனையும் ஓங்குமன்னன் தான்பார்த்துச் 
3790 " சித்த முறஉமக்குச் சென்றதோசெம் பொன் ? " என்றான் , 

வந்ததுகாண் சொன்னபடி மா நிதியம் ” என்றுசொல்லிச் 
சிந்தை யுறமகிழ்ந்து சீர்ப்பளிங்கும் அந்நேரம் 
உன்னுபுகழ் மன்னா ! உனக்கு நிகர் ஆருமில்லை ; 
மன்னுபுகழ் ஈசுரனார் வண்மையுண்டு காணுனக்கு ; " 





பாட வேறுபாடு 


3776 : 4 போகலுத்தான் 1749 நிற்கலுற்றான் . 1574 
3785 : 1 ஆமென்று 1749 
3791 : 2 , 3 சொன்ன வகைநிதிகள் 1749 


அம்மானை 


223 


3795 என்றுமிக வோதி இறைவன் றனை மகிழ்ந்து , 

வென்றியுள்ள வெள்ளி மிக நடந்தான் அம்மானை ! 


வெள்ளி சென்று சொன்ன விதங்கேட்டுக் கோசிகனும் 
உள்ளங் கலங்கி உளம்புழுங்கி * வீத்திருந்தான் . 

கோமானைக் கொண்ட கொடும்புலையன் அந்நேரம் 
3800 தாமெடுத்து வந்தகன்றும் தங்குகுட மும்மரசன் 

பூமுடி தாங் கும்முடியில் போ தச் சுமையேற்றித் 
தாமிருக்கும் சேரி தனில்சென்றான் அம்மானை ! 


மன்னர் தொழும் மன்னன் மகாபுலையற் காளாகிப் 

பின்னேகும். வாறுகண்டு , பேருலவு மந்திரியும் 
3805 வாட்டமுற்று நின்று மயக்கமுட னேயெழுந்து 

கோட்டமுற்று நின்று தெய்வக் கூறுமிதாம் என்றமைச்சன் 
சேரிசென்ற சீர்வேந்தன் செங்கமலத் தாளிணையை 
வீரியமற் றேதொழுது மீண்டனர்காண் அம்மானை ! 


மண்டுபறைச் சேரிதனில் வாள்வீர வாகுவந்து 
3810 தண்டுமணிக் கட்டுவடந் தான்பிணித்த கட்டிலிலே 

சாய்ந்து கிடந்து கொண்டு “ தாசா ! நீ வா , " எனவே , 
ஆய்ந்தபுகழ் மன்னவனை அன்பாக வேயழைத்து , 
மேலுப் பிடி எனவும் , மென்பிடரி குத்தெனவும் , 

காலுப் பிடி எனவுங் கண் துயின்று தான் கிடந்து , 
3815 சாம மிரண்டுவரை தான் சென் றெழுந்திருந்து 

நாமருவும் வீர நரபதியைப் பார்த்துரைப்பான் - 


பாட வேறுபாடு 


3795 : 3 இறையோன் 

றையோன் 1749 
3798 : 4 வீற்றிருந்தான் 1574 
3810 14 கட்டிலின் மேல் 1574 


3885 ஆம் அடியை இணைத்து நோக்குக . 


224 


அரிச்சந்திரன் 


சுடலை காத்திருந்தது 


ஆளாக வந்தவனே ! யாமுரைக்க நீ கேளாய் ! 
தாளாத காசி தனில் கடலை காப்பது நாம் ; 

இப்பதியில் தானும் இறந்தபிணம் ஒன்றினுக்குச் 
3820 செப்பியதோர் கால்பணமுஞ் சீலைமுழம் வாய்க்கரிசி , 

அட்டதிசை எல்லாம் அறியவரும் அவ்வரிசை 
கட்டளைகாண் ; உள்ளமுறை காணுமதில் உந்தனுக்கு 
விட்டபடி வாய்க்கரிசி வீறுபெற நீபொசித்துத் 

திட்டமுள்ள கால்பணமுஞ் சீலைமுழந் தப்பாமல் , 
3825 நாத்திசைகொண் டாட நமக்கருளி நீசுடலை 

காத்திருங்காண் " என்று சொல்லிக் காவலனைக் கூட்டிவந்து , 
பண்ணரிய நல்ல பரண் போட்டுக் காக்கவைத்தான் ; 
வண்ணமொழி சேர்வீர வாகு உரை தப்பாமல் , 

நாமத் திருவும் நரபதிகள் ஏத்தும் மன்னன் 
3830 ஈமத் தலங்காத்( து ) இருந்தனன்காண் அம்மானை ! 


மன்னவனைத் தான் தேடி மந்திரிசித் தங்கலங்கித் 
துன்னுமெரி சேருஞ் சுடலையிலே வந்து கண்டான் ; 


பாட வேறுபாடு 


3821 : 3 , 4 அறிய வரும்வரினச 1574 


ஒப்புமை : அடி எண் . 3817 

3817 - 3827. அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கிய வீரவாகு , 
அரிச்சந்திரனைச் சுடலை காக்க அனுப்புகையில் கூறிய மொழிகள் - 


தூங்கிருள் கடியும் செத்திச் 

சுடலையிற் சுடும்பி ணத்துக் 
கோங்கிய புலைப்பே றாடை 

ஒன்றுண்டு பணம்கா லுண்டு 
வாங்கியீ தெனக்கு வைத்து 

வாய்க்கரி சியைநீ யட்டுண் 
டாங்கிரு வென்று பின்னும் 

அண்ணலுக் கவனு ரைப்பான் 


-அரிச் , புரா , காசிக் காண்டம் - 61 


அம்மானை 


225 


கண்டவுட னே மயங்கிக் கண்ணான மந்திரியும் , 

“ மண்டலத்தில் நல்லபுகழ் மன்னவனே ! என் றழுது , 
3835 உள்ளங் கலங்கி , உடல் புழுங்கி ஏ துரைப்பான் 

“ தெள்ளுதமிழ் சேருஞ் செகமன்னர் போரேறே ! 


கலிவிருத்தம் 


மன்னர் மன்னவர் மாமதி வல்லவர் 
துன்னும் மாமறை சொல்லிசை மா தவர் 
பன்னெ ருக்குறப் பாவையர் ஏவல்செய் ( த ) 
அன்னு மா அரி யாசனத் தண்ணலே . 


106 


பேய்இ ரைச்சல் பெரும்புலை யோர்மொழி 
வாய்இரைச்சல் வலுப்பருந் தீக்களு 
காய்இ ரைச்சல் கடுஞ்சுடு காட்டகம் 
நீஇ ருக்க விதித்தது நித்தனோ ? 


107 


நடை 


எண்ணரிய மன்னர் இயல்பாகப் போத்திநிற்கத் 
திண்ணமுடன் ஒன்னலர்கள் சென்று கப்பங் கட்டி நிற்கப் 


பாட வேறுபாடு : 


விருத்தம் 107. 4 : 3 விடுத்தது 1749 
நடை 3837 : 4 போற்றி நிற்கத் 1574 

1574 1729 
ஒப்புமை : அடி எண் . 3837 - 3852. அரிச்சந்திரன் சுடலை காத்திருக்கின்ற நிலைகண்டு 

வருந்திய மந்திரி சத்தியகீர்த்தி , அரிச்சந்திரனை நோக்கிக் 
மொழிகள் . 
மன்னவர் இடம்பொ றாது 

வந்துசூழ்ந் திறைஞ்சிப் போற்ற 
அன்னமென் னடையார் ஆட 

அரம்பையர் பாட வைகும் 
பொன்னெடுங் கோயில் நீங்கிப் 

பூதமும் பிசாசும் ஆடும் 
இந்நெடுங் கோயி லோவத் 
தெய்திய தைய வென்றான் . 

அரிச் . புரா . காசி காண்டம் - 67 
அரி -37 


226 


அரிச்சந்திரன் 


பொன்னான மண்டபத்தில் பொன்னிரவி யைப் போலே 
3840 பன்னுமறை வேதமொழிப் பாவலர்க ளும்புகழக் 

கன்னியருஞ் சூழ்ந்து கவரிபல வீசிடவே , 
மின்னிச் சிறந்திலங்கும் மிக்ககுடை தானிழத்த , 
எக்காள மோடுபதி னெட்டிசைக ளுங்குமுற , 

மிக்கான கீர்த்தி விருதுசின்னம் ஊதிநிற்கச் 
3845 சிங்கா சனத்தில் சிறப்பாக வீற்றிருக்கும் 

எங்கோளே அந்த இயல்புகண்ட கண்ணாலே 
கூளி யினந்திரண்டு கூத்தாடிக் கொக்கரித்து , 
ஞாளி யினமும் நரிகழுகுக் கூட்டமுடன் 

வீசுங் கொடியரி ( நி ? ன மேவுபுகை வாசமுற 
3850 ஏசும் படி , கடிய ஈமவனங் காத்திருக்க 

வந்தவினை எந்தவினை மன்னவனே " என்று சொல்லி , 
மந்திரிதன் உள்ளம் மயங்கிப் புலம்பலுற்றான் ; 
மந்திரிதன் உள்ளம் மயங்குவது கண்ட ரசன் , 

“ தந்திரியே நீமயக்கந் தன்னை விடு சொல்லுகிறேன் ; 
3855 அக்கினியும் ஈசன் அமைத்தபடி யல்லாமல் 

சிக்குமோ வேறுவகை ? சிக்காது மந்திரியே ; 
வேதண்டந் தன்னை இந்த மேதினிவிண் ணோர் அறியக் 
கோதண்ட மாய்வளைத்த கூத்தனடிக் கேத்தமுனி 

கோசிகர்க்குத் தான் உரைத்த கொள்கைமுறை தப்பாமல் 
3860 வாசியுடன் பொன் செலுத்தி வைத்த வளம் போதும் 

ஈமத் திருந்தால் என் ? இன்னமிதில் தாழ்ந்தால்என் ? 
நீமெத்த நொந்து நெடுங்கவலை கொள்ளாதே ” ; 


--- 


பாட வேறுபாடு 


3842 : 4 தானிழற்ற 1574 
3845 : 4 வீத்திருக்கும் 1571 
3851 : 1 வந்தவகை 1749 
3853 : 3 மயங்குவதைக் 1749 
3855 : 4 யல்லாது 

1574 
3858 : 4 கேற்றமுனி 1574 

1574 1749 
3860 : 3 , 4 வைத்தவள மேபோதும் 1574 


அம்மானை 


227 


என்றுசொல்லி மந்திரியை ஏத்தமுட னே திருத்திச் 

சென்று சுடு காடு தனில் சீர்வேந்தன் காத்திருந்தான் . 
3865 காத்திருக்கும் மன்னனுட கட்டளைக்கு நித்தநித்தம் 

ஏத்தமுடன் வந்துவிழும் ஈமவரி வாய்க்கரிசி 
தன்னை மிகவெடுத்துச் சத்திய கீர்த்தியவன் 
நண்ணுபுகழ் சேர்விசுவ நாதனார் தம்முடைய 

கோயில் பசுவினுட கோசலத்தில் சுத்திபண்ணி , 
3870 ஆயுமதி கங்கை அரும்புனலி லேபிசைந்து , 

சிங்கார மாய்உலர்த்திச் செய்யபுது மண்கலத்தில் 
பொங்குகங்கை நீரிலன்னம் போதவடித் தேசமைத்து , 
மன்னனரிச் சந்திரற்கு வாகுபெற வுங்கொடுத்துப் 

பின்னமைச் , னும் மருந்திப் பேறாக வீத்திருந்தார் . 
3875 இப்படிச்கு மன்னன் இயல்பாய் இருக்குகையில் 

மைப்படியுங் கண்ணி வளஞ்சொல்வேன் அம்மானை ! 


பாரறியப் பாலகனும் பாவையரும் வேதியற்கே 
சீரறியத் தானடிமை சேர்ந்திருந்த நாள் முதலாய் 

ஆளுமறை யோன்மொழிக்கும் அம்மனைவி சொல்லுரைக்கும் 
3880 நீளும் படி தான் நிரைவேலை யுள்ள துகள் 


பாட வேறுபாடு 


3863 ; 3 ஏற்றமுட 1574 
3864 : 2 காடு தனைச் 1574 , 1749 
3868 : 1 நன்றுபுகழ் 1574 
3874 : 4 வீத்திருந்தான் 1749 
3880 : 4 யுள்ளதுவும் 

1574 
ஒப்புமை : அடி எண் . 3865 - 3874. வாய்க்கரிசியைத் தூய்மையுறச் செய்து , சமைத்து 

அரிச்சந்திரனும் சத்தியகீர்த்தியும் உண்ணுதல் . 
மண்டலத் திறைவ னுய்த்து 

வைத்தவாய்க் கரிசி தன்னைக் 
கொண்டுபோய்ச் சுரபிக் கீந்து 

கோமயத் துடனே வீழ்ந்த 
தண்டுலம் எடுத்துக் குத்திச் 

சமைத்தினி துதவ வச்சோ 
றுண்டவ னுறைந்தான் பின்னை 
உற்றவா றெடுத்து ரைப்பாம் . 

அரிச் . புரா . காசி காண்டம் - 70 


228 


அரிச்சந்திரன் 


ஏவுங் கனவேலை எத்தனையுண் டத்தனையும் 
தாழ்வு வராதபடி தான் செயவும் வேணு மென்று , 
நெடிய கரிசனமும் நெஞ்சகத்தில் எண்ணியெண்ணி 

விடியொரு சாமமென மெல்லியருந் தானெழுந்து , 
3885 முத்தம் நடை சாவடியும் மூண்டதெரு வுந்தொழுவும் 

சுத்தும் புழக்கடையுஞ் சுத்திபண்ணி யேமெழுகிச் 
செஞ்சாந்தின் கோலமுடன் செப்பியமாக் கோலமிட்டு 
அஞ்சுபத்து மேதி அறு பத்தாறு தேனுவுக்கும் 

நீடுகொட்டம் ஊறவிட்டு நீரெடுத்துச் சாலூற்றிப் 
3890 போடுமெருச் சாணிதட்டிப் போ தமலை போல்குவித்துக் 

காயமுத்த வேதியனார் காதலுணர் வுக்கிதமாய் 
நேயமுத்த நெல்லுநித்தம் நீண்டகலம் அஞ்சுலர்த்திக் 
கட்டழகு கொண்டிலங்குங் கைவருந்த மெய்வருந்தத் 

தொட்டு நெல்லுத் திட்டைகுத்தித் துய்யரிசி யும்மளுக்கிச் 
3895 செங்கமலக் கையில்ரத்தஞ் சென்றோடத் திண்டாட 

அங்கமெல்லாம் புண்ணாய் அறஉ.ளைய வேர் வொழுக, 
வீசியநெல் தூளுடனே மிக்கதுக ளுந்தவிடும் 
வாசமலர்க் கூந்தலிலே மண்டியடைந் தேயிருக்க , 


ஒப்புமை : அடி எண் . 3884. சந்திரமதி , தான் 

அடிமையாக இருக்கும் வேதியர் 
வீட்டுப் பணிகளை , இரவு விடிய இன்னும் ஒரு சாமம் உள்ள 
தென்னும் வேளையில் எழுந்திருந்து செய்யத் தொடங்குதல் . 
எல்லியோர் சாமம் என்ன 
எழுந்திருந்து 

அரிச் . புரா . மயான காண்டம் - 1 


அடி எண் . 3893 – 3896. சந்திரமதி , வேதியர் வீட்டில் நெற்குத்தும் பணி 

செய்யும்பொழுது , படுகின்ற துன்பம் . 


கையினில் உலக்கை பற்றிக் 

கரந்தனில் உதிரம் பாய 
மெய்யினில் வெயர் நீர் சிந்த 

விழியினில் அருவி பாய 
நெய்யினின் முடித்த கூந்தல் 
தெற்குத்தும் கொடுமை . 

அரிச் . புரா . மயான காண்டம் - 2 


அம்மானை 


229 


மைச்சாந்துங் குங்குமமும் வாசமுறும் மேனியெல்லாம் 
3900 துற்சாந்து வேர்வையெழத் துய்யமுகம் வேர்த்தொழுக , 

மா மயிலாள் வேலைசெய்து , வாய்த்தபொழு தும்மடைந்து , 
சாமமிரண் டானபின்பு , தங்குபழங் கூழ் எடுத்து , 
வல்லியர்க்கும் மைந்தனுக்கும் மாமறையோன் தேவியவள் 

அல்ல லுடனே அகங்கையிலே கூழ்வார்ப்பாள் ; 
3905 மைத்தன் அனுதினமும் மாமறையோன் சொன்னபடி 

சிந்தை மிகவெருவிச் சென்றிடவும் அஞ்சியஞ்சிக் 
காலமே சென்றெழுந்து , காட்டகத்தி லேகி அவன் 
சீலத் துடன் விறகுஞ் செப்பியகல் லைக்கிலையும் 

போந்தசமி தைதெர்ப்பைப் புல்லு நல்ல பூடுகளும் 
3910 வாந்தகங்க ளாக நித்தம் மாறாமல் கொண்டுவந்தும் 

பாப்பானு மேசினப்பான் ; பாவையதி லுங்கடுப்பாள் ;; 
கோப்பான சந்திரமதிக் கோதையரும் பாலகனும் 
எப்படிக்கு வேலை இசைந்து பல செய்தாலும் , 

தப்பறை; உன் வேலை ” என்று தான்சினந்து பல்கடிப்பாள் ; 
3915 இல்லகத்தில் வாழும் இசைவுடைய பார்ப்பினியும் 

நல்லமொழி பேசாமல் நன்னுதலை யுங்கடுத்துப் 
பாலனையுஞ் சீறிப் பதைபதைக்க வேசினப்பாள் ; 
கோலமூள்ள சந்திரமதிக் கோதையரும் அஞ்சி அஞ்ச. 


பாட வேறுபாடு 

3914 : 3 தான்கடுத்துப் 1749 


ஒப்புமை : அடி எண் . 3905 

3905 -- 3910. அரிச்சந்திரனின் மகன் , வேதியர் சொற்படி , தினந் 
தோறும் காட்டிலிருந்து விறகு , 

விறகு . இலை , சமிதை, தருப்பை 
முதலியன கொணர்தல் , 


அடினால் அஞ்சி மைந்தன் 

அனந்தலைப் பயமு ணர்த்த 
விடியுமுன் னெழுத்தி ருந்து 

விளைபுலங் களைப றித்துக் 
கடிவனத் தடகு கொய்து 

காட்டமும் சமிதை யும்பொன் 
முடிபுனை தலையில் வைத்து 
முறைமுறை வருமந் நாளில் 

அரிச் . புரா . மயான காண்டம் - 4 


. 


ஆரி -58 


230 


அரிச்சந்திரன் 


இவ்வாறு வேதியனும் இல்லகத்தில் பார்ப்பினியும் 
3920 எவ்வாறு செய்திடினும் ஏங்கிமனங் கோடாமல் 

வல்லியரும் பாலகனும் வன்மையுட னேயிருந்து , 
தில்லைநட நா தன் செயலென் றுளத் திருத்திப் 
பஞ்சுமெத்தை மேலே படுத்துறங்கும் பூமேனி 

வஞ்சமறப் பூமியிலே மாறாம லேகிடந்து , 
3925 மா தளம் பூப் பட்டு வருந்து மந்தச் சித்திடையில் 

கோ தடைந்த பொல்லாத குப்பைத் துணிபுனைத்துஞ் 
சித்தஞ் சலியாமல் தேவியுமை தஞ்சமென்று 
தத்தை மொழியனைய தையலரும் வீத்திருந்தாள் , 

இவ்வாறு செய்து இருந்துவரும் நாளையிலே , 
3930 மெவ்வும் ஒருநாள் விறகெடுக்கப் பாலகனார் 

அன்னியர்கள் பிள்ளை அனேகம் பேர் தம்முடனே 
பன்னரிய காட்டில் பலதூரஞ் சென்றணுகி , 
வெங்கானந் தோறும் மிகுவிறகு தான் பொறுக்கிச் 
சிங்கார மாகச் சிறந்து கட்டித் தானெடுத்து , 


சு 


பாடவேறுபாடு 

3923 : 2 மீதில் 1574 3925 : 4 சிற்றிடையில் 1749 
3927 : 4 தஞ்சமென்றே 1749 3931 : 1 அன்னியர் தம் 1749 
3828 : 4 வீற்றிருந்தாள் 1749 


ஒப்புமை : அடி எண் : 3929 - .3942 , அரிச்சந்திரனின் மகன் , வழக்கம்போலக் காட்டிற்குச் 

சென்று வருகையில் ஒருநாள் , காட்டில் ஓரிடத்தில் தருப்பைப்புல் 
மிகுதியாக வளர்ந்திருப்பது கண்டு , தன் தலையிலிருந்த விறகுக் 
கட்டை ஆலமரத்தடியில் இறக்கி வைத்துவிட்டு , தருப்பைப் புல் 
பறிக்கச் செல்லுதல் . 
மைந்தனும் சிறாரோ டேகி 

வனந்தனில் விறகு கட்டித் 
தந்திடு வழியி னோர்பாற் 

றருப்பைகண் டிதுவிட் டேகில் 
அந்தணன் முனிவா னென்னா 

அஞ்சியோர் வடத்தின் நீழல் 
இந்தனம் இறக்கி யப்புல் 
இருந்திது புதர்க்கட் சென்றான் . 

அரிச் . புரா . மயான காண்டம் - 5 


அம்மானை 


231 


3935 


மாமன்னர் போற்றும் மகாமன்னன் பெற்றமைந்தன் 
பூமுடியில் அந்தப் புனவிறகைத் தான் சுமந்து , 
தோழருடன் கூடித் துடர்ந்துமிக வே நடந்து , 
காளையருந் தான் விறகுக் கட்டுவைத்த ஆலடியில் 
பாரச் சுமையிறக்கிப் பாலகரை நீங்கிமைந்தன் 
சார மறைக்குரிய தங்குபுகழ் வேதியனார் 
நீடும் யாகம் நிரைக்குரிய தெர்ப்பைகண்டு 
சாடுங் குசைபறிக்கத் தான் சென்றான் அம்மரனை ! 


3940 


தெர்ப்பை கொய்ய வென்றே சிறுவன் வரவறிந்து , 
சர்ப்பந் தனையழைத்துத் தங்குகுசைக் குள்ளெவைத்து , 
மா முனிவன் கோசிகனும் மாயமுடன் போயினன் காண் ; 
கோமகனுஞ் சென்று குசைபறித்தான் அம்மானை ! 


3945 


பா , வே . 3945 : 4 போகினன்காண் 1574 


ஒப்புமை : அடி எண் . 3943-3958 . அரிச்சந்திரனின் மகன் காட்டில் தருப்பை பறிக்கை 

யில் , விசுவாமித்திரர் ஏவிய நாகம் வந்து தீண்டுதல் : அரிச்சந்தி 
ரனின் மகன் , தன்னை நாகம் தீண்டிற்று எனத் தன்னுடன் வந்த 
தோழர்களிடம் சொல்லி மண்ணில் விழுதல் . 


பறித்தனன் குசையைப் பற்றிப் 

பறித்தலும் முனிவன் ஏவக் 
குறித்துவந் ததனுட் டங்குங் 

கோளராச் சீறி யோங்கித் 
தெறித்தழல் விழியாற் சிந்தத் 

தீண்டிற்றுத் தீண்ட லோடும் 
வெறித்தெழுந் தலறி யோடி 

வெருவியே தரையில் வீழ்ந்தான் ,, 


-6 


வடத்தின்கீ ழிருந்த தோழர் 

மறுகிப்போய் வள்ளல் வீழ்ந்த 
இடத்தினை அணுகி யையோ 

வென்னுற்ற துரையா யென்னப் 
படத்தினாற் பெரிய நாகம் 

கடித்தது பாரு மென்று 
விடத்தினா லறிவு சோர்ந்தான் 
விட்டுயி ரடங்கிற் றன்றே 

அரிச் . புரா . மயான காண்டம் - 7 


232 


அரிச்சந்திரன் 


பாலகனைப் பாம்புக் கடித்தது 


பத்திக் குசைபறிக்கும் பாலகனைக் கண்டவம் 
மெத்தப் படமெடுத்து , வெம்மூச்சை விட்டெறிந்து , 

கண்கள் பொறிபறக்கக் காதலுட னேசினந்து . 
3950 தண்கமலக் கையரசன் தன் புதல்வன் தன்கையிலே 

காளிகா ளாத்ரியமன் காலதூதன் என்றிலங்கும் 
நீளியபல் நாலுகெந்தம் நேசமுற வும் பதிய 
வாய்த்தமணி வாய்சாய்த்து , மாமுனிவன் சொற்படியே , 

சீத்தமுடன் எட்டிச் சினந்துகடித் தேகியதே ; 
3955 மா நாகம் எட்டி வலக்கையிலே கொத்தியபின் 

தானாக வேயலறித் தான்பதறி யேகலங்கிக் 
" கோளரவஞ் சீறிவதை கொண்டதே " என்று சொல்லித் 
தோழருடன் வந்தலறிச் சொல்லி மண்ணி லேவிழுந்தான் ; 

மண்ணில் விழுந்து மயக்கமுறும் வேளையிலே 
3960 கண்ணீர் ஒழுகக் கனிந்துருகிப் பாலகனார் 

மாதவங்கள் செய்து வருந்தி என்னைப் பெற்றெடுத்த 
தாதை.அன்னை இல்லாமல் தானுமிந்தக் காட்டகத்தில் 
மாளக் கடனோ ?! மகாதேவா ! ” என்று சொல்லி 
ஆளழகன் என்னும் அரசனுட புத்திரனார் , 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


" சங்கரா நீல கண்டா ! 

சதாசிவா ! சயில மாதர் 
பங்கறா கிரிகோ தண்டா ! 

பராபரா ! சருவ லோகா ! 
பொங்கரா பரண யோகி ! 

புராந்தகா ! விசுவ நாதா ! 
ங்கரா ! என்னை ஆளாய் ! 
என்றுதா ளிணையைப் போற்றி , 


108 


பாட வேறுபாடு 
8955 : 3 மலர்க்கையிலே 

1574 
3956 : 4 மெய்கலங்கி 1749 


விருத்தம் 108. 4 : 3 யாள்வாய் 1574 


அம்மானை 


2B3 


" அரணகா ரணமாம் வல்லி 

அமுர்தசீர் கெவுரி பத்ம 
சரணமே சரணம் என்று 

தயவுடன் வழுத்தி ஏத்தி , 
மரணசீ ரணத்துக் கின்ப 

மகிழ்கதி உதவும் வேதப் 
பிரணவப் பொருளுங் கூறிப் 

பிரிந்தனன் ஆவி தானே . 


209 


நடை 


3365 மைந்தன் உயிர் நீங்கி வானுலகத் தேகிடவே , 

வந்தோர் இவையறிய மாட்டாம லேமயங்கி , 
" ஏழைமகன் காண் ; இவனுக் ( கு ) ஏதுவினை வந்த ( து ) ” என்று 
காளையரும் மைந்தன் கமலமூகத் தைப்பார்த்து , 

மெய்யெல்லாம் வாடி மிகவே துயரணு 
3970 அய்யய்யோ என்றே அழுதழுது மேபுலம்பித் 

தர்பியென்றும் அன்னையென்றுந் தானும் எங்கள் தன்னை எல்லாக் 
நம்பிவந்த தம்பி என்றும் நாழிகைரெண் டொன்றளவும் 
கூப்பிட்டார் ; பார்த்தார் ; " குரல்காணோம் என்றுடலை 

ஏப்பிட்டுத் தான்பிரட்டி , இல்லைஉயிர் என்றேங்கி ,, 
1975 

உள்ளங் கலங்கி , உருகிமிக வே அழுங்கித் 
தெள்ளு தமிழ்ப் பாலர் சிறந்தவிற கும்மெடுத்துக் 
கன்னல் வயல்சூழுங் காசிநகர் வந்தடைந்தார் ; 
உன்னுங் கதிரோன் உகந்துகுட பாலடைந்தான் ; 

மாலைவந்தும் இன்னம் மகன்வந்தான் இல்லை என்று 
3980 சேலையொத்த கண்ணாள் திருவனைய சந்திரமதி 

பார்ப்பான் தலைக்கடையில் பண்புகபா டத்தடியில் 
தாப்பாகி வந்துவந்து தான்பதறிப் பார்த்து நின்றாள் ; 
ஆளுக்கு முன்னரக ஆலிலைக ளும்விறகும் 

நீளுதெர்ப்பைப் புல்லும் நிரையாகக் கொண்டுவரும் 
3985 தன்மகனைக் காணாமல் தான் கண்டாள் பாலகரை 

என் மகனும் உங்களுடன் இந்தனங்கள் கட்டிவர 


பாட வேறுபாடு 
நடை 3984 : 3 நிறையாகக் 1749 

வரி -59 


234 


அரிச்சந்திரன் 


மக்களே ! உங்களுடன் வந்தவனும் எங்கை ? " என்றாள் ; 
அக்கா !உன் பாலகனை ஆடரவந் தான் கடித்துச் 

சிக்கா வனத்திடையே செத்துவிட்டான் ” என்று சொன்னார் ; 
3996 தக்காமல் பின்னொரு சொல் தையல் மரு கிவிழுந்தாள் . 


கலிவிருத்தம் 
இறந்தனன் காட்டிடை இளவல் " என்றிட 
மறந்தனள் மனத்தையும் மாதி ரேகமும் ; 
சிறந்தபே ரரிவையுஞ் சிதறி நாட்டமுந் 
துறந்தனள் ; எழுந்துபின் சோபந் தேறியே , 
எவ்வகை இறந்தனன் எங்கு தங்கினன் 
செவ்வைசொல் சிறுவரே! " எனவுஞ் சேயரும் 
“ நவ்விசேர் விழிம . நாரி யே ! எமாது ) 
அவ்வையே ” என வகை அறிந்து க றினார் . 


நடை 


செத்தான் மகனெனவுஞ் சேதிகண்ட ஒல்லையிலே 
இத்தாள் மனத்தோடு ) இருதயமும் பேரறிவும் ; 
மெத்தவே மெய்கலங்கி மெய்மூர்ச்சை யுந்தெளிந்து ,, 

சத்தே மனந்தெளிந்து தானேது கேட்கலுத்தாள் - 
3995 “ எவ்வாறு பட்டுவிட்டான் ? எவ்விடத்தில் தங்கிவிட்டான் ? 

செவ்வான புத்திரர்ே ! சென்றெனக்குக் கூறும் ” என்றாள் .. 
அம்மா ! உன் பாலகனும் யாங்களுமே தான் நடந்து . 
செம்மையுட னே விறகு சென்றெடுத்து வந்தது தான் ; 

இப்பதிக்கு மேற்கே இசை ந்திருக்கும் கா தீவழி 
4000 செப்பரிய காட்டகத்தில் சென்றிருக்கும் ஆலமரம் 

அந்த வடமர்த்துக்( கு ) அப்பாலுந் தென்புறத்தில் 
கொந்தாரும் நீளக் குசையடர்ந்த காட்டகத்தில் 
உன்பா லகன் இறந்தான் ஓவியமே ! " என்று சொல்லி 

அன்பான பாலகரும் அங்கவர் தீம் வீடு சென்றார் ! 
4005 பாலகரும் போன பின்பு , பால்களைத் தானிழ்ந்த 

ஏலங் கருங்குழலாள் ஏங்கிலிப் மத் தீரன் அழுங்கி . 
பாட வேறுபாடு 

3994 ; 4 கேட்கலுற்றாள் 1574 


அம்மானை 


235 


“ வேதியனார் பாலணுகி மெய்யுருகிச் சொன்னாலும் 
நீதி யுடனனுப்பாள் நீலி அவன் இல்லாளும் ; 

ஏது செய்வோம் " என்றுமன த்( து ) எண்ணி எண்ணி வேலைசெய்து , 
4010 

ஓதுமறை வேதியன்பர்ல் ஓவியம் போல் வந்து நின்று , 
" அய்யரே ! வேதியரே ! அந்தணர்க்கெல் லாமதிய 
மெய்யரே ! கேளீர் ! விறகெடுக்கப் போனமகன் 
பாம்புகடிக் கப்பதறிப் பட்டுவிட்டான் காட்டகத்தில் ; 

நாம்போய் அறிந்துவர நாய்கமே ஏவும் என்றாள் . 
4015 அவ் வசனம் கேட்டவுடன் அந்தணனுங் கண்சிவந்து , 

ஒவ்வா வசனமெனக் கோ தவந்தாய் நீ ” யெனவே 
சீறிச் சினந்து ; சினமுருகிப் பல்கடித்து 
மாறிக் கடின முடன் வார்த்தை இடி யே ( று ) எனவே , 

" வேலை பலதிருக்க வேளையது தானிருக்கச் 
4020 சோலி சிலதிருக்கத் தொந்தர்வும் இங்கிருக்க 

மைந்தனிறந் தான் எனவே மார்க்கமுடன் போ றனென்றாய் ; 
இந்தமா யங்கள் தனை என்னிடத்தில் பேசாதே ! 
எய்யாத செம்பொன் இனிய தங்கப் பாளமெல்லாம் 

பையலுக்கும் உந்தனுக்கும் பாராம லேகொடுத்தேன் ; 
4025 அந்தப் பயல் இறந்தால் அம்புவியில் என் சேதம் ! 

உந்தனுக்குச் சேதமுண்டோ ? ஒகோ விறல்வீணி ! 


1749 


பா . வே . 4007 : 3 மெய்கலங்கிச் 

4010 : 2 வேதியர்பால் 1749 
4016 : 2 , 3 வசனமென் முன் னோதவந்தாய் 1749 
40 19 : 2 பலவிருக்க 1749 

4022 : யங்கள் தன்னை 1749 
ஒப்புமை : அடி எண் . 4025-4028 . தான் விலைப்பட்ட வேதியரிடம் , சந்திரமதி , மகன் 

இறந்து கிடக்கும் இடத்திற்குச் சென்றுவர அனுமதி கேட்க 
வேதியர் சந்திரமதியைச் சினந்து கூறும் மொழிகள் : 

வீணி 
எனக்குறு குறையே அலறி 
என்பொருட் கழ்வு வந்தால் 

உனக்குறு குறைதர் னுண்டோ 
மூவிலைப் பட்ட பையல் 
தனக்கொரு தாயும் உண்டோ ? 


அரிச் . புரா . மயான காண்டம் - 14 


236 


அரிச்சந்திரன் 


பண்டுவிலைப் பட்டசிறு பய்யலுக்குந் தாயுளதோ ? 
கண்டுவிலைப் பட்டுவந்த கன்னியர்க்கும் பிள்ளையுண்டோ ? 

வீணிலே நீபுலம்பி வேலையைவீட் டேகிவந்தாய் ; 
4030 

வாணுதலி ! " என்று சொல்லி மாவே தியனுரைக்கக் 
கோபந் தனக்கு முந்துங் கோதையெனும் பார்ப்பனியாள் 
தாபமுட னோடிவந்து , சந்திரமதி யைப்பார்த்து , 
வீட்டிலுள்ள வேலை எல்லாம் விட்டு நீ போறனென்று 

கோட்டி பலதுளறிக் கூறி நின்றாய் " தானெனவே . 
4035 வெங்கோபங் கொண்டு மிகக்கடுத்த சொல்லுரைத்து 

“ மங்காய்! செய் வேலை ” என்று மா றிமறுத் தேதுரைப்பாள் . 
" பிள்ளை இறந்து தென்றும் பேதமறப் போவனென்றும் 
கள்ளம் பறையவந்த காரியமேன் ? உந்தனுக்குக் 

கொள்ளையத்தம் செம்பொன் கொடுத்திருக்கும் வேதியனார் 
4040 மெள்ள ஒரு ஆளனுப்பி வேகவைக்க மாட்டாரோ ? " 

என்று பிராமணியாள் ஈரமற்றுக் கூறிடவே , 
நின்று தயங்கி , நினையாதெல் லாம் நினைந்து . 
பின்னுமறை வேதியனார் பின் சென் றடிதொழுது , 

கன்னியரும் வாய்புதைத்துக் கல்லுருகச் சொல்லலுற்றார் ; 
4045 அடுமையுமக் கென்பது நான் அல்ல என்றாற் போய்விடுமோ ? 

கொடுமையுடன் கானகத்தில் கோளரவி னாலிறந்த 
அம்மகனைப் பார்த்தங் ( கு ) அடவாய் எடுத்தடக்கி 
உம்மருகு வந்திடுவேன் ; உத்தமனே போகவிடீர் : 

பாகுமொழிச் சொல்லனைய பாலகனைப் பெத்தெடுத்த 
4050 வாகுமன மும்வயறும் மண்டு ( து ) அழல் ; அந்தணரே ! 


பா . வே . 4030 : 1 வாணுதலீர் 1749 

4034 : 2 பலவார்த்தை 1749 
4046 : 4 னால்மடிந்த 1574 
4048 : 1 உம்மருகே 1574 

4049 : 4 பெற்றெடுத்த 1749 
ஒப்புமை : அடி எண் . 4049 , 4050 . 

4049 , 4050. மகன் இறந்து கிடக்கும் இடத்திற்குச் சென்றுவர 
அனுமதி கேட்ட , சந்திரமதியை வேதியர் சினந்து மறுத்துரைக்க, 
சந்திரமதி பெற்ற வயிறு கொதிப்பதாகக்கூறுதல் . 


பெற்ற வயிறுதான் கொதித்தி டாதோ ? ” 

- அரிச் . புரா . மயான காண்டம் - 15 


அம்கானை 


237 


அங்கம் உருகுதெந்தன் ஆவிதடு மாறுதய்யா ! 
சங்கையுடன் நீயறியாத் தன்மையுண்டோ வேதியரே ? 
காட்டில் இறந்தாலுங் காணாமல் மாண்டாலும் 

வீட்டில் மடிந்தாலும் வேணுமெடுத் தேயடக்கூ 
4055 வேதியரே ! " என்றுசொல்லி மின்னாள் உரைத்திடவே 

ஆதிமறை வேதல் அருமையுட னேபார்த்துக் 
கன்னியுரைக் கும்புதுமை கண்டுளஞ்சத் தேயிரங்கி 
உன்னுமறை வேதியனார் ஒண்டொடியைப் பார்த்துரைப்பார் . 

" வேலை பலவுளது ; மெல்லியரே ! நீவிடியச் 
1060 சோலிபல செய்துவெகு தொந்தரவு பண்ணாமல் , 

காட்டகத்தில் சென்று , கடுகியெடுத் தே , கடலை 
மூட்டகத்தி லேத்திவிட்டு, மொய்குழலீர் ! நீகடுக 
வாவா; ” என உரைத்து வாய்த்தபல சேதிசொல்லிப் 

" போபோ ” எனஉரைத்தான் பூணிகுலத் தோன் மிகவும் , 
4065 மாமறையோன் சொன்னவுடன் மங்கையரும் ஏகிவந்து 

தாமினிய வாசல் தலைக்கடையும் விட்டகன்று 
காசி நகர் கடந்து , காட்டகத்தில் சென்றணுகி , 
நேச மூடன் உயிரும் நீண்ட மகன் தன் மேலும் 

கூடும் நெடுங் காட்டுவழி , கோதை கொண்டு ஏகலுற்றாள் ; 
1070 நீடுவன முள்ளடிக்க , நீள்சூரை முள் இழுக்க , 

மாறா இலத்தைமுள்ளு வாகுடல முங்கிழிக்கக் 
கூறையையும் மூள் கிழிக்கக் கூந்தலையும் மாறுபத்த , 


பாட வேறுபாடு 

4057 : 3 , 4 கண்டுளஞ்சற் றேயிரங்கி 1749 
ஒப்புமை : அடி எண் . 407 1- 4072. காட்டில் மகன் இறந்து கிடக்கும் இடத்தினைத் 

தேடிச் சந்திரமதி செல்கையில் , வழியில் முள் ,. 
மரக்கிளைகள் உடல் , ஆடை , கூந்தல் 
வற்றைக் கிழித்தலும் . இழுத்தலும் , 


ஆகிய 


அரிவை சென்ற 
சுவடெலாம் குருதி தொட்ட 
மாறெலாம் கூந்தல் துன்று 
வனமெலாந் துணிகள் 

அரிக் புரா . மயானகாண்டம் - 18 


வரி - 60 


238 


அரிச்சந்திரன் 


ஏது ( ம் )நினை வில்லாமல் ஏங்கிஓ டிக்கதறி 

மோதுநெடுங் காட்டுவழி மொய்குழலாள் செல்லிடவே , 
4075 வந்து நெடுங் கோசிகனும் மாய இருள் உண்டுபண்ணி , 

அந்தரங்கள் பூமி அறியாமல் பண்ணிவைத்தான் ; 
கன்னியரும் அந்த இருள் காரடர்ந்த காட்டகத்தில் 
தன்னினைவும் இல்லாமல் தானே வழி நடந்து,, 

கானகத்தை நோக்கியிளங் கன்னியரும் ஏதுரைப்பாள் 
4180 ஆனபெருங் கானகமே ! ஆய்ந்த இரு ளே ! செடியே ! 

நன்மையுள்ள மானே ! நலஞ்சேர் கிளியினமே ! 
என் மகன் போய் யாண்ட இடமெனக்குச் சொல்லீரோ ! 
அன்னமே ! தேனே ! அழகொழுகுந் தாராவே ! 

என்னுடைய பாலன் இறந்ததலஞ் சொல்லீரோ ! 
4085 குயிலே ! வனப்பருந்தே ! குக்கிலை ! கொக்கினமே 

மயிலேஎன் பாலகன் போய் மாண்டவிடஞ் சொல்லீரோ ! 
அன்றில்காள் ! காடை ! அரும்பிறா வின்னினமே ! 
நன்றியுள்ள பாலன் நசித்த தலஞ் சொல்லீரோ ! ” 

என்றென் ( று ) உ.ளத்தில் இருள் உறைந்த கானகத்தில் 
4090 வென்றியுள்ள மின்னாள் மிகநடக்கும் வேளையிலே , 

கோத்தநெடுஞ் சோலைக் குளிர்வனத்தி லேஉறைந்து 
காத்திருக்கும் கோடியன்னங் கன்னியுட சொல்கேட்டுத் 
தங்களினம் என் றலறித் தானும் உன்னி யேபறந்து 

மங்கையிவள் என்றுகண்டு , வாடி அன்ன மானதெல்லாம் 
4095 உக்கிச் சிறகடித்து ஒண்டொடியைப் பார்த்தேங்கிப் 

பக்கங்கள் தோறும் பறந்து பரந்திடவே 
மைக்கொடியாள் ஏகி வருவதற்கு முன்னாகத் 
தக்கபுகழ் சேர்உலக தாட்சணனார் தம்மருகே 

கழுகும் பருந்தினமுங் கா கமுடன் ஞாளிகளும் 
4100 ஒழுகும் நிண நரியும் உத்தடந்து மொய்த்து நிற்க , 


பாட வேறுபாடு 


4077 : 4 கானகத்தே 1749 
4086 : 3 மாண்டதலஞ் 1574 
4096 : 3 , 4 பறத்துபறந் தேகிடவே 1749 


அம்மானை 


239 


மோகினிக ளும் பெரிய மூண்ட கொள்ளி வாய்ப்பேயும் 
தாகமுட னும்பல பேய் தானுமிக வேதிரண்டு , 
மைந்தன் அருகு தனில் வந்திருந்து கொண்டாடி , 

“ எந்தனுக்கு நல்ல இளஞ்சதைகாண் ! ” என் றுரைக்கும் ; 
4105 பின்னுஞ் சிலபேய்கள் பேராசை கொண்டுகொண்டு 

உன்னுந் தலையெனக்கென் ( று ) ஓடியோ டிக்குதிக்கும் ; 
“ கைஎனக்குக் காலெனக்குக் காணும் ” என்கு மேசிலபேய் ; 
" மெய்யெனக்குக் காணும் என்று மீறிவரு மேசிலபேய் ; 

“ நல்லதசை மூளை நமக்கென்றோ டிப் , படிக்கும் 
4110 செல்லத் திருவாயுஞ் சென்னிமுகம் எந்தனுக்கு 

அங்கையுட னீடு நரம் பாமெனக்கெ ன் றுஞ்சிலபேய் 
சங்கையுட னேயுரைத்துத் தானிருக்கும் வேளையிலே, 
ஆவலுட னோடி அருங்கான முங்கடந்து , 

கோவையித ழாள் புலம்பிக் கோவென்று சத்தமிட்டு , 
4115 மைந்தன் கிடக்கும் வட மரத்துக் கேயருகாய் 

இந்து நுதலாள் இரைந்துவரும் வாறுகண்டு ,, 
காத்திருந்த பேய்ஞமலி காகநரி யுங்கழுகும் 
நாத்திசைகள் தோறும் நடந்தேகிச் சென்றிடவே , 

மங்கையரும் வந்து வடிவுடைய பாலகனார் 
4120 தங்கிக் கிடக்குந் தலங்கண்டாள் அம்மானை ! 


கண்டவுட னே மயங்கிக் கைகாலு மே நடுங்கி , 
மண்டியவே கத்துடனே மண்மேல் உ.றவிழுந்து 
காரார் குழலைமலர்க் கையா லுற அவிழ்த்துச் 

சீரான அங்கை கொண்டு சென்னிமுக மீதறைந்து 
4125 அங்கம் மிகப்பதறி ஆவிநொந்து நைந்துருகிச் 

செங்கையினால் பாலகனைச் சென்றுகட்டி யேயெடுத்துக் 
கண்க ளிரண்டோடிக் கஞ்சமுக மீதிருக்கத் 
தன்கரமும் மைந்தனிரு தாளிணையும் மூடுகட்டிச் 


பா . வே . 4103 : 2 அருகுதன்னில் 1749 
4104 : 3 இளந்தசைகாண் 

1574 இளந்தசைகள் 1749 
4112 : ? னேயறைந்து 1749 
4126 : 2 புத்திரனைச் 1749 
4126 : 3 , 4 சென்றுகட்டித் தானெடுத்துக் 1749 


240 


அரிச்சந்திரன் 


" சீத்தமுள்ள நாகமுன்னைத் தீண்டிச்சோ " என்று சொல்லி 
4130 வாய்த்தமடி மீதிலிள மைந்தன் தனைக்கிடத்திப் 

பூத்தமலர் செம்பவளம் போலிலங்கும் வாய்திறந்து 
ஏத்தமுள்ள சந்திரமதி யேந்திழையு மாற்றலுத்தாள் . * 


சந்திரமதி புலம்பல் 


எழுசீர்ச் சந்த விருத்தம் 


தன தான தனதான தன தான தனதான தன தான 

தான தனனா 


அரிதான தவமே செய் திதமாகி வருநாளில் 

அடர் சோதி ஆதி அருளால் 
விரிவான வுலகாள அடியேனும் மகிழ்தாம 

விபுதான ஆசை மகனே ! 
பெரிதான முதிர் வேத முனி ஆள நகர் தாரை 

பிரதாப மாக உதவும் 
நரபாலன் மகன் நீ என் றறியாமல் அடர்நாகம் 

நசைவான தேது பகராய் ! 


112 


எழுவாரி புடைசூழும் உலகாளும் என தாசை 

இறை நேச ராச வடிவே ! 
தொழுநாட தகலாகி வனமேவி இவைசேரல் 

சொடிவாகி வாழ்வு மணுகி 
வழுவான படிஏவல் உழைவாகி இளைவாகி 

வளர்வேனும் ஆவி பதறக் 
கமுகாடு வனமூடு கடுமாலின் உயிர்போன 

கதைகூறு பாவி மகனே ! " 


113 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
அய்யயோ மகனே ! " என்று 

அழுதழு துளமும் வாடி 
மெய்யெலாம் புழுதி யாட 

விழுந்தெழுந் துருகிச் செய்ய 


கூறலுத்தாள் என்றிருக்க வேண்டும் . 


அம்மானை 


241 


கையினால் வதனத் தோடுங் 

கனிந்துபா லகனை மோந்து 
தையலாள் உருகி வாடித் 

" தம்பி நீ விழியாய் ! ” என்பாள் ? 


tue 


அப்பனே குமரா என்பள் ; 

அய்யனே தவமே என்பள் 
இப்புரந் தனியா என்பள் ; 

என துட உயிரே என்பள் ; 
வெப்புடன் அலறிப் பார்ப்பள் ; 

விழித்துவாய் பேசீர் என்பள் ; 
செப்பமுற் றினிய மங்கை 

செம்மலே எனவுஞ் சோர்வாள் 


பத 


நடை 


1135 


” வீசுபனி யால் நனைத்தும் மிக்கவெயி லாலுலர்ந்தும் 
தூசுகிடை யா தலைந்துஞ் சோறுகிடை யாதுலைந்தும் 
தானாக வே புழுதி தன்னிலுருண் டே கிடந்தும் 
மா நாகத் தீண்டி இப்ப மாண்டுவிட்டாய் என் மகனே ! 


பாட வேறுபாடு 


விருத்தம் 15 , 4 : 6 சொல்வாள் 1574 


நடை 


4133 : 4 லாலுலைந்தும் 1356 
4134 : 2 யாதுலைத்துஞ் 1574 


ஒப்புமை : அடி எண் . 4133-4136 . இறந்து கிடக்கும் மகனைக் கண்டு சந்திரமதி 

புலம்புதல் , 


பனியான னைந்து வெயிலாலு லர்ந்து 

பசிபால லைந்து மூலவர் 
அனியாய வெங்க ணரவாலி றந்த 

அதிபாவ மென்கொ லறியேன் 
தனியேகி டந்து விடநோய்செ றிந்து 
தரைமீது ருண்ட மகனே 

உ அரிச்.புரா . மயான காண்டம் 21 


அரி .61 


242 


அரிச்சந்திரன் 


ஆவியே ! உன்னை அருந்தவமாய்ப் பெத்தெடுத்த 
பாவியேன் நெஞ்சம் பதைக்குதே பாலகனே ! 

எத்தலமும் போற்றும் இறையோன் வரத்துதித்த 
4140 உத்தமனே உன்னை உயிரிழந்து நிற்பேனோ ? 

கண்ணே ! மரகதமே ! கற்பகமே ! என்னுடைய 
வண்ண மணிவிளக்கே ! மங்கவந்த தேதுரையாய் ? 
எண்ணெண் திசை புரக்கும் என் கோமான் கொண்டருளுந் 

தண்ணமுத மே உலக தாட்சணா ! நித்திரையோ ? 
4145 பேராரும் மா முனிக்குப் பேதகங்கள் இல்லாமல் 

சீராரும் வேந்தன் செழுநிதிய முஞ்செலுத்திப் 
பத்தியுடன் மீட்கவந்து பாலகனும் எங்கை என்றால் 
உத்தவகை யென்ன உரைப்பேன் இளங்குமரா ! 

அப்பாஎன் உள்ளத் ( து ) அருமைமக னே உனக்கு 
4150 இப்பாடு வந்திடுமென் ( று ) ஏதும் அறிந்திலனே ! 


பாட வேறுபாடு 


4137 : 4 பெற்றெடுத்த 1749 


4142 : 4 தேதுரைப்பாய் 1574 


4145 : 3 , 4 பேருலகெல் லாமளித்துச் 


1749 


ஒப்புமை : அடி எண் . 4145 - .4148 இறந்து கிடக்கும் மகனைக் கண்டு சந்திரமதி 

புலம்புதல் . 


• செவ்ளோ மத்தின் முறையேசெ றுத்து 

திறலோனெ வர்க்கு முரவோன் 
வெங்கோப யானை விறன் மன்ன னம்மை 

விடுவிக்க வெண்ணி வருநாள் 
பகேகு சத்து மலர்போல்வி ளங்கு 

வதனாம கிழ்ந்த பரிவால் 
எங்கேயெ னாசை மகனென்று ரைக்கில் 

எதிரேது சொல்வன் மகனே . 


- அரிச் . புரா . மயான காண்டம் - 24 


அம்மானை 


243 


அறிவுடைய மன்னன் அருளுகின்ற குஞ்சரமே ! 
பொறியடரும் அக்கினியில் பொன்றிவிழு வேன் எனவும் ,. 
நெறிகள் பலவுரைத்து நீதியுடன் சென் றகண்ணே ! 

பிரியாத ஆசைப் பெருமுயிரே ! என்மகனே ! 
4155 ஆணிக் கனகம் அணிவயிர மானசிறு 

மாணிக்கச் சுட்டி வலுசுமையா மாமுடிமேல் 
பூளிக்கு நித்தம் புனத்தில் பலவுடனே 
நாணிப் பலவிறகு நாட்டமுற்று நீசுமந்தாய் ! 

இப்படிக்குத் தானும் இருக்கப் பொறுக்காமல் 
4160 செப்பரிய நாகம் உன்னை தீண்டமடிந் தாய்மகனே ! " 

என் றழுத கண்ணீர் எழுமேக முந்திரண்டு, 
ஒன்றுபடப் பெய்யும் உரியவெள்ளம் போல்பெருகி , 
நண்ணுங் கனக நதிபோல் பரந்தோட , 

எண்ணரிய தேவருடன் எல்லோருந் தானிரங்கக் 
4165 

கல்லும் உருகிவிடக் கற்பகமுங் காயுதிர , 
வல்லி அழுதழுது மா வேகங் கொண்டுகொண்டு , 
“ தப்பாத சொல்லுடைய தார்வேந்தன் பெத்தகண்ணே ! 
அப்பா என அழைத்தால் ஆயியென்றும் பேசாயோ ? 

ஓதுமறை நீதி உகந்தமன்னன் தன் பொருளே ! 
4170 ஏதுமெனக் காதரவாய் இங்கொருத்தர் கண்டிலனே ! 

அன்னையல்லோ வந்துன் அருகிருந்து வாடுகிறேன் ! 
சன்னையுடன் நீ எழுந்து தானோடி வாராயோ ? 
ஆவலுடன் உன்னை அரியமுத்த மிட்டெடுக்கக் 
காவலவன் பாலா கனிந்தெழுந்து வாராயோ ? 


பா . வே . 4153 : 1 , 2 நெறிகள் பல வேயுரைத்து 1749 

4158 : 3 நாட்டமுத்து 1749 
4167 : 4 பெற்றகண்ணே 1749 
4170 : 3 இங்கொருவர் 1749 


ஒப்புமை : அடி எண் . 4152-- 415 இறந்து கிடக்கும் மகனைக் கண்டு சந்திரமதி 

புலம்புதல் . 
மூன்னால்வி ளைந்த கனன்மூழ்க வெம்மின் 
முதலேந டந்த மதலாய் 

அரிச் . புரா . மயான காண்டம் - 30 


244 


அரிச்சந்திரன் 


4175 வன்னமுடன் உன்னை வருந்தியழைக் குந்தாய்க்கே 

என்னவென்று நீயொருசொல் என் மகனே ! பேசாயோ ? 
மெய்யுருகிப் பெத்து மிகவே உனைவளர்த்துப் 
பையரவுக் கென்றனுப்பும் பாவிகாண் என்று கண்டோ 

எந்தன் தவப்பயனே ! என்மகனே என் மேலே 
4180 சிந்தையுடன் சோபஞ் சிறந்தே கிடந்தனையோ ? 

மாறாத சொல்லுடைய மன்னவற்குச் சேதியொன்றுங் 
கூறாமல் நீகிடந்த கோலமென்ன பாலகனே ? 
முத்தீனுஞ் சென்னல்வயல் மூண்டபதி யானதெல்லாம் 

வித்தீனுஞ் செய்யதவ மேன் முனிவ னுக்களித்தோம் ; 
4185 எங்கும் புகழ எமக்கருளுந் தாதைநகர் 

அங்கவளக் கன்னோசி ஆர் ஆள்வார் ? சொல்லுதம்பி ! 
நாடுவிட்டுக் காசி நகர்க்கு வரும்போது , 
பாடுபட்டு வந்த பலனிதுவோ என் மகனே ? 

ஏதுவகை தம்பி எனக்கறியச் சொல்லாயோ ? 
4190 

ஓதுமுரை மாமுனிவன் ஓதிவிட்ட காரணமோ ? 
அந்தரியாள் பங்கன் அருளிவிட்ட சித்திரமோ ? 
எந்தவித மோதெரிய வில்லைகாண் என்மகனே ! " 

" 


4177 : 2 பெற்று 1749 
4179 : 4 என்மீதில் 1749 
4180 : 2 கோபஞ் 1749 
4181 : 4 செய்தியொன்றுங் 1749 

4187 : 4 வரும்பொழுது 1749 
ஒப்புமை : அடி எண் . 4183 - 4186. இறந்து கிடக்கும் மகனைக் கண்டு சந்திரமதி 

புலம்புதல் . 
நீராள வாவி செறிநாட னைத்து 

நிறைமாத வற்கு தவினும் 
பாராளு நீர்மை தொடர்பற்ற தன்று 

படியாளும் எந்தை முடியில் 
காராள ரேர்கள் கடவோசை யோய்வில் 

கன்னோசி நாட தனைமேல் 
ஆராள வல்ல ரவமேவ னத்தி 
லரவாலி றந்த மகனே ! 

அரிச்.புரா . மயான காண்டம் - 25 


அம்மானை 


245 


என்பாள் திகைப்பாள் ; இரைந்து புலம் பிப்புலம்பி , 

வம்புருகி வாடி நொந்து ‘ மைந்தனே என் றழுவாள் ; 
4195 நாலெட் டறம் வளர்த்த நாயகியே ! என் றழுவாள் ; 

ஆலில் துயிலுமெங்கள் அச்சுதா ! என்றழுவாள் ; 
" வேலா " எனவுருகி " வேதனே ! " என்றழுவாள் ; 
" நீலா விநோ தநட நித்தனே! ” என் றழுவாள் ; 

ஆதித்தா ! ” என்றழுவாள் ; “ அம்புலியே ! " எங் றழுவாள் ; 
4200 நீதிக் குரியமன்னா ! நேசனே ! ” என்றழுவாள் ; 

நன்னாடும் நன்னகரும் நற்குலமும் விட்டகன்றேன் ; 
முந்நூலின் அந்தணற்கு மூண்டவிலைப் பட்டிருந்தேன் ; 
பாலகனார் தானிறக்கப் பார்த்திருக்க மாட்டேனே ! 

கோலமுள்ள ஈஸ்வரியே ! கோதையே ! என்றுருகித் 
4205 தெள்ளுதமிழ் சேருகின்ற செம்மல்தனை யும்பார்த்து , 

“ வள்ளல் தருங் கற்பகமே ! மைந்தனே ! நீயுமிந்தக் 
கானகத்தி லேமடிந்த காரியங்கண் டாலரசன் 
தான் மயக்க மாகித் தயங்கிநொந்து வாடுவரே ! 

அய்யனே ! என்மகனே ! அன்புடைய பாலகனே ! 
4210 வெய்யகொடுங் கானகத்தில் வெவ்வரவால் நீமடிந்த ( து ) 

இவ்வாறு என் தாயும் எந்தையருங் கேட்டிருந்தால் 
ஒவ்வாமல் அங்கவர்கள் உத்திறந்து மாளுவரே ! 
தாடாள னே ! உலக தாட்சணா ! என்குமரா ! 

வாடா முகமுனக்கு வாடவந்த காரணம்என் ? 
4215 தாயார் அருகிருந்து தம்பி தம்பி என்றாலும் 

பேயா நீ பேசாத பேரறிவுக் கென் சொல்வேன் ? 
ஏராமல் உன்னைவிலைக் ( கு ) ஈந்ததாய் தந்தைமுகம் 
பாராம லேகிடந்து பள்ளிகொண்டாய் பாலகனே ! 

பிள்ளைக் கிரங்காமல் பேதகங்க ளாய்நினைந்து 
4220 கள்ளமுறும் வஞ்சனைகள் காசினியில் செய்தேனோ ! 

அன்னியர் தன் பிள்ளைக்( கு ) அவத்தினைாள் செய்தேனோ! 
உன்னை இழந்து உருகுகிறேன் கண்மணியே ! " 


பா . வே . 4196 : 3 அச்சுதனே 1749 

4215 : 4 என்றழைத்தும் 1749 

4221 : 3 அவதிகளைச் 1374 
ஆரி -62 


246 


அரிக்சந்திரன் 


என்றென்று பற்பலகால் ஏங்கியேங் கிக்கதறிக் 

கன்றினிய சொல்லினிளங் கன்னிசந்திர மாமதிதான் 
4225 சிந்தைத் துயரமுடன் சென்றிறக்க வேணுமென்று 

தந்தன் உளந்தனிலே தானிருத்திக் கொண்டு பின்னும் , 


கலிவிருத்தம் 


" மாண்டபா லகனுடன் நாமும் மாண்டிடில் 
ஆண்ட சேய் தனையெடுத் தடக்கு வார் இலை ; 
ஈண்டு நாம் அந்தரத்( து ) இடைவ ( து ) ஏன் ? ” என 
நீண்டமா குழலனம் நெஞ்சத் தெண்ணியே . 


116 


வெய்மை சேர் மறையவன் விரைய வாஎன 
எம்மையிங் கனுப்பினான் ” என்று கண்டுமின் 
தம்முளந் திடுக்கெனத் தளர்ந்து தோளின் மேல் 
செம்மலை எடுத்தனள் சுடலை சேரவே . 


117 


நடை 
“ மைந்தனுடன் நாமுமிப்ப மாண்டு விட்டோ மாமாகில் 
எந்தனையும் மைந்தனையு மேவடக்க யார் ? " எனவே 


பா . வே . 4226 : 1 , 2 தந்தன்னுள் ளந்தனிலே 1749 


விருத்தம் . 116. 4 : 2 அறற்குழல் 

4 1749 
117. 4 : 4 செல்லவே 1749 


ஒப்புமை : விருத்தம் 116 & அடி எண் . 4227-4236 . மகன் இறந்து 

கிடப்பதைக் 
கண்டு புலம்பிய சந்திரமதி , தன்னை விலைக்கு வாங்கிய வேதியர் , 
வேதியர் மனைவி 
மனைவி ஆகியோரின் கடும் இயல்புகளை 

எண்ணி , 
விரைவில் வீடு திரும்ப வேண்டுமென மகனின் உடலை எடுத்துக் 
கொண்டு சுடுகாடு செல்லுதல் 


என மறுகி யிவனுடனாம் இறந்தே மாகில் 

இவனை எடுத் தெரித்தடக்க உரியா ரில்லை 
மன முருகா னம்மைலிலை கொண்டோன் சால 

வன் கண்ணன் மனைவியவன் றனின் மா பாவி 
சினமுடையார் விடியுமுதற் செல்லே னாகிற் 

செறுவரிவன் றனைக்கருக்கிச் செல்வ னென்று 
தனது திரு மகனைஎடுத் தணிதோள் வைத்துத் 

தள்ளாடி மதிதயனார் தனையை மீண்டாள் . 


அரிச் . புரா . மயான காண்டம் - 33 


அம்மானை 


247 


கோல மயிலாள் குலாவியுள்ளத் தே நினைந்து , 
4230 சாலவிலை கொண்ட வனும் தையலரும் மா கோவி 

மெத்தச் சினந்தவர்கள் மெய் நடுங்கப் பேசுவர்கள் ; 
உத்தகதி ரோன் எழுமுன் உண்மையுள்ள பாலகனைச் 
சென்றெடுத்து நாமடக்கிச் செல்லுவோம் என்று சொல்லித் 

துன்றுபுகழ் மைந்தனையுந் தோள் மேல் உறஎடுத்துத் 
4235 தள்ளாடி மெத்தத் தடுமாறி யே நடந்து , 

முள்ளாடுங் காட்டுவழி மொய்குழலும் ஏகலுற்றாள் . 
சாலப் பிணம்படுத்துத் தையல்கொண்டு போ நவகை 
சீலத் துடனறிந்து தின்கழுகு மோதிவிழக் 

காக்கை பறந்தடிக்கக் கண்டுபருந் தும்பறிக்கத் 
4210 தாக்குடைய சம்புகளுந் தானே அடைந்துலவ 

நாய்கள் துடர்ந்துவர நாலுதிக்கெல் லாம்பரந்து 
பேய்கள் துடர்ந்துவரப் பெண்பூத முந்தொடர 
ஆடை யிடை க்கி அலர் தருமோ கினிப்பேயும் 

சாடை யுடன் ஓடிவந்து தான் களித்து நின்றாட , 
4245 நீடியிந்த வண்ணம் நெளிந்துலவும் பேய்தனக்கும் 

நாடி மயங்காமல் நன்னுதலா ளும் நடந்து , 
பாடுபட்டு மெத்தப் பர தவித்துத் தள்ளாடிக் 
காடுபல வுங்கடந்து , கால்முழுதும் முள்ளாடச் 


பா . வே 


4236 : 4 ஏகலுத்தாள் 1749 
4241 : 2 அடர்ந்துவர 1749 


4241 : 4 லாம்பார்த்து 1749 


ஒப்புமை : அடி எண் . 4237-4250 . சந்திரமதி , மகனின் பிணத்தைச் சுமந்துகொண்டு 

சுடுகாடு வந்து சேர்தல் , 


‘ காடுமே டும்செறிந்த செந்நாய் முன்னே 

கௌவி இழுத் திடப்பறந்து கழுகு மோதப் 
போடுபோ டெனப்பலபேய் தொடரக் கொண்டு 

போகேனீ யெனக்கொடிய பூதம் சூழ 
மாடுதோ றும்பறிக்க நரிக டால 

வார்குழலும் சோர் துகிலும் வனந்தொட் டீர்க்க 
ஈடுபா டித்தனையும் பட்டு நீண்முள் 

இடுகாடு நீந்திநெடுஞ் சுடுகா டுற்றாள் , 


- அரிச் . புரா . மயான காண்டம் 


34 


248 


அரிச்சந்திரன் 


செவ்வையுறு முள்ளுஞ் சிறந்தபல காடுவிட்டுக் 
4250 கவ்வையுட னே சுடலைக் காட்டகத்தில் வந்தனள் காண் ; 

பந்தமுறுங் களி பலவிருக்கச் சாய்கைகளும் , 
வெந்ததலை மண்டை வெடிக்குமந்த வெண்டொலியும் , 
பிணங்கள் சுடும்புலையர் பேசு மவத்தொனியும் , 

நிணங்கருகி நாறும் நிறைந்த புகை வாசனையும் , 
4255 பத்திபத்தி யாகப் பலபிணங்கள் சூழவைத்து , 

முத்தி எரி யும் எரியும் மூண்டவள மும்பார்த்து , 
ஈதாம் சுடலை என அறிந்து கொம்பனை பாள் 
மீதான தோளில் மிகவிருந்த பாலகனை 

ஈமத் துறையில் இறக்கிமிக வைத்துவிட்டுத் 
4260 தாமக் கருங்குழலாள் சந்திரமதி அந்நேரம் 

சுத்துந் திசை முழுதுஞ் சூழ்ந்தோடி ஆராய்ந்து 
இத்துவெந்த கொள்ளி இசைந்ததொரு கட்டைகளும் 


பாட வேறுபாடு 


4253 : 3 , 4 பேசுமர வத்தொனியும் 1749 


ஒப்புமை : அடி எண் . 4251 

4251 -- 4274. சுடுகாட்டை அடைந்த சந்திரமதி , கிடைத்த 
கட்டைகள் மேல் மகன் உடலைக் கிடத்திக் கொள்ளியிடல் . 


பிணங்கள் சுடும் கடும்புலையர் அரவத் தாலும் 

பிளந்து தலை வெடித்திடுபே ரமலை யாலும் 
நிணங்கருகிச் சுறு நாறு முடையி னாலும் 

நெடுங்கனலின் கொழுந்தெழுந்த நிவப்பி னாலும் 
கணங்கள் மிகக் களித்தாடுந் துழனி யாலும் 

கனற்பொறியின் மலிவாலும் புகையி னாலும் 
சுணங்குபல பிணங்குபெருங் குரைப்பி னாலும் 

தோகைஅறிந் துணர்ந்துகொடுஞ் சுடலை சார்ந்தாள் 35 


கண்டனளீ தீமமெனக் கருத்தில் உன்னிக் 

கடவுளர் தங் காவலிற்றன் மகனை வைத்துப் 
பண்டுவெந்து கரிந்தகுறைக் கட்டை எல்லாம் 

பலதிசையும் விரைந்தோடிப் பார்த்தெடுத்துக் 
கொண்டுவந்து பிணங்கள்சுடும் சுடலை நண்ணிக் 

கொள்ளிஎடுத் தோடி அனல் கூட்டி மூட்டி 
மண்டுதழற் கட்டையின் மேல் மகனை வைத்தாள் . 
வளர்ந்தெரியும் கனல்விளக்க மன்னன் கண்டான் 

அரிச் . புரா . மயான காண்டம் -36 


அட்மானை 


249 


4265 


தேடிப் பொறுக்கிவந்து , சேர்ந்தகட்டை தானடுக்கி 
நாடியதோர் பாலனையும் நல்லகட்டை மீதேத்தி - 
அய்யனே ! உன்னை அரியதவந் தன்னாலே 
வையகத்தில் பெத்தெடுத்த மாதாவுக் கன்பாக 
உன்கையால் கொள்ளி பெற உண்மையுடன் சிக்காமல் 
என்கையால் கொள்ளியிட ஏற்கவந்தா யோ மகனே ? ” 
என்று சொல்லிக் கண்ணீர் இரண்டுவிழி மீதொழுக , 
வென்றியுடன் கொள்ளிவைத்து , மெல்லியருஞ் சுத்திவந்து , 
அச்கினியை மூட்டி அடர்ந்தெரித்தாள் அம்மானை ! 


4270 


அக்கினிகள் பத்தி அடர்ந்தே படர்ந்தெரிந்து 
தோன்றும் வெளிச்சமதைத் தொல்புலைய னுக்கடிமை 

பூண்ட அரிச் சந்திரனும் போந்து கண்டங் கந்நேரம் 
4275 மைந்தனர வங்கடித்து மாண்ட தறியாமல் 

இந்த இரவில் எவர்வந்தார் என்று சொல்லி , 


யாடவேறுபாடு 


4264 : 4 மீதேற்றி 1749 
4266 : 2 பெற்றடுத்த 1749 
4272 : 2 பற்றி 1749 


ஒப்புமை : அடி எண் . 
அடி எண் . 4275 

4275 -- 4288. புலையனுக்கு அடிமைப்பட்டுச் சுடலை காக்கும் 
அரிச்சந்திரன் தன் மகன் இறந்து விட்டான் என்பதை அறியாமல் , 
இரவில் மகன் உடலை எரிக்க வந்த சந்திரமதியைத் தன் மனைவி 

உணராமல் , பிணஞ்சுடுவதற்கான பணந்தராமல் பிறர் 
அறியாமல் பிணஞ்சுடமுயன்ற சந்திரமதியை நோக்கிக் கடுமொழி 
கூறி , மகன் உடலை எடுத்தெறிதல் . 


என 


அரவுகடித் தரசிளங்கோ இறந்தா னென்ப 

தறியாமல் வெகுண்டிறைவ னாரே யிந்த 
இரவுதனிற் பிணம்சுடுவா ரறிவோ மென்னா 

எழுந்திருந்து விரைந்தோடி யேடி மூடி 
தரவுரிய பொருளெனக்குத் தாரா தேநீ 

தனியேயிப் பனி இருளிற் சவங்கொ ணர்ந்து 
கரவினழல் சுடுவதுனக் கடைவோ வென்னாக் 
கால்வீசிக் கான் முளையை எடுத்தெ றிந்தான் 

அரிச் . புரா . மயான காண்டம் - 37 


இரி -63 


250 


அரிச்சந்திரன் 


உன்னும் பரண்விட் ( டு ) உகந்திறங்கி ஓடி வந்து , 
கன்னியரைக் கண்டு கடுங்கோப மாய்ச்சீறி , 

ஆர்மின்னே ! என்வரிசை யல்லாங் கொடுக்காமல் , 
4280 ஊர்செய்யா ஞாயம் உனக்குவந்த தோ ? ” எனவே 

நவ்வியந்த வேளையிலே நல்லஈ மத்துறையில் 
சவ்வையுடன் வந்தாய் களவாய்ப் பிணஞ்சுடவே ! 
சங்கையல்ல பொற்கொடியே ! தையலே ! நீதானும் 

எங்கையிருந் தேகிவந்தாய் எத்துடைய மங்கையரே ; 
4285 பேச்சியோ ? தான் கொடிய பிள்ளை தின்னும் ராட்சதையோ ? 

காட்சிக் கிரங்காத காராக்கிர வங்கிஷமோ ? 
சொல்லாய் எனவெதிரிச் சூழ்சுடலை யைப்பிரித்துச் 
சல்லாப மைந்தனையுந் தானே எடுத்தெறிந்தான் .. 

அந்நேரந் தன்னில் அரிவையரும் மெய்பதறி , 
4290 " என்னே ! " எனவும் இடிந்தேக்கந் தானாகி , 

" இந்நகரில் இவ்வூரில் இங்குள்ள சீரறியேன் ; 
உன்னியுங் கட்குள்ள உள்வரிசை நானறியேன் ; ” 
என்று நங்கை கூற , இசை வீர வாகடியான் 

கன்றிச் சினந்து கனிந்துமிக வேதுரைப்பான் - 
4295 “ மானே ! எனக்கு வரிசை பிணம் ஒன் றினுக்கு 

ஆனபணங் காலுடனே ஆடை முழம் வாய்க்கரிசி 
உள்ள துகாண் ; இவ்வாறு ) உதவி உந்தன் பாலகனைத் 
தெள்ளு தலீர் நீர்கடுங்காண் செப்பமுடன் " என்றுரைத்தான் . 

உங்கள் தனக்குள்ள உள்வரிசை நல்கிடவே 
4300 என்கை தனில் ஏதுமில்லை ; ஏழையெனக் காயிரங்கி 

மாண்ட மக னைச்சுடவும் வாஞ்சையுட னே சிறந்து 
வேண்டி விட வேணும் " எனவுரைத்தாள் அம்மானை ! 


ஒப்புமை : அடி எண் . 4291 , 4292 , பணந்தராமல் பிணஞ்சுடமுயன்ற சந்திரமதியை 

நோக்கிக் கடுமொழி கூறி மகன் உடலை எடுத்தெறிந்த அரிச்சந்திர 
னிடம் ( அரிச்சந்திரன் என அறியாமல் ) சந்திரமதி , " இவ்வூரின் 
நடைமுறை எனக்குத் தெரியாது ” எனத் தெரிவித்தல் . 


அறிந்துமிலன் இவ்வூரில் வழங்கு நீதி 


அரிச் . புரா . மயான காண்டம் 


38 


அம்மானை 


251 


4305 


தூண்டுபுகழ் மாதே ! சுடுகாட்டுக் குள்வரிசை 
ஆண்டபடி தந்துசுடும் ; யான்விடேன் ; " என்றுரைத்தான் ; 
என்றுரைத்த போதில் இசைவுடைய மங்கையரும் 
" நின்று சுடலையிலே நேசமுறுங் காவலனே ! 
உத்த தமரும் , உறவுடை யோ ரும்மிருந்தால் 
பத்தியுடன் ஏதும் பணங்காசு தானிருந்தால் 

மாண்டமகன் தன்னை மணித்தோளி லேயெடுத்துப் 
4310 பூண்ட இருள் வேளையிலே போந்து தனி யே நடந்து , 

வெந்த கொள்ளிக் கட்டை மிகப்பார்த் தெடுத்தடக்கிச் 
சந்ததியை யான் சுடவுந் தாரணியில் எய்துவனோ ? 
நீகருணை செய்தெனது நேசமுள்ள பாலகனை 
ஆகம்உட னேசுடவும் ஆதரவு செய்யும் ” என்று , 


மங்கிலியம் காணுதல் 


4315 


கன்னியருங் கை தொழுது , காலடியி லேவிழுந்து , 
“ உன்னுடைய தஞ்சம் ” எனவுரைத்துப் போத்தி நின்றாள் . 


பாட வேறுபாடு 


4303 : 3 , 4 சுடுகாட் டுடவரிசை 1749 
4305 : 2 போதே 1749 
4305 : 4 நங்கையரும் 1749 
4316 : 4 போற்றி நின்றார் 1749 


ஒப்புமை : அடி எண் . 

ண் . 4307 

4307 - 4316. சந்திரமதி , ஈமத்தலங் காத்திருக்கும் அரிச்சந்திர 
னிடம் ( அவன் அரிச்சந்திரன் என அறியாமல் ) இறந்த தன் மகனின் 
உடலைச் சுட உதவும்படி வேண்டிக் கூறிக் காலில் விழுதல் , 


பொருளுடையேன் றமருடையே னானா லிந்தப் 

புத்திரனைத் தோண்மீது வைத்துப் போந்தில் 
விருளிடையிற் சுடலையில்வந் தெய்து வேனோ 

எரிந்தகுறைக் கட்டையினி லேற்று வேனோ 
தெருளுடையா யறமுடையாய் வினையே னீன்ற 

சிறுவனையான் சுடக்கருணை செய்யாய் தேயா 
அருளுடையா யாதார மற்றேற் குன் றன் 
அடியிணையே தஞ்சமென வலறி வீழ்ந்தாள் . 

- அரிச் . புரா . மயான காண்டம் 


39 


252 


அரிச்சந்திரன் 


“ மானே எனைத் தீண்ட ளையகத்தில் ஆகாது ; 
ஆன புலையற் கடிமைநான் கண்டாயே ; 

இப்பணங்கால் சீலைமுழம் என்னையா ளும்மவற்கே; 
4320 செப்பியதோர் வாய்க்கரிசி செய்தபடி எந்தனுக்கு ; 

தந்தபடி உந்தனுக்குத் தானுதவி விட்டேன்காண் ; 
பந்தமுறுங் கால்பணமும் , பண்புகலை ஓர்முழமும் , 
ஆண்டான் வரிசை ; அதுகொடுத்துட் பாலகனை 

வேண்டிச் சுடுங்காணும் மெல்லியரே ” என்றுரைத்தான் . 
4325 காப்பணத்துக் காசுங் கலை முழமும் ஈயவென்றால் 

ஆப்பிடவும் என்னால் அவகாசம் ஏதுமில்லை ; " 
என்றென்றும் பின்னும் இளங்கொடியா ளும்முருகி 
நின்றுரைக்கும் வேளையிலே நேரிழையாள் தன் கழுத்தில் 

பொன்னனைய மங்கிலியம் போர்வேந்தன் கண்டனன் காண் . 
4330 உன்னியபொன் மங்கிலியம் உத்தமன்னன் கண்டவுடன் 

கன்னியரே ! நீயுமிந்தக் காசியினில் உள்ள மின்னார் 
தன்னில் அதியமுள்ள தையலே! நீ கத்ததெல்லாம் 


பாட வேறுபாடு 

4327 : 2 இன்னும் 1749 
4332 : 2 அதனமுள்ள 1749 


ஒப்புமை : அடி எண் . 4317 4324 , சந்திரமதி காலில் விழுந்து அழுது வேண்டியதும் 

ஈமத்தலங் காத்திருக்கும் அரிச்சந்திரன் , தான் அடிமைதான் 
என்றும் தன்னை அடிமைகொண்ட புலையனுக்குத் தரவேண்டிய 
கால்பணம் , ஆடை ஆகியவற்றைத் தந்து பின் 

சுடு என்றும் 
கூறல் . 


பொன்னனையாய் விடுவிடுயான் புலைய னென்னிற் 

புலையனும் அல் லேன் புலையற் கடிமை கண்டாய் 
என்னடிறீ தீண்டுவது தகாது நீதான் 

இப்பொருட் கியா னுரியனலே னென்னை யாள்வோன் 
சொன்னபணங் காலுண்டு கொள்ளி ஆடைத் 

துண்டமுமொன் றுண்டுதந்து சுடுதி யன்பால் 
அன்னவன்றான் படியாத எனக்குத் தந்த 
வாய்க்கரிசி யானளிப்பேனறிதி என்றான் , 

அரிச் . புரா . மயான காண்டம் - 40 


அம்மானை 


253 


பத்தும் பலகளவும் பாசாங்கும் உள்ளவள் காண் ; 

செத்த பிணத்தைச் சிறந்திரவு கொண்டுவந்தாய் ; 
4335 இத்தகொள்ளிக் கட்டை எடுத்தடக்கி வேகவைத்தாய் , 

உத்து தவக் கையில் ஒருகாசும் இல்லையென்றாய் ; 
வாய்க்கரிசி நல்க வகையேதும் இல்லையென்றாய் ! 
போக்கிடங்கள் ஏதுமில்லை என்று சொன்னாய் ! பூவையரே ! 

உந்த னுடகழுத்தில் உத்திலங்கும் மங்கிலியம் 
4340 அந்தரங்கள் பூமியுல கல்லாம் விலைகொ ளு 

மே ! 

! 
இந்த நகையிருக்க ஏதுமில்லை யென்றாயே ? 
தந்து சுடும் என்வரிசை தையலே ; " என்றுரைத்தான் . 


கலிவிருத்தம் 


மங்கலம் என்றசொல் வார்த்தை யானது 
நங்கைதன் காதுற நடுங்கி தானிலத் ( து ) 
அங்கமும் பதறிநொந் தயர்ந்து நெஞ்சமும் 
பெநா 

ங்கினள் அசங்கினள் நொறுங்கி வாடியோ 


118 


" அற்புத எழிலகம் ஆடை பூசணம் 
பொற்புடன் இழந்தனம் ; பூணிக் ( கு ) ஆளுமாய்ச் 
சொற்பல பணி செய்தோர் மகவைத் தோற்றனம் ; 
கற்பும் தான் இழப்பனோ? எனக்க லங்கினாள் , 


நடை 


மங்கிலியம் என்றுரைத்த வார்த்தை தனைக் கேட்டு 
அங்கம் மிகப்பதறி ஆவியெல்லாம் நொந்துருகி , 
வானில் உயிர்போக மண்ணிலுடல் வீழ்வதுபோல் , 
ஆன உயிர்குலைந்து அம்புவியி லேவிழுந்தாள் ; 


1345 


பாட வேறுபாடு 


4335 : 1 இத்தகுறைக் 1749 
அரி -64 


254 


அரிக்கந்திர 


அம்புவியி லேவிழுந்து அக்கினியி லேபிடித்து 
வெம்பும் மெழுகெனவே மெய்யுருகி மாது நல்லாள் - 

ஆசைபெறும் எந்தன் அரசன் விழிக் கல்லாது 
4350 காசினியி லே ஒருவர் கண்காணா மங்கிலியம் 

ஈமத் துறைகாககும் ஈனனுட கண்காண 
நா மருங் காசியினில் நாடிவந்த காரணமோ ? 
மாநாரை யும் மிழந்தேன் ; மன்னவனை யும் பிரிந்தேன் ; 

ஏன முடன் பாசுபணம் எல்லாத்தை யும்மிழந்தேன் ; 
4355 வேவதியனார் தம்முடைய வீட்டடிமை யாயிருந்தேன் ; 

காதலுள்ள பாலகனைக் காசினியி லேயிழந்தேன் ; 
எந்தனிறை கற்பை இழக்க வந்த காரணமென் ? 
அந்தரியே ! சுந்தரியே ! அம்பிகையே ! என் றுருகி 

உள்ளங் கலங்கி உருக்கலங்கித் தானழுது 
4360 வெள்ள மெனக் கண்ணீர் மிகவோட ஏதுரைப்பாள் - 
" முன்னாளென் 

தாதையர்க்கு முக்கண்ணர் சொன்னமொழி 
இந்நாளில் பொய்யாய் இருந்து தோ ? " என்றழுதாள் . 


பாட வேறுபாடு 


4357 : 4 காரியமென் 


1749 


ஒப்புமை : அடி எண் . 4347 - 4352. சந்திரமதி , 

4347--4332 . சந்திரமதி , தன் கணவன் கண்களுக்கு மட்டுமே 
புலப்படும் தன் மங்கல நாண் , சுடலை காக்கும் ஈனன் கண்களுக்குத் 
தெரிந்துவிட்டதே என வருந்திக் கூறுதல் . 

" அலைவி லாஅரிச் சந்திரற் கல்லது 
தொலைவில் யாவர்க்கும் தோற்றரு மங்கலம் 
புலையன் காணவும் போதுவ தோவெனா 
உலையின் மீது மெழுகொத் துருகினாள் ."" 

- அரிச் . புரா , மயான காண்டம் -44 


அடி எண் . 4361 , 4362 . ஈமத்தலங் காத்திருந்த புலையனின் ( அரிச்சந்திர 

னின் ) ( அரிச்சந்திரன் என அறியா நிலையில் ) கண்களுக்குத் தன் 
மங்கல நாண் 

தெரிந்ததை அறிந்து வருந்திக் கூறுகையில் 
சிவபெருமான் என் தந்தைக்குச் 

சொன்ன சொல் இன்று 
பொய்த்ததோ ? எனல் . 


“ இருள றுங்குணத் தெந்தைக்கு நல்வர 
மருளும் காலத் தரவணி வேணியான் 
றிருவு ளம்செய்த திவ்விய மென்மொழிப் 
பொருளு மித்தலம் புக்கபின் பொய்த்ததோ . 


அம்மானை 


255 


நாடகன்று . சேயிழந்து , நான் நடந்து வந்து.சுடு 

காடுகண்ட போதிலெந்தன் கற்பும் பறந்திடுமோ ? 
4365 மாயமோ ? ஈதுமந்த மாமுனிவன் சூத்திரமோ ? 

வாயமோ ? தூவலிந்த வாறெனக்குத் தோணு தில்லை; 
என்னையா ளுந்தலைவன் எந்தனையும் மைந்தனையும் 
பன் னுமறை நூல்பயிலும் பார்ப்பார் குலத்தில்வித்தார் ; 

அங்கவர் சொல் மீறா ( து ) அருமையுடன் நான் நடந்தேன் ; 
4370 இங்கெமது கற்புக்( கு ) இடுத்தம்வரக் காரணம் என் ?? 

கொடுமை செய்து நாளுங் குவலயத்தை ஆண்டோமோ ? 
கெடுமையுறு மந்திரிசொல் கேட்டு நல்ல தென்றோமோ ? 
ஆளுமடி யாரை அறநெருக்கங் கொண்டேனோ ? 

சூழும் பெரியோரைத் தூசனமுஞ் செய்தேனோ ? 
4375 

தலைவனுட வார்த்தை தனை மறுத்து நின்றேனோ ? 
வலுகொடிய பாவம் வருங்கோபங் கொண்டேனோ ? 
தந்தைதாய் சொல்லைத் தவறி நடந்தேனோ ? 
முந்துமறை வேதம் மொழிபிரட்டாம் என்றேனோ ? 

ஆளுந் தலைவற்( கு ) அரும்பாவஞ் செய்தேனோ ? 
4380 வாழும் மடந்தையர்க்கு மாகொடுமை செய்தேனோ ? 

வைத்தார் பொருளை வயிறெரியக் கொண்டேனோ ? 
குத்தமிகச் செய்து குடி கெடுத்து வாழ்ந்தேனோ ? 
எப்பாவஞ் செய்தேன் ? இசைவுகெட நான் நடந்தேன் ? 

இப்போதென் கற்புக் ( கு ) இடுத்தம்வந்த( து ) " என்று சொல்லி 
4385 வல்லியுள்ளம் வாடி வருந்திமிக வேபுலம்பிச் 

சொல்லி யழுதழுது சோகம் பலவுடனே , 


பாட வேறுபாடு 


4381 : 3 , 4 வயிறெரியத் தொட்டேனோ 

4383 : 3 இசைகேடாய் 1749 
ஒப்புமை : முன் பக்கத் தொடர்ச்சி , 

பனிம திச்சடைப் பாவைபங் காளனார் 
இனிய வாசக மின்றொடும் தீர்ந்ததாற் 
புனித னாரினும் பூவளந் தோனினும் 
முனிவ னோமுதி யோனென வேங்கினாள் . ” 

அரிச் . புரா . மயான காண்டம் - 46 


256 


அரிச்சந்திரன் 


“ பாங்குபெறும் அய்யோத்திப் பாராளும் என் தலைவன் 
ஆங்கரும் வேந்தன் அடர்ந்திலங்குஞ் செங்கமலக் 

கண்காணும் மங்கிலியங் காசியினி லே புலையன் 
4390 கண்காண வந்ததொரு காரணமென் ? " என் நழுது , 

விள்ளுமந்த வாசகத்தை வேல் வேந் தனுங்கேட்டு , 
உள்ளங் கவலைகொண்டு , உள்புழுங்கி விம்மிவிம்மிக் 
காளையரும் பாலகனார் கன்னியுமென் தேவி யென்றே 

ஆளழகன் உள்ளத் தறிந்துமுக மும்வாடி . 
4395 அங்கமுட னாக்கைபல வல்லாம் மிகக்குலைந்து , 

பொங்குமுரை நாவறண்டு போய்ப்பொருமி யேவாடி , 
விம்மி அழுங்கி அந்த வேல்வேந்தன் நின்றிடவே 
கொம்மை முலையனைய கோதையருந் தன்னுடைய 

வேந்தன் எனவறிந்து மெல்லியருங் கைகுவித்துச் 
4100 சாந்தமலர்ப் பாதந் தனனவணங்கிக் கேட்கலுற்றாள் ; 

கேட்கும் மடந்தையுடன் கேசரியும் ஏதுரைப்பான் 
"“ வாட்குரிய கண்ணனைய வல்லியரே ! உந்தனையும் 
பாலனையும் வேதமொழிப் பார்ப்பானுக் காளாக்கி 

ஏலும் வெள்ளிப் பொன்னுதவ ஈனனுக்கும் ஆளானேன் ; 
4405 என்று நடந்த இசைவெல்லாங் கூறிடவே 

ஒண்டொடியுந் தன்வா( று ) உரைத்தனள்காண் அம்மானை ! 


கண்டிருவர் தாமும் கவலை கொண்டு நின்றழுதார் ; 
வண்டார் குழலி மறுத்து , மன்னர்க் கே துரைப்பாள் 

" அஷ்டதிசை யாளும் அரசனே ! அம்புவியில் 
4410 இஷ்டமுடன் வாழ்ந்துண் டிருந்தோம் பலகாலம் ; 

பண்டைவிதி யாலும் படர்ந்தெழுந்த தீவினையால் 
எண்டிசையில் இவ்வாறும் எய்தினோம் காணரசே ! 
செம்மல் தனையுஞ் செகத்தில் இழந்தோமே ! 

விம்முங் கவலை மிகப்பெருகி மெய்யுருகி 
4415 மன்னவனே இந்த வகை கேடு வந்து தென்று 

பன்னிக் கவலைகொண்டால் பார்வேந்தே வாறதுண்டோ ? 


பாட வேறுபாடு : 


4411 : 3 படர்ந்தடர்ந்த 1749 


அமமானை 


257 


மா துடைமை வீடு மகவு செல்வம் இல்லை நிசம் ; 
நீதிநிசம் மன்னா ! நினைவு மயங்கா தே ” என்றாள் . 

" நீதி நிசம் என்றுரைத்த நீலவிழி வல்லியரே ! 
4420 ஆதி அரனறிய அப்புவியி லேநானும் 

மைந்தனுக்கும் உந்தனுக்கும் மண்டிவிடுந் தீமை செய்தேன் ; 
அந்தரங்கள் பூமிக் ( கு ) அதியதொரு வாய்மை செய்தேன் 
என்று பல சொல்லி இடைந்து நின்ற மாவேந்தன் 

துன்று குழலனைய தோகையர்க்கும் ஏதுரைப்பான் 
4425 விந்தமகன் றன்னை மிகவெடுத்துத் தா மடக்க 

ஆய்ந்தபடி எந்தனையும் ஆள் வீர வா குவனார் 


யாட வேறுபாடு 


4422 : 4 வாண்மை செய்தேன் 


1749 


ஒப்புமை ; அடி பண் . 4421 , 4422. சுடலையில் , சந்திரமதியை நோக்கி அரிச்சந்திரன் . 

உனக்கும் மகனுக்கும் தான் தீமை செய்தேன் ; வானிற்கும் 
பூமிக்கும் வாய்மை செய்தேன் " எனக் கூறுதல் . 


தீமை செய்த துனக்கும் சிறுவர்க்கும் 
வாய்மை தானது மண்ணுக்கும் விண்ணுக்கும் 


அடி எண் : 4425 -- 4432 . அரிச்சந்திரன் சந்திரமதியிடம் , " உன்னை 

விலைக்கு வாங்கிய மறையவனிடம் சென்று பிணத்தைச் சுடுவதற் 

கூலியைப் பெற்றுவந்து மகனைச் சுடு . " என்று கூற , அது 
கேட்ட சந்திரமதி , " அம் மறையவன் பணம் , ஆடை தந்து உதவ 
மாட்டானே ! " எனக் கூறி வருந்துதல் . 


கான 


உன்னை யாளும் மறையவற் குற்றிது 
சொன்ன காலந் தரின் அந்தத் தூசொடு 
பொன்னை வாங்கி அளித்து நின் புத்திரன் 
தன்னை நீசுடத் தக்க துனக்கென்றான் 


அரக்கெ னச்சிவப் புற்றவ ழற்கணன் 
ரெக்க மற்பமும் இல்லவன் இப்பொருள் 
தரக்க ருத்திலன் தந்திடிற் காண்பனென் ( று ) 
உரைத்து வல்லி மகனைவைத் தோடினாள் 


அரிச் . புரா . மயான காண்டம் - 63 


ஆரி -63 


258 


அரிச்சந்திரன் 


| - 


திட்டமிட்ட கால்பணமுஞ் சீலைமுழ மான துவும் 
கொட்டமிட்ட வேதியர் பால் கோதையரே நீவாங்கி 

வந்துசுட வேணும் ” என்று மன்னவனுங் கூறிட வே 
4430 அந்த உரை கேட் ( டு ) அரிவையரும் ஏதுரைப்பாள் 

" என்னையா ளும் மறையோன் ஈது தவப் போறதில்லை 
இந்நிலத்தில் ஈந்தால் இனிஅறிவேன் " என்று சொல்லி , 
ஆதி பராபரையே ! அந்தரி ! மா நீலகண்டி ! 

நீதியுத்த மைந்தனுக்கு நீ துணைகாண் ; " என்று சொல்லி , 
4435 ஈசன் விடும் வசனம் இன்னமென்ன வாறு ” எனவே 

நேசமுடன் எண்ணியந்த நீள்சுடலை விட்டகன்று . 
மங்கையருஞ் சென்றனள் காண் ; மன்னவனும் அந்நேரம் 
தங்கு புகழ்பெருகுந் தன்பாலன் பாலணு 

அங்கம் பதறி அறவுருகித் தான் வாடிச் 
4440 செங்கையினால் புத்திரனைச் சென்று தொட வே நாணி . 

வெண்கரடம் உண்ட விளாவின் கனியெனவே 
நண்சடலம் நிற்க நயந்தவுள்ளங் கெட்டு நொந்து , 
ஆத்தாக் கவலையுடன் அக்கினியில் காய்மலர்போல் 
பூத்த மலர்வதனம் போதமிக வுங்கருகி 


பாட வேறுபாடு 


4431 : 3 ஈதுதரப் 1749 
4437 : 2 சென்றாள் காண் 1749 


ஒப்புமை : அடி எண் . 4437 4442. மகனின் உடலை எரிப்பதற்குத் தேவையான 

பணம் , ஆடை ஆகியவற்றை மறையவனிடம் இரந்து பெற்று 
வருவதற்காகச் சந்திரமதி சுடுகாட்டிலிருந்து சென்றதும் 
அரிச்சந்திரன் மகனின் உடலைக் கையால் தொட நாணி , வருந்தி 
நிற்றல் . 


" மங்கைகடி தோடிடலும் மைந்தன் முகம் நோக்கி 
அங்கைதொட நாணிமனம் அஞ்சி அயல் நின்றே 
கங்கைவள நாடன் இரு கண்கலுழி சிந்த 
வெங்கயம் நுகர்ந்தவிள வின் கனியை ஒத்தான் . " 

- அரிச் . புரா . மயான காண்டம் 


64 


அம்மானை 


259 


மன்னன் புலம்பல் 


சந்தக் கலிவிருத்தம் 


குழிப்பு : 


தன தத்த தன தத்த தனதத்த தனனா 


" நெறியுத்த மறைபெத்த நிலையற்கு விலையாய் 
முறியிட்டும் உனைவித்த முறைதொட்டு மிகவே 
குறியிட்டும் உயிர்விட்ட குறைசெப்பு விளியா 
ரறிவுத்த செயமிக்க வருமைப்பொன் மகனே ,. 


120 


தன தந்த தன தந்த தன தந்த தனனா 


அனம்வந்து நடை கண்டு மருள்மங்கை யுடன் நீ 
எனை நம்பி வழிவந்தும் இடர்தங்கும் வகையோ ? 
மனம் நொந்து மலைவுண்டு மறிகின்ற விதிதான் 
இனியெந்த வகையென்றும் உரை எந்தன் மகனே ! " 


121 


நடை 


4445 


ஆசையுத்த பாலகனே ! ஆதித்தன் மேனியனே ! 
நேசமுத்த குஞ்சரமே ! நீடுலக தாட்சணனே ! 
எம்மோ டிணங்கிவந்தோ யிப்பாடு பட்டிறந்தாய் ! 
செம்மையுள்ள புத்திரனே ! சீருடைய கண்மணியே ! 


பாட வேறுபாடு 


விருத்தம் 120 . 


1 : 1 , 2 நெறியுற்ற மறைகெட்டு 1749 
4 : 1 ரறிவுற்ற 1749 


நடை 


4445 : 1 ஆசையுற்ற 

சையுற்ற 1749 


ஒப்புமை : அடி எண் . 4447. மாண்ட மகனின் உடலை எரிக்கச் சந்திரமதி சுடலை வர , 

அங்கே சுடலை காத்திருந்த அரிச்சந்திரன் இறந்தது தன் மகனென 
அறிந்தபின் , மகனின் உடலைப் பார்த்துப் புலம்புகையில் , 
என்னோடும் அன்னையோடும் நாடு நகர் துறந்து வந்தாய் ; 
இன்றோ இப்படி மாண்டு கிடக்கின்றாய் " , என வருந்திக் கூறுதல் , 


எந்த மோடுவந் திவ்வணம் பட்டனை 

- அரிச் . புரா . மயான காண்டம் - 51 , 


260 


அரிச்சந்திரன் 


அந்தணனும் உன்னை அடர்ந்திழுக்கும் அந்நேரம் 
4450 சிந்தையிரங் காதநெடுஞ் சீர்கேடன் என்று சொல்லிப் 

புத்தியுட னேயறிந்து பொன்றிவிட்டா யோ மகனே ! 
உத்தமனே நீயும் உறுங்காட்டிற் சென்றணுகி , 
இந்தனங்கள் கட்டி இசைந்துவர வும் அரவம் 

சொந்தமுட னேகடித்துத் துஞ்ச, அர னார்செயலோ ? 
4455 திக்கரசர் போற்றுமெழில் சிங்கா சனக்கொலுவில் 

மைக்கொடியார் ஏந்திவரும் மாணிக்கச் செய் மணியே ! 
ஆருமத்த காட்டில் அரவத்தால் நீமடியப் 
பேருடனே யுன்னை முதல் பெத்ததா யுஞ்சுமந்து . 

துள்ளும் பசாசு நிரை சூழ்கடலைக் காட்டில்வந்து , 
4460 தள்ளுசிறு கொள்ளி தனையடுக்கி யேகடவும் , 

ஐந்துமுக நா தன் அமைத்த படியிதுவோ ? 
சுந்தரஞ்சே ரும்மழகுஞ் சொல்லுரைக்கும் என் மகனே ! 
நீளும் புவிதனிலே நீசனுக்குத் தொண்டுபட்டு 

வாழுவார் தங்கள் வதனமிகப் பாரன் என்றோர் 
4465 

மா நாகத் தாலே மடிந்தாய் என துயி ரே ! 
தேனார் மொழியனைய செல்வி தருங் கற்பகமே ! 


பாட வேறுபாடு 

4450 : 1 , 2 சிந்தை இரங்காத 1749 
4458 : 3 பெற்றதா 1749 

4465 : 4 என தரசே 1749 
ஒப்புமை : அடி எண் . 4449 - 4451 , மாண்ட மகனின் உடலை எரிக்கச் சந்திரமதி 

சுடலை வர , அங்கே சுடலை காத்திருந்த அரிச்சந்திரன் இறந்தது 
தன் மகன் என அறிந்தபின் , மகனின் உடலைப் பார்த்துப் புலம்பு 
கையில் , மகனையும் , மனைவி சந்திரமதியையும் அந்தணனிடம் 
விலைக்கு விற்ற நாளில் நடந்த நிகழ்ச்சியை நினைந்து வருந்திக் 
கூறுதல் . 


விற்ற நாளில் என் மேனி தழீ இயநிற் 
பற்றி யந்தண னீர்த்ததும் பார்த்திருந் 
திற்றை நாண்மட் டிரங்காத வென்வயின் 
உற்ற பாவ மொழித்தனை யோான் றான் 

அரிச் . புரா . மயான காண்டம் 


53 


அம்மானை 


261 


மன்னுபுகழ்க் கன்னோசி மா நகரை யாளாமல் 
என்னுடனே வந்து இறந்தாயோ என்னுயிரே ! 

அறிவுடைய கண்ணே ! அதிசயமே எந்தவமே ! 
1470 பொறி அரலைக் கண்டலறிப் போந்துவிழுந் தேதுரைத்தாய் ? 

அப்ப ! எனலே அழுதுமன்னன் மெய்யுருகி , 
வெப்பமுடன் வாடி மிகவே பலகதறி , 
“ ஆதியிலே வே தன் அமைத்தபடி அல்லாது 

நீதியற வேறுபடி நிற்குமோ? ” என்றரசன் 
4475 சிந்தை உடன் தெளித்து செப்பமுடன் நிற்கலுற்றான் . 

அந்தணன்பால் கால்பணமும் ஆடைமுழம் வாங்க என்று 
ஈமத் துறைவரிசைச் ( கு ) எய்துமந்த மானனையாள் 
தாமெத்த வாடித் தயங்கிவரும் வேளையிலே , 

கோசிகனார் ஏவக் கொடும் இயக்கர் மூவர் நண்ணிக் 
4480 

காசிநகர் ஆளுமதிக் காவலனார் பெத்தெடுத்த 
துன்னுமெழில் பாலகனைச் சோரமுடன் கொண்டுவந்து , 
உன்னும் உயிர்செகுத்து ஒண்டொடியாள் செல்வழியில் 


பாட வேறுபாடு 


4468 : 3 , 4 இறந்தாய் எனதுயிரே 
4469 : 4 என் தவமே 1749 
4473 : 4 அல்லாமல் 1749 
4480 : 1 , 2 காசி நகராளுங் 1749 
4480 : 4 பெற்றெடுத்த 1749 


குறிப்பு : 4477 - 4484 . 

4477 - 4484. இப் பகுதி அரிச்சந்திர புராணத்திலிருந்து வேறுபடுவதாக 
அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது . 


கிள்ளை மொழி அம்மறுகு கிட்டுவதன் முன்னே 
வள்ளையொலி மாட நிறை காசிநகர் மன்னன் 
பிள்ளையை எடுத்தயல் பெயர்ந்துயிர்செ குத்தே 
கள்ளர்சிலர் தல்லணி சுவர்த்துகொடு போனார் 

அரிச் . புரா . மயான காண்டம் - 56 


அரிச்சந்திரபுராணத்தில் , கோசிகன் ஏவலின்றி இயல்பாகக் கள்வர் சிலர் 
தகைக்காகக் காசி மன்னன் மகனைக் கொல்வதாக உள்ளதை , அம்மானை , 
கோசிகன் ஏவலால் கொன்றதாகக் கற்பித்துக் கதைப்போக்கை இன்னும் 

வலுப்படுத்துகின்றது . 
அரி .66 


263 


அரிச்சந்திரன் 


அன்னவர்கள் தான் பாட்டு ) அகன்றனர்காண் அம்மானை | 


-- 


கன்னியரும் அவ்வழிக்கே காதலுடன் ஓடிவந்தாள் ; 
4485 வந்தவளும் பாலகனை வண்மையுடன் கண்டவுடன் 

சிந்தைமிக வேவெருவிச் சென்று கிட்ட வேயணுகி , 
" என்னுடைய பாலகன் தான் இங்குவரக் காரணமென் ? 
அன்னியர் தம் பிள்ளையிதோ ? ஆர்மகனோ? ” என்றுசுத்திச் 

செர்மையுட னே குறிப்புஞ் செய்ய அடை யாள முட 
4490 தம்மதலை யாமெனவே தையலருந் தான் பார்த்துச் 

சங்கையுள்ள பாலகனைத் தாங்கிமிக வேயெடுத்துச் 
செங்கை தனிலேந்தித் தேவியரும் ஏதுரைப்பாள் 
நீத்திருக்கும் மாசுடலை நீணிலத்தில் வைத்தமகன் 

ஏத்தமுடன் இங்குவந்த தெந்தவகை ? மாயமிதோ ? 
4495 

பூதகணங் கொண்டுவந்து போட்டுவிட்டுப் போயின தோ ? 
காதலுடன் நாய் நரிகள் கண்டெடுத்துப் போட்டதுவோ ? 
என்ன வகையோ ? இதுமாயங் காண் ! " எனவே 
கன்னியரும் புத்திரனைக் காத்திருக்கும் வேளையிலே , 

காசிநகர் ஆளுமதிக் காவலனார் புத்திரனை 
4500 நேசமுடன் காணாமல் நீண்ட பெரு மன்னர்களும் 

வண்மையுள்ள மந்திரிமார் வல்லதலை யாரிகளும் 
எண்ணெண் திசைமுழுதும் எண்கோடி பேர்பறந்து , 
நாடியதோர் இல்லிடமும் நற்காவும் வாவிகளும் 
தேடிமிக வேயலுத்துச் செல்வனையுங் காணாமல் 


பாட வேறுபாடு : 

4486 : 2 வேபதறிச் 1749 
4489 : 1 , 2 செம்மை யுடன் குறிப்புஞ் 1749 
4491 : 3 தாங்கிமெள்ள 1749 


ஒப்புமை : அடி எண் . 4495 , சந்திரமதி , இறந்த மகனின் உடலைச் சுடலையில் விட்டு 

விட்டு , மறையவனிடம் பணம் பெறச் செல்லுகையில் வழியில் 
வேறொரு சிறுவனின் உடல் கிடக்கக்கண்டு , தன் மகனின் உடல் 
என்று மயங்கி , “ பூதகணம் மகனின் உடலை இங்கே கொண்டு 
வந்து போட்டனவோ? " என ஐயுற்று உரைத்தல் . 
எம்மதலை யைக்கணம் எறிந்தது கொல் ? 

அரிச் . புரா . மயான காண்டம் - 67 


அம்மானை 


263 


4505 வாடி வரும்வழியில் மங்கையையும் மைந்தனையும் 

நீடியதோர் காவலர்கள் நேசமுடன் வந்து கண்டார் . 


சந்திரமதி தலையாரிகிட்ட சிக்கினது 


கலிவிருத்தம் 


தேடி வந்த செழுந்தலை யாரிகள் 
நீடி மங்கை நிலையுறு மாடயில் 
ஓடி வந்தழ கொண்ணுதல் பாலனைச் 
சாடிக் கொன்றது தானென எண்ணியே , 


122 


மண்டு மேனியி லேவருஞ் சோரியைக் 
கண்டு , கள்ளி இவளெனக் காவலர் 
மென்று பல்லைக் கடித்தனர் ; மேல்பல 
துன்று காகமுஞ் சூழ் அனம் போலவே . 


123 


நடை 


கண்டவுடன் பார்த்துக் கடிய தலை யாரிகள் தான் 
ஒண்டொடியாள் மேனி உடல்முழுதுஞ் சோரிகண்டு , 

" தெள்ளுதமிழ்க் காவலனார் செம்மல் தனைக் கொன்றதொரு 
4510 கள்ளி இவள் ” என்று சொல்லிக் கண்டவர்கள் எல்லோரும் 

பத்தியத்த காகம் பலகூடித் தானுமொரு 
சுத்தியுள்ள அன்னமதைச் சூழ்ந்து கொண்ட வாறெனவே , 
அங்கவர்கள் எல்லாம் அரிவையரைச் சூழ்ந்துகொண்டு 

செங்கைக் கழியாலுஞ் சீர்வளரிக் கம்பாலும் , 
4515 வில்லுக் குதையாலும் , மிக்க தடிக் கம்பாலும் , 

ஒல்லிச் சினந்தும் உறத்தடித்து வீசிடவே , 
அங்கத்தில் அங்கம் அடைந்து முறி பட்டுலைந்து , 
மங்கைதிரு மேனி வடுக்களுற வுந்தடிக்க , 

வாய்த்த முதுகு முதல் வண்ணமணி போனியெங்கும் 
4520 சீத்த முடனடிக்கச் செய்ய தொரு மானனையாள் 

சித்தமிக வேகலங்கிச் சீராக நொந்து நொந்து , 
“ உத்தபுகழ் ஈஸ்வரியே ! உன் செயல்தான் என்று நின்றாள் . 
அந்நேரந் தன்னில் அவர்கள் தனி லேசிலபேர் 
உன்னியடிப் போரை ஒருநொடிக்குத் தாளுமென்று . 


264 


அரிச்சந்திரன் 


4525 பத்தியுட னே விலக்கிப் பாவையரைத் தான் பார்த்து , 

“ உத்தபடி நீவதைத்த உண்மையென்ன ? " சொல்லுமென்றார் . 
அந்நேரந் தன்னில் அரிய புகழ்ச் சந்திரமதி , 
இன்னவர்க ளோடே இசைந்தபடி நாமுரைத்தால் 

எம்மொழியை மெய்யென் ( று ) இவர் குறிப்ப தென்றமில்லை ; 
4530 செம்மலுட னே நாமுஞ் சென்றிறக்க வேணும் ” என்று , 

ஆக முடனிருத்தி ஆயிழையும் ஏதுரைப்பாள் 
வா குதலை யாரிகளே ! வாய்த்த நெடுஞ் சேவுகரே ! 
செல்லனைய பாலகனைச் சென்று கொன்று போட்ட துநான் ; 
இல்லையென்று சொன்னால் இனிநீங்கள் ஏன்விடுவீர் ? 
அல்லவென்று சொல்ல அறியேன் காண் ; என்றுசொல்லி 
வல்லி மிகவும் மகிழ்ந்துரைத்தாள் அப்மானை ! 
கொண்ட கள்ளி தானிவள் காண் ; 

தானிவள் காண் ; கொத்தவன்பால் செல்க " என்றே 
மண்டலஞ்சூழ் காவலரும் மண்டு தலை யாரிகளும் , 

மாண்ட மகன் தன்னை அந்த மங்கையுட கைக்கீந்து , 
4540 பூண்டிறுகச் சேர்த்துப் பொருங்கயத்து னால் கட்டி , 

முன் நடத்தி மின்னாள் முது குபுறத் தேஇவர்கள் 
பன்னி அடித் தேவிரட்டப் பாவையரும் அஞ்சியஞ்சி , 
நாய்கள் பலதொடர நண்ணிவெறித் தேநடக்கும் 

தூயசெழு மானென வே தோகைவெருண் டேகலுற்றாள் .. 
4545 ஆனபுகழ்க் காசி அரசர்பிரான் அந் நேரம் 

மானமுள்ள நீதி மகவிழந்த வாட்டமதாய் , 
இந்திரவி யுந்தவழும் ஏகமணி மண்டபத்தில் 
மந்திரிமார் சூழ்ந்து நிற்க , மன்னவருஞ் சூழ்ந்து நிற்க , 


ஒப்புமை : அடி எண் : 4541 - 4544. காசிநகர் அரசனின் மகனைக் கொன்றதாகச் 

சந்திரமதியைக் காவலர்கள் அரசன் இருக்குமிடத்திற்குப் பிடித்துச் 
செல்லுதல் . நாய்கள் பின் தொடர மான் அஞ்சி நடுங்கிச் செல் 
வது போலச் சந்திரமதி , வீதியில் காவலர் தொடரச் செல்லுதல் . 


குறித்ததி சினத்தொடு கொதித்தவர் அடிக்கத் 
தெறித்தகுரு தித்துளி திசைத்திசையின் மொய்க்கப் 
பிறித்திரு கயிற்றிடை பிடித்துவர நாய்மேல் 
வெறித்தடர மானென வெருண்டுமுன் நடந்தாள் . 

அரிச் . புரா . மயான காண்டம் - 76 


அம்மானை 


265 


அந்தணருங் காத்து நிற்க , ஆனைபடை சூழ்ந்து நிற்க , 
4550 முந்துபல மேளமொடு மூதண்டங் காத்து நிற்க , 

வெஞ்சா மரைகளிடும் மெல்லியருங் காத்து நிற்க , 
இஞ் சொல்புகழ் மன்னன் இசை மகனைத் தானினைந்து , 
சிந்தை நொந்து வாடித் தியக்கமுட னேயிருக்கும் 

அந்தநெடும் வேளை அடர்த்து நடந் தேகிவந்து , 
4555 தங்குபுகழ் சேருந் தலையாரி யானவர்கள் 

மங்கை தனைக் கொண்டுவந்து , மன்னவனார் மூன்னோக்கி ,, 
ஏத்தமுள்ள கேசரியே ! எம்மையா ளும்மரசே ! 
பூத்தமலர் உந்தலுட புத்திரனைத் தான் வதைத்த 

கள்ளிஇந்தப் பொல்லாக் கடுஞ்சூரி தான் ! ” .எனவே , 
4560 ஒள்ளியமாய்ச் சொல்லி உகந்துசே வித்து நின்றார் . 

மன்னனிடஞ் சென்றவுடன் மாதனைய சந்திரமதி 
தன்னிலைமை யோடே தளஞ்சூழக் காத்து நின்றாள் . 
தாலம் புகழரசன் தையலரைத் தானோக்கிப் 

பாலகனைக் கீழைவைத்துப் பாவையரே நீதானும் 
4565 வந்தவர லாறுதனை வாகாகக் கூறும் " என்றான் . 

சந்திரமதி அந் நேரந் தன்கா லினை நோக்கி 
மண்டலமெல் லாம்புரக்கும் மாவேந்த னோடுரைப்பாள் 
" எண்டிசைகள் தோலும் இரை யெனக்குச் சிக்காமல் , 

பேய்போல் அலைந்தேன் ; பிணம்போல வுங்கிடந்து . 
1570 நாய் போல் உணவருந்தி . நல் நரிபோ லே துயின்று , 

பொற்றியெரி யும்வயத்தில் போட்ட அன்னஞ் சிக்காமல் 
இற்றை இரவிலப்பால் ஏத்தஉயிர் கொண்டுதின்ன , 
மாய வெறியெடுத்து வந்தேன் காண் ; இன்றிரவுன் 

கோயிலெய்திப் பாலகனைக் கோலமுட னே எடுத்து , 
4573 வாகும் உயிர்செகுத்து வன்பசிக்குப் போடவென்று , 

ஆகமுடன் மெத்த அகமகிழும் அந் நேரம் , 
காவ லுடையவர்கள் கண்டுகட்டிக் கொண்டுவந்தார் ;; 
பூபாலா! என்றுநெடும் பூவையருஞ் சொல்லலுற்றாள் . 


பா . வே . 4571 : 2 பும்வயற்றில் 

1749 
4572 : 4 கொண்டுதிங்க 1749 
அரி -67 


266 


அரிச்சந்திரன் 


கன்னி யுட நிலையுங் கட்டுரைத்த வாய்மொழியும் 
4580 மன்னன்மிக வுங் கேட்டு மங்கையரைத் தான் பார்த்து , 

வண்ணமணிச் செங்கமல மங்கையிவள் ஆமெனவும் 
நண்ணு மெழில் கற்புடைய நாரியிவள் ஆமெனவும் 
சுந்தரஞ்சேர் ஒப்பினையுஞ் சொல்லழகுங் கண்டவுடன் 

" எந்தநகர் ஆளும் இறையவனார் தேவியரோ ? " 
4585 என்று மன்னன் ஆராய்ந்து எண்ணியெண்ணிச் சிந்தையுத்து 

வென்றியுள்ள காவலர் பால் வேல் வேந்தன் கூறலுற்றான் -- 
" பாலகனைக் கொன்றதிந்தப் பாவையல்ல கண்டீரே ! 
சீலமுட னே இவளுஞ் சென்று கொன்றேன் என்றவகை 

மாறியுரை சேவுகரும் வல்ல தலை யாரிகளும் 
4590 மீறிச் சினந்து , மிகவடித்து விட்ட தினால் 

மாத்தமுத்துச் சிந்தை மனம் வெறுத்துச் சொன்ன துகாண் : 
ஏத்தமுள்ள கன்னியிவள் ஏதுயிருங் கொல்லறியாள் ; 
கொல்லும் உயிரை என்று கூறி ஆங் காரமுடன் 

சொல்லும் வகைக்களவின் சூத்திரமுந் தானறியாள் ; 
4595 வாழும் உயிரை வதைபுரிந்து தானிருந்தால் 

நீளுங் குறிப்பு நிலைவிபரந் தன்னுடனே 


ஒப்புமை : அடி எண் . 4587 - - 4592. காசிநகர் அரசன் மகனைத் தான் கொன்றதாகச் 

சந்திரமதி கூறக் கேட்ட காசி நகர் அரசன் காவலரிடம் , " சேவகரும் 
தலையாரிகளும் இவளை மிகவும் அடித்துத் துன்புறுத்தியதால் 

வெறுத்து இவ்வாறு கூறுகின்றாள் ; இவள் கொலை 
செய்திருக்க மாட்டாள் எனக் கூறுதல் . 

இடர்ப்பல இவட்கிடர் இழைத்தமை நமக்குச் 
சுடச்சுட உரைக்குமிவள் சொன்ன மொழி என்றான் 84 


மனம் 


அடி எண் . 4595 - 4598. தன் மகனைக் கொன்றதாகக் குற்றஞ்சாட்டப் 

பட்ட சந்திரமதியைப் பார்த்த காசிநகர் அரசன் , " இவள் கொலை 
செய்ததாகத் தெரியவில்லை : கொலைபுரிந்தவளாயின் 

இவள் 
முகத்திலும் கண்ணிலும் கொலைக்குறி தெரியும் ; இவள் முகத் 
கண்களிலும் 

அவ்வாறான குறிப்பெதுவும் தோன்ற 
வில்லை . எனக் காவலரிடம் உரைத்தல் . 
* உயிர்க்கொலை புரிந்தவர் முகக்குறி உ ரைக்கும் 
கையிற்குறி உரைக்கும் இரு கட்குறி உ ரைக்கும் " 

அரிச் . புரா , மயான காண்டம் - 85 


திலும் 


அம்மானை 


267 


முகத்தில் குறிதெரியும் ; முண்டகப்பூங் கைதெரியும் ; 
செகத்திலிரு கட்குறியுஞ் செப்பமுட னே தெரியும் ; 

என்றரசன் சொல்ல இசைகா வலருரைப்பார் 
4600 “ நன்றி நடு வீதியிலே , நல்ல பெரும் பாதையிலே, 

மாவேந்தே உந்தனுட மைந்தன்கத றக்கதறக் 
தா மேந்தி ஊட்டி தனை அரிந்து சோரியுண்டு 
மாறா வெறியெடுத்து வாடுகையில் சென்று ,கண்டு , 

வீறாக நாம்பிடித்து வேந்கனே வந்தம் ” என்றார் . 
4605 துய்ய புகழ் வேந்தனிந்தச் சொல்கேட்டுப் பின்னொருகால் 

“ தையலே ! என்னுடன் பொய் சாத்தாமல் கூறும் ” என்றான் . 
அன்ன தருவே ! அறிவுடைய கோளரி யே ! 
உன்னுடனே நானும் உரைமறுத்துச் சொல்லுவனோ ?? 

வறுவகை இல்லை விபரமுடன் உள்ளபடி 
4610 லீறுங் குருதியுடன் மிக்க அடை யாளமுடன் 

என் மேனி மீதிருக்க இக்கலை எல் லாம் இருக்க 
நன்மையுள்ள காவலரும் நாட்டமுடன் கண்டிருக்கக் 
கொண்ட தில்லை என்றினிநான் கூறினே னாமாகில் 

மண்டலத்தில் யாவருக்கும் வன்மையுடன் ஏறாது ; 
4615 அய்யமில்லை காணரசே ! ஆகமுள்ள பாலனையும் 

வையகத்தில் கொன்றது நான் ; மத்தொருவ ரல்ல ” என்றாள் , 
கன்னி யிவையுரைக்கக் காசிநகர் மன்னவனார் 
தன்னுளத்துக் கேறாமல் தானவனும் ஏ துரைப்பான் 

" தக்கபுகழ் சேருமிந்தத் தையலாள் கொன்றதென்றே 
4620 மிக்க தலை பாரிகள் சொல் மெய்யென வும் நாம்குறித்து 

நீண்ட குழல் மங்கையரை நீளுலகி லேவதைத்தால் 
மாண்டமக னுக்குயிரும் வாறதுகள் என்றுமில்லை ; 
பாவமிது பாவம் " என்று பார்வேந்தன் அந்நேரம் 

காவலரே ! இப்புதுமை கண்ட றியும் என்றுரைத்தான் . 
4625 “ வேந்தனே ! நாங்கள் விழிகுளிரக் கண்டுவந்து 

சேர்ந்த படியுரைக்கச் செய்யிழையும் தானுரைக்க , 


1749 


பா வே , 4606 : 3 , 4 சாற்றாமற் சொல்லுமென்றான் 

4618 : 3 மற்றொருவ 1749 
4618 : 3 தான் மறுத்தும் 

1749 


268 


அரிச்சந்திரன் 


மாது கொன்ற தில்லையென்று வையகத்தில் விட்டுவிட்டால் 
ஓதுமனை தோறும் ஒருகுழவி இல்லாமல் 

வந்துவந்து தானெடுத்து மாவதைகள் செய்திடுவார் ; 
4630 சந்தேக மில்லை ” என்று தானுரைத்தார் அம்மானை ! 


அந்நேரம் மன்னன் அவர் மனதுக் கேத்தவராய்த் 
துன்னுங் குணமுடைய துய்யவரைத் தானழைத்து , 
“ வாருங்காண் நம்முடைய மைந்தன் கிடந்திடத்தே 

பாரும் ; மங்கை காலடியோ ? பண்புமெவர் காலடி யோ ? 
4635 ஆர் அடியோ என்று அறிந்து வந்து கூறும் ” என்றான் . 

சார்புடையார் தையலடி தானளந்து சென்றிடுமுன் , 
வல்லாளன் கோசிகனும் வாகுபெற முன்னோடிச் 
சல்லாப மாகத் தடங்கள்பல உள்ள தெல்லாம் 
ஓடி அழித்தான் ஒரு நொடியில் ; அம்மானை ! 


4640 நீடியதோர் காவலரும் நேர்ந்தவடி பார்க்கலுற்றார் ; 

கா தம் ஒருவழிக்குக் கன்னி அடி யல்லாமல் 
ஏதும் அடி வேறையொன்றும் இல்லையென்று கண்டுவந்து ,, 
“ ஐந்தருவே ! நாங்களடி ஆராய்ந்து தான் பார்த்து 

வந்தோங்காண் ; இந்த மடமான் அடியொழிய 
4645 வேத்தடி கள் இல்லை யென்று வேந்தனுட னேயுரைத்தார் . 

வேத்தடிகள் இல்லையென்ற வீரியத்தைக் கேட்டரசன் , 
இந்தக் கொடுமை தனக்( கு ) ஏது செய்வேன் ஈஸ்வரியே ! 
பைந்தொடியைப் பார்த்தால் பழுது வே றேதுமில்லை ; 

பாலனுயி ரைச்செகுத்த பாவி என்றே சொல்லுகிறார் ; 
4650 

காலடியைப் பார்த்துவந்தோர் கன்னி அடி என்று சொன்னார் ; 
என்னவகை மாயமிதோ ? என்மன துக் கேற்கு தில்லை; 
கன்னிபழு தில்லாத காரிகைகண் ; உள்ளபடி 


பாட வேறுபாடு 


4631 : 4 கேற்றவராய்த் 1749 


4641 : 4 யல்லாது 1749 
4645 , 4646 : 1 வேற்றடிகள் 1749 
4651 : 4 கேற்கவில்லை 1574 


1748 


அய்மானை 


269 


4655 


இவ்வா றுடையவளை இங்கு நாம் வெட்டிவைத்தால் 
எவ்வாறு தோசம் நமக்( கு ) எய்து மோ என்றறியேன் ; 
முன்னைவிதி தான் இவள் மேல் மூடிய தோ ? சாடியதோ ? 
அன்னையரே ! என்று திரி யம்பிகையைப் போற்றி , மன்னன், 
" வாழுமிந்த நாட்டில் மடமானுக் குத்தவர்கள் 
நீளும்படி உண்டெனளே நேர் பார்த்து வாரும் " என்றும் 
நங்கையரைத் தானும் நடத்தியே செல்லும் ” என்றும் 
துங்கமுனைச் சேவுகர்பால் சொல்வேந்தன் விட்டவுடன் , 
திக்கிலுள்ள வீதி திசையும் பலதெருவும் 
" மைக் கொடியார்க் குத்த பனி , ருண்டோ ? காணும் ” என்று , 
காவலருந் தான் அலைந்து , காணோம் என நடந்து , 
பூபாலன் கிட்டவந்து போந்தரைத்தார் அப்மானை ! 


4660 


4665 


உல்லாச நீகியுடன் உத்திலங்கு வாழ்வு பெறும் 
வல்லாளன் காசிநகர் மாவேந்தன் அந்நேரம் 
வள்ளலரிச் சந்திரற்கும் மங்கையர்க்கும் மைந்தனுக்கும் 
தெள்ளுமதி மந்திரிக்குஞ் சீரகனுக வேணு மென்று . 
பண்டைவிதி முத்திப் படர்ந்திருந்த சீராலே 
ஒண்டொடியை வெட்ட உ.ளமீதில் எண்ணலுற்றான் ; 
எண்ணுகின்ற மன்னன் இசைமறை யோ ரைப்பார்த்து ,, 
நன்னுதலுக் கெந்த நடக்கையிட வேணும் ? ” என்றான் , 


4670 


பா . வே 4654 : 4 நானறியேன் 

நானறியேன் 1749 
4655 : 1 முன்னை வினை 1574 
4657 : 4 குற்றவர்கள் 1574 1749 

4663 : 2 தான் நடந்து 1374 
ஒப்புமை : அடி எண் . 4667 4670. பண்டைவிதி முற்றி வந்ததன் விளைவால் . 

காசி நகர் அரசன் , பாலனைக் கொன்றதாகக் குற்றஞ்சாட்டப் 
பட்ட சந்திரமதிக்குக் கொலைத் தண்டனை விதிக்க எண்ணுதல் , 


முன்னைவிதி யாலும்வினை முற்றுமத னாலும் 
என்னை இவள் தன்னைவிடல் என்பதுநி னைந்தே 
கன்னல்செறி காசிபதி கன்புரி மன்னன் 
மின்னை வதை செய்வதுவி ரும்பியொரு மித்தான் 


அரிச் . புரா . மயான காண்டம் - 95 


அரி .68 


270 


அரிச்சந்திரன் 


அப்போ கவுசிகனும் ஆதிமறை வேதியனாய்ச் 

செப்பமுடன் வந்து நின்று . சீர்வேந்தா ! கேளுமிந்தக் 
4675 கன்னிதனைக் கட்டுங் கயற்றுடனே கொண்டு சென்று 

உன்னிச் சிரசை உகந்துவெட்ட வேணும் ” என்றா ன் .. 
வேதன் மொழி கேட்டு வேந்தர் பிரான் அந்நேரம் 
மாது தனை வெட்டிவிட வாள் வீர வாகு தன்னை 

ஓடி அழையு மென்றே உத்தாள்கள் தன்னைவிட்டான் . 
4680 நீடியதோர் சேரி நண்ணி நீண்ட தொரு காவலர்கள் , 

வேந்தனரு ளிப்பாடு வீரவா ( கு ) ” என்றுரைத்தார் . 
ஆய்ந்தமொழி கேட்டவுடன் அவ்வீர வாகுவனும் 
வாளெடுத்துக் கச்சைகட்டி வாகுசமு தாடுடனே , 

நீளமுட னே இலங்கும் நீண்ட வுறு மாலைகட்டிக் 
4685 கார்மேனி எங்குங் கதம்பப் பொடிமணக்கச் 

சீரான அங்கையிலே திண்கிலுக்குத் தண் டேந்தி 
மத்தமதங் கொண்ட மதகளிறு போலெழுந்து 
கொத்தவனார் வீத்திருக்கும் கோவிற்கால் மண்டபத்தில் 

ஆசார மேடைக் கதியபல தூரநின்று , 
4690 பேசுமணி வாய்புதைத்துப் பெம்மானைத் தான் நோக்கித் 

" தேசமெல்லாம் போற்றும் திகழ் வேந்தே ! இப்பொழுது 
ஆச முட னென்னை அழைத்தபணி சொல்லும் ” என்றான் . 


பாட வேறுபாடு 

4679 : 1 , 2 ஓடியழை யும்மெனவே 1574 
4684 : 3 நீலவுரு 

நீலவுரு 1749 
4688 : 2 தாமிருக்குங் 1749 


1749 


அரசன் 


ஒப்புமை : அடி எண் . 4689. 4690 . 

4689 , 4690. புலையன் வீரவாகுவைக் காசிநகர் 
ஆளனுப்பி அழைத்ததும் , வீரவாகு . மன்னன் 

வீற்றிருக்கும் 
இடத்திலிருந்து தொலைவான இடத்தில் வந்து வாய்புதைத்து 
நிற்றல் . 


* தூர நின்று வாய்புனதத்து 

அரிச் . புரா . மயான காண்டம் - 102 


அம்மானை 


271 


காசிராசன் சந்திரமதியை வெட்டக்கொடுத்தல் 
“ வாகுபுகழ் சேர் வீர வாகுவே ! நீகேளாய் ; 

கோகிலத்தை யொத்தமொழிக் கோதையிந்த மாது நல்லாள் 
4695 துட்டியாம் ; பாலகனின் துய்ய உயிர் கொண்டனளாம் ; 

திட்டியா ( லே ) இவர்கள் சென்று கண்டோம் என்றுசொல்லிக் 
கூட்டிவந்தார் ; நீயுமிந்தக் கட்டோடே கொண்டுசென்று , 
வெட்டி வையும் ! " என்று சொல்லி வேந்தன் கொடுத்தனன்காண் . 

மன்னன் உரைத்தவுடன் வாள் வீர வாகுவந்து 
4700 .. 

அன்ன நடை மயிலை ஆரணக்கை ஓவியத்தை 
மெல்ல நடவு மென வீரமுடன் கொண்டுவந்து , 
சொல்லுந் தனக்கடிமைத் தொண்டான காவலனை ,, 
வாடா ! அடியவனே ! வல்லாளா ! " என்றுரைத்து 

வீடா ளேயழைத்த வீரவா கின்னெதிரே 
4705 வந்த அரிச் சந்திரனும் வாகுபெற நிற்கலுற்றான் . 

சிந்தை களிகூர்ந்து சீர்வீர வாகுரைப்பான் 
சுந்தரஞ் சேர் காசிநகர் சொல் வேந்தன் பெத்தெடுத்த 
மைந்தனுயிர் தன்னை வதை புரிந்த கள்ளி இவள் ; 
ஓர 

பாமல் நீ கொடுபோய் உத்தகளந் தன்னில்வைத்து , 
4710 வீரமுள்ள வாளாலே வெட்டும் " என்று தானுரைத்துக் 


பா . வே . 4699 : 4 வாகுவனும் 1749 

4701 : 2 நடவுமென்று 1749 
4703 : 4 என்றுசொல்லி 1749 
4706 : 2 களிகூரச் 1749 
4708 : 4 கன்னி இவள் 1749 


ஒப்புமை : அடி எண் , 4693-4698 . காசிநகர் வேந்தன் , வீரவாகுவை அழைத்து அவனிடம் , 

சந்திரமதியை ஒப்படைத்து , " இவள் , மகனைக் கொன்றதாகவும் 
அதனைத் தாங்கள் கண்களாற் பார்த்தோம் என்றும் சிலர் 
இவளைப் பிடித்துக் கட்டி வந்தனர் ; நீ இவளைக்கொண்டு சென்று 
வெட்டுவித்திடு " எனல் . 


துட்டி யாமிவள் குழவியைத் துணித்தனள் என்னாத் 
திட்டி யாற்கண்டேம் எனச்சிலர் அரிவையைப் பிடித்துக் 
கட்டி வந்தனர் கட்டொடுங் கொண்டுபோய்க் களத்தில் 
வெட்டு வித்தி டென் றீந்தனன் காசியர் வேந்தன் . 

அரிச் . புரா . மயான காண்டம் - 103 


272 


அரிச்சந்திரன் 


கட்டியகட் டோடெ இளங் கன்னியரை யுங் கொடுத்துத் 
திட்டமுள்ள வாளுஞ் சிறப்பாக வேகொடுத்தான் . 
வாளையுந்தன் மங்கையையும் மன்னவனார் தான் வாங்கிக் 
கோளையற வே நடத்திக் கொண்டுவந்தான் . அம்மானை !! 


4715 கொண்டுவரும் வேளையிலே கோதைஎனும் சந்திரமதி 

கண்டு கயறுபற்றும் காவலனைக் கேள்வனென்றே 
உள்ளந் தனில றிந்து உச்சாடனம் மிதந்து , 
வள்ளலுட கைவாள் மணிக்கழுத்தி லேபடவும் 

பண்டு நான் செய்த பலன்கிடைத்து தல்லாது 
4720 மண்டலத்தில் ஆர்க்கும் வருமோ ? ” எனகிழ்ந்து , 

ஓசைக் கிளிமொழியாள் உள்ள மெல்லாம் அன்புமிகுந் ( து ) 
ஆசைக் கொழுநனுடன் ஆயிழையும் ஏ துரைப்பாள் -- 
“ மன்னர்தொழு மன்னா ! பருவலர் தம் போரேறே! 

உன்னும் பதிபொன் உடைமைபடை தான் இழந்தும் ,, 
4725 ஆரணியம் நண்ணி அடர்ந்துமுறி பட்டுலைந்தும் , 

காரணமாய்ப் பாலகனைக் காசினியி லேயிழந்தும் 
பிள்ளை கொன்று சோரியுண்ட பேயரக்கி நீலிஎன்றும் 
கள்ளியென்றும் பேரெடுத்துக் கட்டும் வெட்டும் வந்தது காண் ; 

இத்தனையும் ஈசன் இசைத்தபடி அல்லாமல் 
4730 வித்தகனே வேறு விதியுண்டோ மேதினியில் ? 


ஒப்புமை : அடி எண் : 4711 47 14. வீரவாகு தன்னிடம் விலைப்பட்ட அரிச்சந்திரனை 

அழைத்து . இவள் காசிநகர் வேந்தன் மகனைக் கொன்ற கொலை 
காரி . இவளைக் கொலைக்களத்திற்குக் கொண்டுசென்று கொன்று 
விடு " என்று சொல்லிச் சந்திரமதியையும் தன் வாளையும் தருத 
லும் , சந்திரமதியையும் வாளையும் அரிச்சந்திரன் பெறுதலும் . 


... 

தோகையைக் கொடுத்து 
வள்ளி யோன் கையில் தன்கையின் வாளையும் கொடுத்தான் 105 


வாளை வாங்கித்தன் மாதையும் 
வாங்கினன் வந்தான் . 


அரிச் . புரா . மயான காண்டம் - 100 


-அம்மானை 


273 23 


இந்தச் - லம் எலும்புத பல் நரம்பு 
(பந்தும் இறைச்சி முடிந்திருக்கும் துட்பாண்டம் : 
நாலு முழத் துண்டம் நவமான வன்பீறல் 

ஏலம் புழுக்கூ ( 6 ) இதுவெகுநாள் நில்லாது , 
47.35 தங்கள் நிலைகைளும் தன்புகழுந் தன் கீர்த்தி 

எங்குமழி யா திரு.குங் காண எனநாளும் 
நெஞ்சகத்தில் வேறு நினையாமல் எண்ணாமல் , 
வஞ்ச முடன் எந்தனுக்கு வாட்டமுத்து நில்லாமல் , 

காசி நகராளுங் காவலனார் சொல்படியே 
4740 

வாசி பெருஞ் சீர்வீர வா குமொழி தப்பாமல் 
வெட்டுமென்ற சொல்படியே வெட்டுவதே 4 ல் லா மல் 
திட்டமுடன் வேறு , மன்னா ! சிந்தையிலும் எண்ணுவரோ ? ” 
என்று சொல்லி மின்னாள் இயம்ப . மன்னன் தான் கேட்டு 

ஒன்றும்உரை யாமல் உருகி நெடும் வீதிசென்றான் .. 
1745 

சென்றுவரும் போது செழுங்காசி நாட்ட கத்தார் 
துன்று குழல் சந்திரமதித் தொகையைப்பார்த்து ) ஏ துரைப்பார் - 


கலிவிருத்தம் 


" ஓதும் அன்ன நடையுறும் உத்தம் 
மாது காணும் ; மயில் எழிற் சாய்கையாள் ; 
சூது மா தனத் தோகைமின் னாள் தனக் ( கு ) 
ஏது கேடுவந் ( து ) எய்தாது ) " என்று ஏங்குவார் . 


124 


" எந்த நாட்டில் இருந்திடும் மங்கை யோ ? 
எந்த மன்னன் இசைபெருந் தேவியோ ? 
எந்த வண்ணம் இந் நாட்டில்வந் தெய்தியோ 
இந்த வண்ணம் இழுத்து ( து ); " என் றேங்குவார் . 


125 


பாட வேறுபாடு 


4731 : 3 எலும்பு : தசை 1749 
4735 : 2 நிலைமையுடன் 1749 
4739 : 3 காவலவன் 1749 

4741 : 4 யல்லாது 1749 
அரி -69 


74 


அரிச்சந்திரன் 


நடை 


காரார் குழலழகுங் கண்ணழகும் மூக்கழகும் , 
சீரார் முகத்தழகுஞ் செங்கமலக் கையழகும்,, 

இந்து நுதலழகும் , ஏத்தகனி வாயழகும் , 
4750 சிந்தையுற நோக்கிச் சிறப்பாகக் கண்டவர் தான் 

" துட்டமுத்த கள்ளியென்றும் சொல்லவுந்தான் நா எழுமோ ? 
கட்டவுந்தான் கைஎழுமோ ? கடிந்து சொல்ல வாய்எழுமோ ? 
வெட்டெனவுஞ் சொல்வருமோ ? விதி யோ ? விதியிதுவோ ? 

மட்டவிழுங் கோதைபங்கா ! மாயமிதோ ? " என்றிடுவார் . 
4755 " இம்மாதும் எவ்வூரின் ராசனுட மங்கையரோ ? 

அம்மா இவ் வூரில் அறியாமல் எய்திவந்தோ 
இப்பாட்டுக் காளாய் இவளானாள் ” என்று சொல்லி 
வெப்ப முடனழுது 

மெய்கலங்கி வீழ்வார்கள் , 
சுந்தரஞ்சே ரும்வடிவுந் தோகைமயில் சாய்சையுடன் 
4760 விந்தைப் பெருநடையும் மின்னுமிடை யும்முடைய 

தையலருக் கிந்தவினை தாரணியி லேவரவும் 
வெய்யவனே எய்தும் வினை யே ( து ) " என் றேயழுவார் . 
செப்பனைய பூண்முலையுஞ் சிங்கார வாள்விழியும் 

உற்பலம்போல் மேனி உடலுருவங் கண்ட , மின்னார் 
4765 நவ்விக் ( கு ) இரங்கி , நடு நடுங்கிக் கைநெரித்து , 

" இவ்வா( று ) இவட்குவினை எய்துமோ ? என்றழுவார் . 
" காவலவன் புத்திரனைக் காதலுட னே எடுத்து 
ஏவர் கொலை செய் ( து ) இவள் தலையில் வைத்தாரோ ? 


பாட வேறுபாடு 


4752 : 4 நாஎழுமோ 1749 
4762 : 3 விதமே ( து ) என் 1749 
4763 : 2 பூமுலையுஞ் 1749 
4765 : 4 கைநெரித்திட் ( டு ) 1749 


அம்மானை 


275 * 


இப்பாவை பேதை ; இவள் கொலைகள் செய்தறியாள் ; 
4770 எப்பாவ தோசர் இவள் தலைக்கு வந்து துகாண் ! 

பெண்பாவி ஆகையினால் பேதைமதி தன்னாலே 
கண்பாரா சிப்பதியில் கண்டிறக்க வந்து விட்டாள் 
என்று சொல்லி ஏங்கி இரங்கியழு வார்சிலபேர் . 

மன்று மொரு வீதி வருமா தர் ஓடி வந்து , 
4775 4.த்துவனைச் கொல்லுங் கொடிய விழிமருட்டும் 
சூத்திரங்கள் தான் மிகுத்த துய்ய நெடும் பாவியிவள் : 

: 
அய்யோ ! நம் மாதி அரசனுட புத்திரனை 
வெய்ய சின மாயெடுத்து மீறுங் கொலைபுரிந்த 

பா வியிவள் என்று பகர்ந்துவரு வார்சிலபேர் ; 
4780 தாவிவிளை யாடும் தனயன் றனக்கிவள் தான் 

பண்டு பழி காரியெனப் பாருலகில் வந்தாளோ ? 
தண்டி சுராவெனவே தான்மாங்கு வார்சிலர் தாம் . 
நெஞ்சிரக்கம் இல்லாமல் நேரனைய 

நேரனைய பாலகனை 
வஞ்ச முறக் கொன்றதொரு வல்லரக்கி காணும் ” என்பார் . 
4785 

சுத்திலுள் ளோர் காணாமல் சொல் வேந்தன் கோவிலிலே 
எத்துட னே தானேசி ஏந்தல் தனை யெடுத்துக் 
கொன்று கொலைபுரிந்த கோதையிந்த வம்பி ! " என்றும் 
மென்றுபல்லை யுங்கடித்து வெஞ்சினங்கூ றுஞ்சிலர் தான் 

அம்மா ! இவளரக்கி யானதுணி வுள்ளகள்ளி ; 
4790 செம்மல் தனைப்பார்த்துத் தின்றிடுவாள் என்று சொல்லி 

ஒக்கரையில் பிள்ளை ஒளித்து மொளித் தேவிலகிப் 
பக்கங்கள் தோறும் பரந்துவரு வார் சிலர் தான் ; 


" சு 


பா , வே . 4771 : 3 , 4 பேதை மதியாலே 1749 

4788 : 4 றுஞ்சிலர் தாம் 1749 
4790 : 2 தனைப்பறித்துத் 1574 1749 


ஒப்புமை : அடி எண் . 4769 , 4770. சந்திரமதியைக் கொலைக்களத்திற்கு அரிச்சந்திரன் 

அழைத்து வருகையில் , வழியில் நின்றோரில் சிலர் , மன்னன் 
மகனைக் கொன்று அப்பழியை இவள் தலையில் வைத்தது 
யாரோ? " என்று கூறுதல் . 


யார்கொன் றதோதெய் வமே 
இப்பாவி தன் தலையில் வைத்தாய் 

அரிச் . புரா . மயான காண்டம் 116 


276 


அரிச்சந்திரன் 


" பூதலத்தை யாளும் புரவலனார் இப்பொழுது 

சேதி யறியச் சிறைமாதைப் போட்டுவைத்து , 
4795 நீண்ட வளமை நிலைமையுடன் பாராமல் 

கண்டு வெட்ட வேதுணிந்த சோபாவெகு பாவம் ” என்பார் . 
" சீராய்ந்த மாதுடைய சேதிகண்டு வெட்டிடவும் 
ஆராய்ந்து பாரா ( த ) அரசனுக்குக் கேடுவரும் ” 
என்று சொல்லி மெத்த இரங்கி அழு தேவிழுந்து , 
மன்றில் கிடந்து , நொந்து , வாடிய வார் சிலர் தார் . 
மத்துஞ் சிலதோகை மாது நல்லா ருப்பார்த்து , 
உத்தநிறை சேர்ந்திலங்கும் ஒண்ணு கலாம் இந்தமின்னாள் 
அற்ப நடையும் அன நடையுஞ் சித்திரமும் 

கற்பில் அருந்ததிகாண் காரிகையள் தன்னுடய 
4805 பொற்பொளிரும் மேனியுடன் பூரண சந் திர முகமும் 

பற்பசர ணத்தழகும் பாருலகி லேபார்த்துக் 


4800 


பாட வேறுபாடு 


4796 : 3 கோலமிகு 1749 
4801 : 1 மற்றுஞ் 1749 
4802 : 1 உற்றநிரை 1749 
4804 : 3 காரிழையாள் 1749 


ஒப்புமை : அடி எண் : 4793 – 4796. சந்திரமதியைக் கொலைக்களத்திற்கு அரிச்சந்திரன் 

அழைத்து வருகையில் , வழியில் நின்றோரில் சிலர் , “ இவளைச் 
சிறையில் வைத்திருந்து இவள் மன்னன் 

வள் மன்னன் மகனைக் கொன்றது 
உண்மையா ? என ஆராயாமல் , இவ்வாறு கொல்ல அழைத்துச் 
செல்லுதல் பாவம் ” என உரைத்தல் . 


இவள் கொன் றவா ( று ) 
இல்லாத போதிவளை வறிதேவ தைத்தபழி 

யார்பால தென்று பகர்வார் 
கொல்லாது வன் சிறையில் வைத்தே விளங்கினிவள் 

கொலைதான் வதைத்திடு தலாம் 
அல்லாது விட்டிடலும் அறமாகும் என்ன அவர் 

அவரோ ( டு ) உரைத்துழ லுவார் . 


அரிச் . புரா . மயான காண்டம் - 119 


அம்மானை 


277 


கண்டால் கலிதிரும் : காசினியில் செல்வமெய்தும் ; 
உண்டாகுங் கற்பும் உகந்த நிறை யுங்குணமும் ; " 

என்றென்று பேசி இசைத்துமிக ஓடிவந்து 
4810 நன்றிபெருஞ் சந்திரமதி நன்முகத்தைப் பார்த்திடுவார் . 

மறுத்துஞ் சிலதோகை மங்கையர்கள் ஓடி வந்து , 
* உறுத்துங் கயத்துவடம் உன்கை நெகிழாதே 
பெலத்துப் பிடித்து நட ; பேர்ச்சுடலைக் காவலனே ! 

சிலத்வத் இல்ளுக்கதியஞ் ஒருமுண்டு காணும் ” என்று 
4815 சொல்லிப் பலவுரைக்குந் தோகையர்கள் தான் சில பேர் ; 

செல்லி தனைச் கட்டுஞ் சிறந்தவடங் கொண்டேகும் 
நல்ல புலையன் தளினக முர் விழியும் , 
பல்லழகும் , மூக்கும் , பரந்ததெத்திச் சீரழிதம் , 

வெத்தியணு கும்புயமும் , மிக்கஎழி லும் மொயிலும் 
4820 பத்தியுள்ளார்க் கன்புதவும் பச்சை நெடு மாலவ னோ ? 

கொச்சைக் குறத்திதெய்வ குஞ்சரிடாங் குத்தம னோ ? 
அச்சமுறும் பாணத் ( து ) அனங்க ? இந்திரனோ ? " 
என்பார் ; மிகவும் இசைந்து நின்று பார்த்திடுவார் .. 

அன்பாக வுஞ்சிறிது -ஆயிழைமார் துரைப்பார் 
4825 “ மைக் கொடியாள் கூட மகனையுந்தா னே நடத்தி 

விக்கிறோம் என்றுனந்த வீரியன்காண் என் றுரைப்பார் . 
“ விக்கிறோம் என்றுவந்த வீரியனே யாமாகில் 
தக்க மடந்தையரைத் தான் கடத்த மாட்டானோ ? 


பா , வே . 4815 ; 3 தோகையருந் 1749 

4825 : 3 , 4 மகனையுந் தானடத்தி 

4 & 25 ; 2 என்றுரைத்த 1749 
ஒப்புமை : அடி எண் . 4827 , 4828 , சந்திரமதியைக் கொலைக்களத்திற்கு அரிச்சந்திரன் 

அழைத்துச் செல்கையில் , வழியில் நின்ற பெண்கள் சிலர் " முன்பு 
இவளை விலை கூறிலிற்றவன் இவன் என்றால் இவளை விட்டு 
விடக்கூடும் . இதுவரை விட்டுவிடாததால் இவளை முன்பு 
விற்றவன் இவன் அல்லன் ” என்றும் , சிலர் “ இவன் தான் என்றும் 
கூறுதல் . 
விலைகூறி விற்றவலும் இவனாகில் விட்டிடுவன் 
விடலீர் எனத்தொடருவார் 

அரிச் , புரா , மயான காண்டம் - 117 
ஆரி .10 


278 


அரிச்சந்திரன் 


அங்கவனும் அல்ல ” என்பார் ; “ ஆம் ” என்பார் ; “ இல்லை ” என்பார் . 
4830 " துங்கமுறும் வல்லவனே ! சொல் சுடலைக காவலனே ! 

வேந்தனுட பாலகனை வீறழித்த மங்கையரைப் 
போந்திரண்டு துண்டாய்ப் பொ றிவாளால் வீசும் ” என்பார் . 
" தீரவிசா ரித்துமிந்தச் செய்யிழையை வெட்டாமல் 

பாரப் பழிசுமக்கும் பார்வேந்தன் நாடுதனில் 
4835 வாழுவது நீதியல்ல ; வாய்த்த நலங் கெட்டு விடும் ; 

நீளும் புவியழியும் ; நீதி இது ; " என்று சொல்வார் . 
இப்படிக்கு நாட்டகத்தார் ஏந்திழையை மன்னவனைச் 
செப்பமுடன் கண்டுரைக்கச் செய்யவரிச் சந்திரனும் 

மாது தனைக் கட்டும் மணிக்கயறு தன்னுடனே 
4840 ஓதும் வெளிப்புறத்தில் உண்மையுடன் வந்தனர்காண் . 

அந்நேரந் தன்னில் அரியபுகழ் மந்திரிதான் 
மன்னனையும் மங்கையையும் வந்து கண்டு நொந்துருகி , 
இந்நாளில் ஈசனருள் எய்துமிவர்க் ( கு ) என்றறிந்து , 

துன்னும் புகழமைச்சன் தூர நடந் தேகிவரத்,, 
4845 துள்ளுங் கவந்தம் துடிக்குஞ்சுடு காட்டருகில் 

வள்ளலரிச் சந்திரனும் மங்கையரைக் கொண்டுவந்தான் . 
அக்களத்தில் கோசிகனும் அன்பாக ஓடி வந்து . 
தக்கபுகழ் வேந்தனுடன் தானுரைப்பான் அம்மானை ! 


கோசிகன் மீட்கிறேன் என்பது 


" மன்னுபுகழ் அய்யோத்தி மன்னனரிச் சந்திரனே ! 
4850 னுடைய வார்த்தை இயப் பக்கேள் கேசரியே ! 

உந்தன் மனை யள்தன் உயிர் மீட்பேன் வெட்டாமல் ; 
மைந்தன் உயிரும் வரவழைத்து நான் கொடுப்பேன் ; 
அடிமைப் படும்முறியை யான்வாங்கி யேகிழித்து 

நெடிய பதி தனக்கு நேசமுடன் ஏகவைப்பேன் ; 
4855 எந்தன்மக ளான இருவரையுஞ் சேரும் ; அல்லால் 

தந்த நகர் எனக்குத் தந்ததில்லை என்று சொல்லும் ; 


பாட வேறுபாடு 


4837 : 1 , 2 இப்படி அந் நாட்டகத்தோர் 1749 


அம்மானை 


279 


பூபாலா ! என்று புனிதமுனி கேட்டிடவே , 
போபால ! என்று சொல்லிக் கொத்தவனும் ஏதுரைப்பான் 

" தொண்ணூத் தறுவர் தொகு நிலைமை கண்டுதள்ளிப் 
4860 

பண்ணத்தும் ஈசன் பதமறிந்து கொண்டாடி , 
ஏவருக்கும் மேலாய் இருக்குந் தவமுனியே ! 
தேவருக்குந் தேவே ! தெரியாதோ எந்தனுள்ளம் ? 
மண்ணாசைக் காக மகிழ்ந்துமதி மங்குவனோ ? 

பெண்ணாசைக் காகப் பிழை கேடு சூடுவனோ ? 
4865 

ஆடகத்துக் காக அருநரகில் எய்துவனோ ? 
சூடகத்தோர் பாண்டத் துடக்குக் ( கு ) உருகுவனோ ? 
வேண்டாம் ; இவ் வாறு விளம்புவதை விட்டுவிடும் ; 
தாண்டவங்க ளாடுஞ் சதாசிவனார் தாமறியச் 

சொல்லேன் மறுவசனம் ; துய்யபுகழ் மா தவனே ! 
4870 எல்லாம் 

எல்லாம் இழந்தேன் இனிஉயிருக் கேங்குவனோ ? 
நில்லா தீர் ; என்று நெடுங்கா வலன் உரைத்தான் . 
வல்லமுனி வன் கேட்டு மன்னன் செயம் எனவே 
எண்ணிக் கவுசிகனும் எய்துதற்கு முன்பாக 

விண்ணில் புரந்தரனும் வே தவசிட் டர்முனியும் 
4875 எண்ணரிய தேவருடன் எல்லோரும் தானெழுந்து . 

நண்ணிமித சோதனையின் நாள் முகிவென் றேயறிந்து , 
பார்த்திருந்தார் கண்டார் பகர்கோசி கன்மொழியும் , 
ஏத்தமுள்ள மன்னன் இசைவுரைத்த காரியமும் ; 

உள்ளத் திருத்தி உகந்திருந்தார் அப்மானை ! 
4880 எள்ளிளப்பூ நாசி இலங்குசந்திர மாமதியைக் 

கட்டவிழ்த்து வேந்தன் , கனிந்து கிழக் கேமுகமாய்த் 
திட்ட முடனே சிறந்திருங்காண் " என்றுரைத்தான் . 
இவ்வாறு தன்னை இயலரசன் கூறிடவே 
ஒவ்வுங் கதிரோன் உகமையுட னேயறிந்து , 


பாட வேறுபாடு 


4858 : 3 கொற்றவனும் 1749 
4864 : 3 பிழைகேட்டைச் 1749 
4869 : 3 துய்யதொரு 1749 
4875 : 1 எண்ணிறந்த 1749 


280 


அரிச்சந்திரன் 


ள் 


4885 தேட்டமுள்ள மன்னவனைச் சேர்ந்த கொடு மையிருளும் , 

நாட்டில் பரந்திருந்த நல்லதொரு வல்லிருளும் , 
ஏகக் , கதிர்பரப்பி இப்புலிவா னம்புகழத் 
தாகமுள்ள மன்னன் தவம் பெறவும் வந்துதித்தான்,. 

கிழக்குமுக மாயிருந்த கிள்ளை மொழி மங்கை நல்லா 
4830 வழக்கமுடன் கைகுவித்து மார்த்தாண் டனைத்தொழுது , 

ஈசன் தனைத் தொழுது ஈஸ்வரியை நெஞ்சில்வைத்துப் 
பாச மறநெடிய பச்சைமா லைப்பணிந்து , 
தந்தி முகனைச் சகோதரவே வாயுதனைச் 
சிந்தை யுறவே சிறப்பாக வுந்தொழுது , 


எழுசீர் ஆசிரிய விருத்தம் 
" கன்னோசி வள்ள லுட செம்ம லென்றும் 

கனிவுத்த நீதி வளமை 
மன்னோசை தங்கு மகனாசை கொண்டு 

வருநாரி என்ப தது போய் 
முன்னோது காசி மறையோன கத்தில் 

முனை தொண்டி வம்பி எனவே 
இந்நாளி சைத்தும் எனை வெட்ட வேந்தன் 

இறையோனை விட்ட பரனே . 


126 


மூதான வண்ட மலைலாரி மன்றில் 

முளைசீவ னுக்கும் இதமாம் 
மா தாசு கந்த கவுமாரி பங்கில் 

வழுவாது றைந்து வளர்சீர் 
வேதாக மங்க ளதுதேட எங்கும் 

விரிவாயி ருந்த விசுவ 
நா தாவெ னக்குன் னருளேபு ரிந்துன் 

நளினப்ப தத்தை யருள்வாய் . 


127 


பாட வேறுபாடு : 


4891 : 2 தனைவழுத்தி 1749 
4894 , 4 வேதொழுது 1749 


அம்மானை 


281 


தடை 


4895 “ வேதப் பொருளே விசுவசங்க ரா ! பரனே ! 

நாதப் பொருளே நமோ நமசி வாயநம ! 
இன்றிறக்கும் நாயேன் இனிமேல் பிறந்தாலும் 
வென் றிபெறுங் கன்னோசி வேந்தனுட புத்திரியாய் , 

என் தலைவன் தானே எனக்குக் கொழுநனுமாய்ப் 
4900 பொன்பயிலும் எந்தன் புதல்வன் புதல்வனுமாய் , 

மந்திரி என் மந்திரியாய் வதிட்டர்குரு தேசிகனாய் 
வந்திடவே வேணும் மகாதேவா ! " என்று சொல்லி 
மங்கையருங் கைதொழுது , வானகத்தை யும் பார்த்து , 

“ அங்கண்மா ஞாலத் தரசர் மிகவாழ , 
4903 

நீதி தழைக்க, நிறையாக மும்பெருக , 
வேத மறைவிளங்க விண்ணோர் மிகவாழ 
மாரி மிகப் பொழிய , வையகமெல் லாந்தழைக்கக் 
காரிகையார் கற்புங் கனிவாய் மிகவளர 

வேணும் ” என்று வாழ்த்தி மிகவே புகழ்ந்துரைத்துத் 
4910 

தாணு வென வேதுதித்துத் தையலரும் வீத்திருந்தாள் ,. 


சந்திரமதியை வெட்டினது 


வீத்திருந்த மங்கையரை வெட்டவென்று வேலரசன் 
சேர்த்ததிருக் கைவாள் சிறப்பாய் உறைகழத்தி , 
ஆதித்தன் ஈசன் அரி அயன்மா வல்லியரைக் 

காதிப் பெரிய கணபதியைக் காங்கயனை 
4915 நெஞ்சகத்தி லேயிருத்தி , நேசம் மயங்காமல் 

பஞ்சாட் சரம் ஓதிப் பார் மகளை யும்பணிந்து , 
“ நீதி ஒழிந்து நெடுந்தவமும் பொய்த்துவிட்டால் , 
ஆதியரன் சொல்லும் அருமறையும் பொய்யானால் , 


பாட வேறுபாடு 


4895 : 4 ரா ! பரமா ! 1574 
4901 : 3 வசிட்டர்குரு 1749 

4910 : 1 , 2 தாணு செயலெனவே 1749 
ஆரி -71 


282 


அரிச்சந்திரன் 


தருமம் நிலைகுலைந்து தாரணியி லேமறைந்தால் 
4920 அரிய பொருள் மெய்ஞ்ஞானம் அல்லாம் அவத்தமென்றால் 

மங்கை சிரசறுந்து மண்ணில் விழ வேணும் ” என்று 
வெங்கோபங் கொண்டோங்கி வெட்டினன்காண் அம்மானை ! 


வெட்டியவாள் அந்தமட மெல்லிதிருப் பொன்கழுத்தில் 

மட்டலருஞ் செண்பகப்பூ மாலையாய் வீழ்ந்ததுவே ! 
4925 வாள்மாலை யாகிவிழ மன்னன்பிர மித் ( து ) , இரண்டு 

தோள் பூரித் தே ,சிவனைத் தோத்திரங்கொண் டேத்திடவே 
“ மையிட்ட கண்ணி வளம் அரசன் சொன்ன ( து ) ” என்றே 

ற 
கைகொட்டி யேமகிழ்ந்து காசிநக ரோர் துதிக்க, 

விண்ணில் புரந்தரன் முன் வீத்திருந்த மாவதிஷ்டர் 
4930 மண்ணிலரிச் சந்திரன் முன் வந்து நின்று கொண்டாடி , 

மணி மார்புடனே ஆலிங்க னம்புனைந்து , 
வீரமுள்ள வேந்தன் எனவே மிகப்புகழ்ந்து , 
" தேடிய என் சீசன் தெளிவுடையான் என்று சொல்லிப் 

பாடினான் வேதம் மிக ; பா தமிரண் டும்பதியச் 
4935 சத்தமுடன் தித்திமித்தி தான் செயஞ் செ யங்களென்று 

நிர்த்தமிட்டான் விண்ணுலகும் நீள் உலக முங்கேட்க 


எழுசீர் ஆசிரிய விருத்தம் 


இந்த வாறுந டந்த நீதிஇ 

லங்கு காரண காரியஞ் 
சிந்தை கூர அறிந்து தான் திரி 

யம்ப கன் தி றல் நல்கவே 
தந்தி ரத்துடன் எண்ணி யேதய 

வாகி யேசிவ காமிதன் 
பந்த னத்தொடு கூறி யேபரி 

வாக வா என வோதியே . 


128 


பாட வேறுபாடு 


492913, 4 வீற்றிருந்த மாவசிட்டர் 


1749 


அம்மானை 


283 


சிவன் வந்தது 


மின்னு கோசலை மேவு கேசரி 

வீர மும்பிர தாபமும் 
பன்னு சிந்தைவ ளப்ப மும்பத 

மோது சாரிவி கற்பமும் 
துன்னு மின்பலி னோத மான துக் 

கங்க ளுங்குண நேசமும் 
தன்னு ளேயித மாய றிந்துச 

தாசி வம்வெளி யான தே . 


129 


நடை 


இவ்வா றலாவி இலங்குமந்த ஒல்லையிலே 
வெவ்வா லமுதருந்தும் வித்தகனார் தாமறிந்து . 

மன்றுபுகழ் ஈஸ்வரியை வாவென் றருகழைத்து 
4940 வென்றிபெறும் நல்ல விடைவாக னத்தேறி 

நீதியுடன் கையில் நிறைமான் மழுவிலங்கச் 
சோதிப் பிறையிலங்கத் துய்யசடை தானிலங்கக் 
கொக்கிறகு மின்னக் குளிர் கங்கை யும்மிலங்க , 
அக்குவடம் மின்ன அழகுவிழி மூன்றிலங்கப் 
பூதியணி மேனியுடன் போர்த்தபுலித் தோலிலங்க , 
மோதிப் பல நாகம் மூண்ட பணி தானுமின்னத் 
தோடுங் குழைக்காதுந் துன்னிச் சிறந்திலங்க , 
ஆடும் பதமிலங்க , ஆதிமறை வேதமுடன் 

தூயதொரு நாரதருந் தும்புருவும் வீணைசெய்ய , 
4950 ஆயிரங்கை வாணன் அரியதுந் துமிமுழங்க 

நீதியரிச் சந்திரனார் நேசமுடன் காத்திருந்த 
ஆதி தலந் தேடி அரன்வந்தார் அம்மானை ! 


4945 


மங்கை உமையவளும் வாஞ்சைமிக வேபெருகிச் 
செங்னகக் கிளியிலங்கச் சிங்காரப் பூவிலங்க 
எண்ணரிய வேள் நின் றிலங்கும் எழிலுடனே 
வண்ணமளிப் பொன்னும் மரகதமே னிச்சிறப்பும் 


4955 


284 


அரிச்சந்திரன் 


ன் 


தோன்றிப் புகழ்ந்து சுகமாக வேயெழுந்த 
துன்று * மதனவெழில் தோகையெனுஞ் சந்திரமதி 

மெய்க்கு மயானம் விளக்கமுள்ள காட்டகத்தில் 
4960 நிக்கு மிடந்தனிலே நீதியுடன் வந்தனள் காண் . 

மெய்குன்றார் சிந்தையிலும் வேலைவட வாலினிலும் 
வைகுண்ட மீதுறையும் மாயவினோ தத்திருமால் 
பைந்துழாய் மாலைமின்னப் பாணியிற்கோ தண்டமுட 

செந்திருவாழ் மார்பும் திகிரிநெடுஞ் சங்கிலங்கப் , 
4965 பச்சை நிறம் மின்னப் பவளவா யும் மிலங்க , 

மெச்சுமுந்தித் தாமரையும் மிக்கமுகத் தாமரையும் 
செங்கமலத் தாளுஞ் சிறந்துமிக வேயிலங்கப் 
பொங்குங் கருட நிலை போதமிகுந் தேறிவந்தார் . 

முப்புரி நூல் மின்ன முகங்களொரு நாலிலங்கச் 
4970 செப்புந் திருக்குடுமிச் சிண்டு சிறந் தேகமழப் 

பாவும் இதமும் பதமும் பகர்ந்தருள 
நாவில் இலங்கும் நயமான தேவியுடன் 
உன்னிய வேதம் உரையனந்தந் தன்னுடனே 
அன்னமிசை ஏறி அயன்வந்தார் அம்மானை ! 


4975 மண்டலமெல் லாந்துதிக்க வானகமெல் லாம் வழுத்த 

அண்டரண்ட கோளவரைக் ( கு ) அப்புறமெல் லாம்பறக்கும் 
வீறுது திக் கையிலங்க , மெய்ப்பணி நூ லும் மிலங்கப் 
பேறுதவுஞ் செய்ய பெருங்கமலத் தாளிலங்க , 

ஆனந்த ஞானத் ( து ) அரியமத மும்பொழிந்து 
4980 தானந்த மானதொரு தந்திமுகத் தெந்தையர் தாம் 

ஆகுதனி லேறி அடர்ந்துவந்தார் அம்மானை ! 
வாகுடைய வேலவனார் வள்ளிதெய்வ யானையுடன் 
ஆறுமுகம் ஈராறு மானபுய மும்மிலங்கக் 
கூறுமயில் கோழிக் கொடியும் மிக இலங்க 


பாட வேறுபாடு 


4963 : 1 பைந்துளப 1749 

4974 : 1 அன்னமதில் 1574 
தானம் ஒன்றாத எதுகை . 


அம்மானை 


-285 


4985 வாய்த்தமனிக் குண்டலமும் மார்பணிக ளுர்மிலங்கச் 

சேர்த்ததிருக் கைவேலுஞ் சிங்கார மும்மிலங்க , 
அட்ட திசை எல்லாம் அரைநொடியில் சுத்திவந்து 
வட்டமிடும் பச்சை மயில்வாகனத்தில்வந்தார் .. 

எட்டுத் திசையின் இசைபால கர்தாமும் 
1990 திட்டமுடன் தங்கள் செயவா கனத்தில்வந்தார் . 

முப்பத்து முக்கோடி மூண்டபெருந் தேவர்களும் 
நாற்பத்தெண் கோடி நளின ரிசியோரும் 
அட்ட வசுக்களுடன் ஆனரிசி தன்னுடனே 

சட்டம் மிகவுடைய சந்திரரும் சூரியரும் 
4995 எத்தேசத் தேவர்களும் எங்குமுள்ள மாதவரும் 

வித்தாரக் காசிதனில் வேந்தனரிச் சந்திரன்பால் 
பார் நிறைய அந்தப் பகவான் பதி நிறையச் 
சீரருள வேண்டிச் சிறந்து வந்தார் அம்மானை ! 


5000 


தேவசுர மின்னார் செயமங்க ளம்பாடி 
ஆவலுடன் பூமாரி அன்புடனே தூவி நின்றார் . 
கண்டேத்தி ஏத்திக் கனிந்து புகழ்ந் தேபுகழ்ந்து , 
கொண்டேத்தி ஏத்திக் குணமாக வேபணிந்து , 
நீதி அரிச் சந்திரனும் நேசமெல்லாம் அன்புமிஞ்சிப் 
போதவா னந்தம் பொதிந்தபே ரின்பமெய்தி , 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 


அத்தனே அரனே என்பன் ; 

அய்யனே சிவனே என்பன் ; 
பித்தனே விமலா என்பன் ; 

பிறையணி முடியா என்பன் ; 


பாடவேறுபாடு 


4987 : 1 , 2 அட்டகிரி லோகம் 1749 
4993 : 3 , 4 ஆன ரிஷியோரும் 1740 

499811 2 என்று 1749 
அரி .72 


அரிச்சந்திரன் 


கத்தனே பரையாள் பங்கில் 

காரணப் பொருளே என்பன் ; 
முத்தனே முதல்வா என்பன் ; 

முக்கணா தஞ்சம் என்பான் . 


130 


எண்ணரும் பிறவி தோன்றி 

இசைபல மாதர் யோனிக் 
குண்ணிடை புகுதா எண்ணம் 

குலவிய பதத்தை நல்க 
மண்ணுல கினில் என் முன்பு 

மயானகாட் டகத்தில் வந்த 
அண்ணலே துணை என் நோதி 

அடிக்கடி பணிந்து நின்றே 


131 


கலிவிருத்தம் 
திங்க ளும்புன லும்புனை வாய் செயம் ! 
பொங்கு தீமழுப் புண்ணிய னே செயம் ! 
சங்கு அரிஅயன் தேடரி வாய் செயம் ! 
இங்கு நீதரும் என் செயம் உன் செயம் ! 


132 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
கரியுரி உடையாய் போற்றி ! 

கடுவிடம் உகந்தாய் போற்றி ! 
திரிபுராந் தகனே போற்றி ! 

செழும்பரை இடத்தாய் போற்றி ! 
விரிபட உரகம் பூண்ட 

விமலனே அரனே போற்றி ! 
நரிபரி யாக்குஞ் சொக்க் 

நாதனே போற்றி போற்றி ! 


133 


நடை 


5005 தேவருக்கும் யாவருக்கும் சிக்கா தரும்பொருளே ! 

மூவருங்கொண் டேத்தும் முழுமுதலே போற்றியென்று 


பா . வே . விருத்தம் 130. 3 : 2 உமையாள் 1749 


அம்மானை 


287 


பாத மலரைப் பரிவாகப் போற்றிசெய்து 
வேதப் பராபரை தன் மெய்ப்பதத்தை யும் வணங்கி 

மாயோன் சரணம் வழுத்திமிக வுந்தொழுது , 
5010 சேயோன் குமரன் சிறந்தபத முந்தொழுது , 

முந்தி விநாயகனார் முண்டகத்தா ளும்வழுத்தி 
அந்தரத்தில் உள்ளோர் அனைவோரை யும்பணிந்தான் . 
எல்லையில்லா வாஞ்சையுடன் ஏத்திப் பணிந்திடுங்கால் 

வல்லபுகழ் ஈசன் மனமகிழ்ந்து கொண்டாடிச் 
5015 செம்மலரிச் சந்திரனைச் சென்றுவா என்றுரைத்தார் . 

அம்மொழியைக் கேட்டு அதிகபலம் பெற்றிலங்கி , 
மெய்ப்புலமை அய்யோத்தி வேந்தன் பணிந்து நின்றான் . 
மைப்பொலியுங் கண்ணியெனும் மங்கைசந்திர மாமதிதான் 

வையமெல்லாம் பெத்தருளும் வல்லிசிவ காமியுட 
5020 செய்ய பதமிரண்டும் சென்னியுற் வேபணிந்து , 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
அம்பிகை கெவுரி நீலி 

ஆதிகோ மளைமா வீரி 
கும்பமா தன ஒய் யாரக் 

குண்டலி நீல கண்டி 
வெம்புதா ருகனைக் காய்ந்த 

வித்தகி வயிரி சத்தி 
நம்பினேன் உனது பாதம் 

நம்பினேன் நம்பி னேனே . 


134 


காத்தருள் காந்த சித்தி 

கமலைகா கதிவி சார 
சூத்திர தாரை மோதும் 

சுந்தரி விந்தை பாரி 


* ட் , 


பா . வே . 5012 : 1 , 2 அந்தரத்துள் ளோர்கள் 1749 

5017 : 1 மெய்ப்புலவும் 1749 
5018 : 3 , 4 மாமங்கை சந்திரமதி it 

50 19 : 2 பெற்றருளும் 112 
விருத்தம் : 

t : : இந்தக் 1749 


288 


அரிச்சந்திரன் 


ஆர்த்திடு மறைகொண் டேத்தும் 

அரும்பொருள் ஆயி நேசி 
பாத்திர கபாலி தஞ்சம் 

பதமலர் எனப்பணிந்தே . 


135 


நடை 


ஆதி உமையே அபிராம நாயகியே 
சோதியே தஞ்சம் துணையென் றுறப்பணிந்து 
மன்னன் துதித்தபடி மங்கையரும் மந்திரியும் 

அந்நிலத்தில் உள்ளோர் அடியிணையைப் போத்திநின்றார் . 
5025 அப்பொழுது ஈசன் அரிச்சந் திரன் தனக்குச் 

செப்பமுடன் நல்ல சிறந்தவர முங்கொடுத்து , 
மந்திரியை யும் மழைத்து வள்ளலரன் கொண்டாடி 
நந்தா வரங்கள் மிக நல்கினார் அம்மானை ! 


செங்கமல ( மா ) வ தனச் செய்யிழைசந் திரமதியை 
மங்கை உமையவளும் வாவென் றருகழைத்து , 
வாழ்த்திப் புகழ்ந்து வரங்கொடுத்துக் கொண்டாடி , 
“ நேர்த்தியுள்ள சந்திரமதி நேரிழையே ! பத்தினியே ! 
மெத்தவெகு வாதைபட்டு மெய்யுருகி நொந்தனையே ! 

சித்தங்கலங் காதை யென்று தேவி உமை சொல்லிடவே , 
5035 பட்டதுயர் எல்லாம் பராபரையோ டேயுரைத்துத் 

திட்டமிகுஞ் சந்திரமதி சென்றுகண் ணீ ரோட நின்றாள் .. 
அறம்வளர்த்த கையால் அழுதகண்ணீரைத்துடைத்துத் 
திறமுடனே மெய்தழுவித் தேவி உமை கொண்டாடி 


பா . வே . 5024 : 4 போற்றி நின்றார் 1574 1749 

5033 : 1 மெத்தவே 1574 

5038 : 2 மெய்தடவித் 1574 
ஒப்புமை : அடி எண் : 3037 , 3038. பட்ட துயரத்தை உரைத்துச் சந்திரமதி அழுது நிற்க, 

உமையம்மை தன் அறம் வளர்த்த கையால் சந்திரமதியின் 
கண்ணீரைத் துடைத்தல் . 
துய்ய முப்பதிற் றிரண்டறம் 
வளர்த்தகை தொடலும் 

-அரிச் . புரா . மீட்சிக்காண்டம் - 19 


அம்மானை 


289 


ஆனந்தக் கண்ணால் அதியமுட னே பார்த்து 
5040 

ஞானந்தத் தேவி நயந்து பின்னும் ஏ துரைப்பாள் 
அன்னமே ! தேனே ! அழகுசந்திர மாமதியே ! 
உன்னுடைய பாலகனை ஓடி அழை யும் ” மெனவே , 
தேவிஉமை கூறத் திருவனைய சந்திரமதி 

ஆவி மகவாசை ஆவல் கொண்டு தானெழுந்து , 
5045 

மாண்டு கிடந்ததொரு மைந்தனிடந் தானே கி 
ஆண்டபுகழ்ச் சந்திரமதி ஆரணங்கும் ஏதுரைப்பாள் - 
" எந்தன் தவப்பயனே ! என்மகனே ! கண்மணியே ! 
சிந்தையுடன் உன்னைச் சிறந்தழைத்து வாவெனவே 

ஆதிசிவ காமி அருளினாள் நல்லவரம் ; 
5050 சோதி முகமுடைய துய்ய நறும் புத்திரனே ! 

செம்மலே ! என்னுயிரே ! சென்றுவா என்றிட வே 
அம்மா எனவே அடர்ந்துரைத்துத் தானெழுந்து , 


லோகதாட்சணன் உயிர்வந்தது 
நித்திரைகள் நீங்கி நெளிந்தெழுந்த மானிடர் போல் 

புத்திரனுந் தானெழுந்தான் பூவுலகில் அம்மானை ! 
5055 எழுந்ததொரு செம்மல் இசைவுடைய சீராகச் 

செழுங்கவுரி ஆதிஉமை செய்யபத மாமலரும் 
ஆதியரன் மால்பதமும் ஆறுமுகன் தாளிணையும் 
காதிப் பெரிய கணபதிசெம் பொற்பாதமும் , 

தேவர் பதமுஞ் சிறப்பாக வேவழுத்தி 
5060 ஏவர் பதமும் இயல்பாகப் போத்தி நின்றான் ; 


பாட வேறுபாடு 

3057 : 1 ஆதிபரன் 1749 
5058 : 2 புகழ்சேர் 1749 

5060 : 4 போற்றி நின்றாள் 1749 
ஒப்புமை : அடி எண் . 5053 , 5054 . 

5053 , 5054. மாண்ட மகனை அழைக்குமாறு உமை சந்திரமதி 
யிடம் கூற, 

சந்திரமதி அழைக்க , மகன் நித்திரையிலிருந்து 
எழுபவன் போல் உயிர்பெற்று எழுதல் , 

அரசிளங் குமரன் 
துயிலு ணர்ந்தவர் போற்புகுத் 
திணையடி தொழுதான் . 

அரிச் . புரா . மீட்சிக் காண்டம் 20 
அரி - 73 


290 


அரிச்சந்திரன் 


போத்தி நின்ற புத்திரற்குப் போ தவர மானது தான் 
நேர்த்தியுடன் வேலவனார் நேசமுட னேகொடுத்தார் . 
மைந்தன் தனை எழுப்பி வந்ததொரு சந்திரமதி 

விந்தை பெருந் தேவியுமை மிக்கபதம் போற்றி நின்றாள் 
5065 போற்றி நின்ற மங்கையரைப் போந்துமிக வேபார்த்து , 

ஏற்றவரங் கேளும் எனவுரைத்தாள் அம்மானை ! 


" தாயே ! எனக்குவரம் தாரணியில் உள்ள தொரு 
நேசமித மானிடர்கள் நீதியுடன் எந்நாளும் 

என்னாமம் பேசி இசை நடந்த காரணத்தை 
070 முன்னோதி ஆராய்ந்து முகிழ்த்தமுடன் கேட்போர்கள் 

அட்ட பவுசாய் அதியபுக மும் பெருகித் 
திட்டமுடன் செல்வஞ் சிறப்புமிக வுண்டாகி , 
மேலான வீடு மிகுவாழ்வு பெற்றிடவும் 

சீலமுடன் நல்லவரஞ் சென்றருளும் " என்றுரைத்தாள் . 
5075 அப்படி யே நல்லலரம் ஆதிஉமை யுங்கொடுத்தாள் . 

செப்பமுள்ள மன்னவனைச் சீர்ப்பரமர் தான் நோக்கி , 
" வாருமரிச் சந்திரனே ! வையகத்தை ஆண்டிருந்து 
பேறு மிகப்பெருகிப் பேராகி நாமிருக்கும் 

நேமக் கயிலைதனில் நீவருவாய் என்று சொல்லிக் 
5080 காமக் கடவுள் கனிந்துரைத்தார் அர்மானை ! 


அந்தமொழி தான் கட் டரியமன்னன் ஏ துரைப்பான் -- 
" எந்தைபக வானே ! இனிப்புவி ஏன் எந்தனுக்கு ? 
முந்தமுனி வற்களித்தேன் ; முறிபுலையற் காளானேன் ; 

பைந்தொடியைப் பாலகனைப் பார்ப்பான் தனக்குவித்தேன் ; 
5085 ஈனப் புலையன் இசைத்தபடி தான் கேட்டு 

மான மறச்சுடலை வையகத்தில் காத்திருந்தேன் ; 
நானிலத்தில் வேந்தர் நகைக்க நான் ஆளானேன் ; 
ஆனபடி உர் தாள் அடையக் கிருபை செய்யும் ; 

தேவனே ! " என்று சொல்லிச் சீர்வேந்தன் கூறிடவே , 
5090 பாவையுமை பங்கன் பகர லுத்தார் அம்மானை ! 


பா . வே . 


5069 : 4 காரியத்தை 1574 
5073 : 1 அப்படிக்கு 1749 
5081 : 1 , 2 அந்த மொழிகேட் 1574 1749 
5090 : 3 பகரலுற்றார் 1574 


அம்மானை 


291 


சிக்கமுடன் நீயிருந்து சென்று காத்த ( இச் ) சுடலை 
மிக்கமுடன் வேதம் விளைந்தெழுந்த பூமியது ; 
சிந்தைகளி கரச் சிறப்பாக எந்நாளும் 

எந்தன் மனம் உகக்க ஏத்தமல ரொத்த தலம் ; 
5095 

ஈம எரி போல் இசைந்தெழுந்த தத்தனையும் 
ஓமஎரி காணும் உறுதியுள்ள காவலனே ! 
சூழ்ந்திருந்த கூளியெல்லாந் துய்யதொரு தெய்வகணம் ; 
தாழ்ந்திருந்த ஈனர்மொழி தானுமெந்தன் வேதஉரை; 

இக்காட் டகத்தில் இசைந்தவிற கத்தனையும் 
5100 தக்கமுடன் நல்ல சமிதைகாண் ; மன்னவனே ! 

கண்டறியும் ; என்று சொல்லிக் காமனைக்காய்த் தோனுரைத்துச் 
சண்டனையுங் கோபத் தழலோனை யும்பார்த்து , 
“ வேந்தனுக்குச் சேதி விளம்பென் ( று ) அரனுரைத்தார் . 
அந்தகனும் அப்போ ( து ) அடர்ந்துகிடா மிதேறிக் 


பாட வேறுபாடு 

5097 : 4 தேவகணம் 1749 
ஒப்புமை : அடி எண் . 5091 - 5101. சிவபெருமான் 

5101. சிவபெருமான் அரிச்சந்திரனை நோக்கி , “ நீ 
காத்திருந்த இச்சுடலை., உண்மையில் சுடலையன்று ; வேதம் 
விளைந்த பூமி ; எனக்கு உகந்த தலம் . " எனக் கூறுதல் . 

அரிச்சந்திர புராணத்தில் இச்செய்தி இயமன் கூற்றாக 
அமைந்துள்ளது . இயமன் கூறி முடித்ததும் சுடலை யாகசாலை 
யாகப் பொலிந்தது என அரிச்சந்திர புராணத்தில் உள்ளது . 


இலைகுலாந் தொடையாய் இருந்து நீ காத்த 

ஈமமும் யாகசா லைகள்காண் 
தொலைவிலா வடுவென் றுணரின் நீ இகழ்ந்த 

சுடலையைப் பாரென உரைத்தான் 


37 


வாயெலாம் யாக பரமெலாம் யூபம் 

வானெலாம் ஆகுதித் தூமம் 
தீயெலாம் முத்தீ திசையெலாம் தருப்பை 

தீப்படு விறகெலாஞ் சமிதை 
பேயெலாம் முனிவோர் பேச்செலாம் வேதம் 

பிணமெலாம் அதற்கமை பசுக்கள் 
ஆயவா றெல்லாம் நோக்கினான் தொல்லை 
அமைந்ததே ஈதென அமைந்தான் . 

அரிச் . புரா . மீட்சிக் காண்டம் - 39 


| 


292 


அரிச்சந்திரன் 


5105 கரிய நிறமுங் கதிர்மகுட மும்மிலங்க , 

அரிய எயிறிலங்க , ஆன தள மோடெழுந்து , 
மன்னவனை நோக்கி மகாமறலி ஏதுரைப்பான் -- 
" துன்னுபுகழ் வேந்தா ! சுகமாய் ஒருகாலம் 

ஈசன் தனக்கே இசைந்ததவ நேசனுமாய் 
5110 வாச முடனிருந்த மார்க்கண் டனைப்பிடிக்கச் 

சென்றேன் ; அவன்வயது சென்றுதென்று கொண்டாடி 
அன்றே மிகுந்து அரன் பூசை செய்திருந்தான் ; 
கண்டுகொண்டும் நானும் கடும்பாசம் விட்டெறிந்தேன் ; 

மண்டும்மார்க் கண்டன் மகாதேவர் தஞ்சமென்று 
5115 பூசைபண்ணும் லிங்கமதைப் போந்து கட்டிக் கொண்டிடவே , 

ரோசமுடன் நானும் நுடங்காம லே இழுத்தேன் ; 
அங்கிருந்து முக்கண் அரனார் மிகத்தோன்றித் 
‘ தங்கும் என தடியான் தன்னை வந்து தீண்டுவையோ ? 

போடா ! எனவுரைத்துப் பூணும்புலை யாகு எனவே 
5120 தோடாரும் ஈசன் தொகுத்துரைத்தார் அம்மானை ! 


அய்யா இச் சாபம் அகத்துவதும் எப்பொழுது ? 
மெய்யா ! எனவும் மிகத்தொழுது நின்றிடவே 
ஆதி பகவான் அருமையுடன் சொன்னமொழி - 

பூதலத்தில் ஓர்கால் புவியரசனாகவுந்தான் 
5125 அய்யோத்தி நாடன் அரிச்சந் திரன் உதிப்பான் ; 

செய்யுமந்த மன்னன் செழுங்கோ சிகன்பொருட்டால் 
காசி நகரில் கனிந்து விலை யாய்ப்படுவான் ; 
நேசமுடன் காசி தனில் நீயிருந்து தான் அவனை ,, 

ஆளடுமை கொண்டு அருஞ்சுடலை காக்கவைத்து 
5130 வாழுமந்த நாளில் வருவேன் வரம் . தவ ; 

சாபம் தவிரும் என்று சங்கரனார் சொன்னபடி 
மேவிவந்து ( து ) என்று மிகுமறலி தானுரைத்துக் 
கொண்டமுறி யும்மெடுத்துக் கோமானுக் கேகாட்டிச் 
சண்டன் . அகன் றான் ; தழவோனும் வந்துரைப்பான்- 
" பானு குலத்தாய் ! பகரும் பெருந்தவத்தாய் ! 
ஊனுந் தவத்தோர் உரியதொரு முப்புரத்தோர் 


5135 


பா . வே . 


521 : 4 எக்காலம் 1749 


அம்மானை 


293 


பண்ணுங் கொடுமை பரன் அடக்க வேணும் என்று 
அண்ணல் நகைத்தார் ; அதில்பிறந் தேநானும் 

அங்கவரைச் சுட்டுவிட் டேன் ; அந்தத்தோ சந்தீரச் 
5140 

சங்கரனார் எந்தனையுந் தாலத் ( து ) அதியமுள்ள 
காசி நகரில் கனிந்தகுலத் தந்தணனாய் 
வாசியுட னேபிறந்து மா தவஞ்செய் தேயிருங்காண் ; 
அந்நாளில் கோசிகனார் ஆன பெருஞ் சோதினையால் 

மன்னனரிச் சந்திரனார் வாழ்மனைவி தன்னைவிற்பான் ; 
5145 துன்னு புகழுடைய சொன்னம் பலவருளி 

அன்னவளை வீட்டுக் ( கு ) அடுமை செயக் கொண்டிடுவாய் ; 
வென்றியுடன் அப்போ மிகவருவோம் காட்சி நல்க ; 
அன்றுனக்கு நன்மை அருளுவோம் என்றுரைத்தார் ; 

அந்தப் படி யே அருள்பெத்தேன் . என்று சொல்லிப் 
5150 பைந்தொடியைச் சேயைப் பரிவாகக் கொண்ட முறி 

காட்டி அகன்று கனலோன் மகிழ்ந்திட வே , 
தாட்டிமைசேர் மன்னன் தயவாக வேபார்த்து , 
இப்புதுமை யெல்லாம் இயலரசன் கண்டுகண்டு 
செப்பமுடன் ஈசுரனைத் தெண்டனிட்டும் ஏ துரைப்பான் 

- 
5155 “ நாதாந்தத் துட்பொருளே ! நாயகா ! நாயடி யேன் 

வேதாந்த மாமுனிக்கு மெய்யாக வேகொடுத்த 
நாட்டகமும் , நீட்டகமும் நான் ஏற்ப தில்லை! என்று 
தேட்டமுள்ள மன்னன் சிறந்துரைத்தார் அம்மானை ! 


அவ்வசனங் கேட்டு , அரனார் மிகமகிழ்ந்து 
5160 செவ்வையுட னே நடந்த சேதியெல்லாம் கூறுமென்று , 

நாரதனைக் கோசிகனை நல்வதிஷ்டர் இந்திரனைச் 
சாரமுடன் ஈசுரனார் தான் கேட்டார் அம்மானை ! 
அங்கவர்க்கு முன்னே அருங்கோ சிகனெழுந்து 
" சங்கரனே ! கேளும் எனத் தானுமிக வேயுரைப்பான் ; 


பாட வேறுபாடு 


5154 : 2 ஈஸ்வரரைத் 1874 


5162 : 2 ஈஸ்வரனார் 1574 
அரி .74 


294 


அரிச்சந்திரன் 


கவுசிகன் சாபந் தீர்த்தது 


5165 தேவர் சபையில் சிறந்துமகா பேறுடனே 

ஏவர்களும் பூசுரரும் இன்பமுள்ள மாதவரும் 
அண்டர்கோன் தன் கொலுவில் அங்கமர்ந்தி ருந்ததுவும் , 
வண்ட மருந் தோளுடைய வாசவர்கோ னும்பார்த்துப் 

பூலோகந் தன்னில் , புகழரசர் தங்களிலே 
5170 மேலான நீதி மிகுவளமை யாளனுமாய் 

மனைவி யொருத்தியன்றி மத்தோர்க்குப் புத்திரனாய் 
அனைய பரன் நீதிக் கருமையுள்ள வாகனுமாய் 
உண் டோ இலை யோ ? உ.ரையும் " என வேமகிழ்ந்து 

அண்டர் கோன் கேட்டதுவும் , அதிவதிஷ்டர் ஓதினதும் , 
5175 மிண்டு தான் பேசி மிகவுரைத்து நின்றதுவும் , 

கண்டு சினந்து கனவதிஷ்டர் கோபமுடன் 
காவலவ னைப்புகழ்ந்து காசினியில் சொன்ன துவும் , 
தூவிமிக வேஎரிந்து தூசனித்த காரியமும் , 

மிக்கசினங் கொண்டு மிக இருவர் நின்றதுவும் , 
5180 சிக்கமுடன் நாரதனார் சென்றமர்த்தி விட்டதுவும் , 

சார முடன் சபதம் தான் என்ன என்று சொல்லி , 
வீரமுடன் மெய்பொய் விளம்பவுரை என்றிடவே , 
வசிட்டர் உரைத்த மகாசபத மானதையும் 

சுசிட்டமுடன் தான் தவசில் சொன்னவகை யும் பாதி 
5185 ஆமென் ( று ) உலகில் அரசனைச்சோதிக்க வென்று 

தா மன்று வேந்தன் தன திடத்தில் உற்றதுவும் 
வாய்த்த நிதியம் மகம் நடத்தக் கேட்டதுவும் , 
ஏத்த முடன் தருவேன் என்றுரைத்த காரியமும் , 


பாட வேறுபாடு 


5171 : 3 மற்றோர்க்குப் 1749 
5178 : 3 தூஷணித்த 1749 
5184 : 3 , 4 சொன்ன வகைபாதி 1749 
5186 : 4 உத்ததுவும் 1749 
5186 : 3 என்று சொன்ன 1749 


அம்மானை 


295 


அந்நிதியம் உன்பால் அமைந்திருக்கட் டென்று சொல்லி 
5190 உன்னி தங்க ளாக உகந்து தான் போன துவும் , 

பறவைவிலங் கூர்வைவிட்டுப் பாரைப்பா ழாக்கினதும் , 
அறவே வராகனைவிட் டானைபடை தேய்த்ததுவும் , 
மங்கையரை உண்டுபண்ணி மாகொடுமை பேசியதும் . 

அங்கண்மா ஞாலம் அருந்தாரை கொண்டதுவும் , 
3195 நாடுவிட்டுப் போஎனவும் நன்னிதியம் தாஎனவும் 

ஈடழித்துப் பொன்னுக் ( கு ) இசைபளிங்கை விட்டதுவும் , 
துக்கமுடன் காட்டில் துயர்பலவும் செய்ததுவும் , 
நக்கர் புகழ் காசி நகரில்விலை யாக்கினதும் , 

பாலகனைக் கொல்லப் பட நாகம் விட்டதுவும் , 
5200 

சாலமுடன் காசிமன்னன் சந்ததியைக் கொன்றதுவும் , 
கள்ளி யெனப்படுத்திக் கடிந்துவெட்டப் பண்ணியதும் 
உள்ளபடி ஈச னுடனுரைத்துக் கோசிகனார் 
நல்ல தொருவசனம் நா தனுட னே துரைப்பார் 

" எல்லையில்லா நீதி இலங்கும் பலனுடைய 
5205 மாடேறும் ஈசா ! மகாதேவா ! நாரிபங்கா ! 

தாடாண்மை யுள்ள தயவன் அரிச் சந்திரன்காண் ; 
எந்த எந்த நீதி இசை தப்பிப் போனாலும் 
தந்த நிறை நீதிதனைத் தப்பாத மா வேந்தன் ; 

ஞானக் கருத்தன் ; நயந்தபெரும் மாவரசன் ; 
5210 மோனமிகும் நல்ல மொழிவா சகன் ” எனவே 

சித்த முறமகிழ்ந்து , சீராக உள்ளபடி 
உத்தவகை யெல்லாம் உரைத்தான் மகா முனிவன். 
ஆ.தியரன் கேட்டு அகமகிழும் அந்நேரம் 
நீதி யுடைய நிறைவதிஷ்ட மாமுனியை , 


பாட வேறுபாடு 

5189 : 1 அந்நிதி 1749 
5191 : 4 ழாக்கியதும் 1749 
5193 : 4 செய்ததுவும் 1749 
5201 ! 2 பெனப்பிடித்துக் 1749 
3207 : 3 இசைவு தப்பிப் 1749 
5208 : 2 , 3 நீதி தனைத்தப்பா 1749 


296 


அரிச்சந்திரன் 


5215 


ஆன கவுசிகனை அன்பாக வேயழைத்து , 
மோனமுடன் பார்த்து முனிந்துமிக ஏதுரைப்பார் - 
மாமுனிவ ரே ! நீங்கள் வண்மையுடன் இன்று முதல் 
நாமறியச் சொல்லுகுறோம் நானிலம்வா னம்மறிய 
நீங்களிரு வோரும் நிறையரசன் வண்மையினால் 
பாங்கான நல்லமனம் பத்தியுட னேயுறவாய்த் 
தானிருங்காண் " என்று சொல்லிச் " சாத்தும் படி நீரும் 
கோனிதயங் கூரக் கொடும்பாதி யுன் தவசை " 
என்றீ சுரனுரைக்க , இன்பமுடன் கோசிகனும் ,. 
" நன்றுகாண் " என்று சொல்லி நாதன் தனைப்பணிந்து , 


5220 


எழுசீர் ஆசிரிய விருத்தம் 


“ வெள்ளை நீறணி மேனி யா ! நெடும் 

மெல்லி பங்கினில் வித்தகா ! 
பிள்ளை யின் தசை ஆசை கொண்ட தோர் 

பெரிய மாவிருந் தண்ணலே ! 
தெள்ளு முத்தமிழ்த் தெரிவு காரணச் 

சிந்தை மன்னவன் சீர்பெற 
உள்ள மாதவம் தன்னி லேபகம் 

உத்த ளித்தம் ஈ ( து ) அன்றியே . 


136 


தாரை என் ( று ) எனக் ( கு ) அரிய மன்னவன் 

தான் அளித்திடும் நன்னகர் 
பூரை பூரையென் றருளி னோம் இன்னம் 

பூத லங்களும் புகழவே 
சாரை வானவர் உலக முந்தொழச் 

சத்தி யத்திறல் மன்னவன் 
ஓரை ஓரையென் றோது நாமமும் 

படத்து நல்கினோம் உண்மையே . " 


137 


நடை 


5225 


கோதில்லா மாமுனிவன் கோசிகனும் அந்நேரம் 
தீதில்லா மாவதிட்டர் சென்றறிய வே துரைப்பார் 


பா . வே . 3221 : 3 சாற்றும் 1749 . 


அம்மானை 


297 


5235 


" மா தவனே ! உன் சீசன் வாய்த்த நெறி யாளனென்று 
போ தவறிந் தேன் " எனவே பூண்ட நிறை தானுரைத்து 

மன்னனரிச் சந்திரன்பால் மாகோ சிகன் அணுகி 
5230 " நண்ணுபுகழ் மன்னவனே ! நானிலத்தில் உந்தனுட 

மெய்நிலைமை காண மிகவந்தோம் அல்லாது 
செய்நிலைமை நாடு சிறந்தாள வந்ததில்லை ; 
வீறுக்குத் தாரை மிகவேத்தோங் காணரசே ! 
பேறுக் குடையவனே ! பேதகம் நீ எண்ணாதே ; 
ஆளுமுந்தன் நாட்டை அரிச்சந்தி ரா " எனவே 
சூழும் படியுரைத்துத் தொல்லைமகுடம்புனைந்து , 
" எந்தவத்தில் பாதி இசைவாக உந்தனுக்குத் 
தந்தோய் நாம் " என்று சொல்லித் தார் முனிவன் கூறிடவே , 

வேத வதிஷ்டரந்த வேந்தனுக்கும் ஏ துரைப்பார் - 
5240 “ நீதமுள்ள மன்னா !உன் நேசவள நீதி எல்லாம் 

மாமுனிவன் கோசிகனால் வையகம்வா னர் மறிய 
ஆமெனவும் நீதி அடர்ந்தது காண் ” என்றுரைத்தார் , 
அவ்வா றுரைத்த அருள்வதிஷ்ட கோசிகரைச் 
செவ்வியதோர் மன்னன் சிறப்பாய்த் துதித்து நின்றான் . 
ஆலவிடம் உண்டதொரு ஆதியரன் அப்பொழுது 
கோலமுள்ள இந்திரனைக் கூப்பிட்டும் ஏதுரைப்பார் . 
“ உத்த வசிட்டருடன் ஓங்கு முனி வோருடனே 
சித்தமுற நீ நடந்து சீரும் அரிச் சந்திரனை 

தாடு புகழ் அயோத்தி நாட்டகத்தில் வைத்துவிட்டு , 
5250 நீடும் அம ராபதிக்கு நீவா " எனவுரைத்தார் . 


5245 


காசிராசன் புத்திரனுக்கு உயிர் வந்தது 


அவ் வேளை காசி அரசன் தளமுடனே 
செவ்வி உயிரிழந்த செம்மல்தனைத் தான் அடக்க 
வீறு மயானமதில் மேவிவந்தார் அம்மானை ! 


வீறு மயானமதில் மேலிவந்த போதினிலே 
5255 சீரான பாலன் சிவனார் அருள் பெருகிப் 

பேறாய் உயிர்வந்து , பேசி ,மிக வே எழுந்து , 
அரி -75 


298 


அரிச்சந்திரன் 


ஈசன் தனையும் இயல்பாகப் போற்றலுற்றான் . 
ஆசைகொண்டு காசி அரசனுமே அந்நேரம் 

மிஞ்சுங் கருணை கொண்டு மிக்கபா னைத்துதித்து 
5260 அஞ்சுகையன் ஆறுமுகன் ஆயன் உமை வேதனுடன் 

பின்னுமற்றும் உள்ளவர்கள் போறிந்து தான் வணங்கி , 
மன்னுமன்ன னைத்துதித்து , மாவேந்தன் நின்றிடவே , 
சீராய் அருள் புரிந்து , தேவிஉமை தன்னுட னே 

பேறாய் இடபமிசைப் பெம்மான் எழுந்தருளி, 
5265 வெள்ளி மலை தனிலே வீத்திருந்தார் அம்மானை ! 


ஒள்ளியதோர் மாயவரும் ஒதுகரு டாழ்வார் மேல் 
சித்தமுற நல்லதிரு வைகுண்டஞ் சேர்ந்திருந்தார் . 
பத்தியுள்ள நான் முகனும் பண்பு அன்ன மீதெழுந்து 
சத்தியலோ கந்தனக்குத் தான் சென்றார் அம்மானை ! 


5270 வெத்தி விநாயகனும் வேலவனுந் தாமெழுந்து , 

மயில்வாசு னந்தனிலும் வாகுபெருச் சாளியிலும் 
செயலாக வேயெழுந்து சென்றனர்காண் அம்மானை ! 


எங்குமுள்ள தேவர்களும் எல்லோருந் தாமெழுந்து 
தங்களுட சாய்கை தனில் சென்றார் அம்மானை ! 


5275 வாகுபுகழ்க் கோசிகனார் மா தவங்கள் செய்யவென்று 

பாகுமலைச் சார்புவனம் பண்புடன் சென் றேயிருந்தார் . 
எல்லாரும் போனவுடன் இந்திரனுஞ் சுந்தரியும் 
வல்லாளர் மத்துமுள்ள மாவேந்த ரும்வதிஷ்டர் 


பாட வேறுபாடு 


5268 : 2 வேதியனும் 1749 
5268 : 4 மீதேறி 1749 
5277 : 2 போன பின்பு 1574 





5278 : 2 மற்றுமுள்ள 157+ 1749 


அம்மானை 


299 


5280 


நேசமகிழ் அய்யோத்தி நீள்பதிக்குச் செல்கவென்று 
வாசனரிச் சந்திரனை வாசவர் கோ னும்மெடுத்து 
மாணிக்கத் தேர் தனிலே வைத்தனர்காண் அம்மானை ! 


ஆணிப்பொன் சந்திரமதி ஆரணங்கைத் தீண்டவஞ்சி , 
இந்திராணி தானும் எடுத்துரத மீதில்வைத்தாள் . 

சுந்திரஞ்சேர் மந்திரியுஞ் சொல்வேந்தன் புத்திரனும் , 
3285 நல்லமணித் தேரில் நயந்துமிக வேஏறி 

வல்லவிரு தோடே வழி நடக்கச் செல்லுகையில் 
காசிப் பதியாளுங் காவலனார் அந்நேரம் 
வாசலனைத் தேவர்களை மன்னனரிச் சந்திரனைச் 

சுந்தரியை மத்துமுள்ள தோகைதெய்வ கன்னியரைச் 
5290 சந்திரமதி யைமகனைத் தானமைச்ச கேசரியை 

வாரும் என மகிழ்ந்து வாஞ்சைபல வேயுரைத்துப் 
பாரும் புகழ்ந்திலங்கும் பண்பகத்தில் கொண்டு சென்று , 
வெல்வேல் அரசருக்கும் மிக்கபல தேவருக்கும் 
சொல்சேர் பரிசுடனே துய்யவள மும்புனைந்து , 


பாட வேறுபாடு 


1749 


5279 : 3 , 4 நீள்பதிக்குப் போகவென்று 
5281 : 2 தேரினிலே 1749 
5286 : 2 தோடும் 1749 
5287 : 3 காவலவன் 1749 
5289 : 2 மற்றுமுள்ள 1374 1749 
5291 : 1 , 2 வாருமென வேமகிழ்த்து 1749 


ஒப்புமை : அடி எண் . 5279 - , 5284 , இந்திரனும் இந்திராணியும் , அரிச்சந்திரனையும் 

சந்திரமதியையும் அயோத்திக்குச் செல்க வென்று தேரில் ஏற்றி 
வைத்தல் . 
வானவர் எடுத்துச் செம்பொன் 

மணிதெடுத் தேரில் வைத்தார் 
இந்திரன் தேவி யென்னும் 

இளமுலைக் குதலைச் செஞ்சொல் 
சுந்தரி திருக்கை பற்றிச் 
சுடர்மணித் தேரில் வைத்தாள் . 

புரா . மீட்சிக் காண்டம் - 49 


அரிச் . புரா . 


300 


அரிச்சந்திரன் 


5295 


செய்யும் வரிசையுடன் செய்து, மிக வேதுதித்து , 
வையம் புகழ மகிழ்ந்திருந்தார் அம்மானை ! 


இருக்குமரிச் சந்திரனை இன்பசந்திர மாமதியை 
உருக்கமுடன் காசிநகர் உத்தமனும் போத்திடவே 

மன்னவனுந் தேவியரும் மாவேந் தனைப்புகழ்ந் ( து ) 
5300 உன்னியிருந் தன்பாய் உலக தாட்ச ணன் னுடனே 

காசிநகர் வேந்தனுட காதல்மக னும்மிருந்து , 
வாசியுடன் நாளை வழி நடப்போம் என்றிருந்தார் . 
தேசம் புகழுந் திசைமா மதிதய வேள் , 

ஆசைமகள் சந்திரமதி ஆரணங்கும் புத்திரனும் 
5305 மன்னனரிச் சந்திரனும் மாமுனிவன் சோதினையால் 

தன்னகரை யும்மிழந்து . தான்காட் டகமலைந்து . 
பன்னுமுனிக் ( கு ) அன்று பகர்ந்த நிதி ஈவதற்காய் 
உன்னுநிதி சேரமட்டும் ஒத்தவிலை என்று சொல்லித் 

தானடுமை வேதியற்குந் தக்கபுலை யன் தனக்கும் 
5310 மேனடுமை யாகி மிகவிருச்கி றார் ” எனவே , 

சீரமைச்சன் செப்பிவிட்ட சேதிகண்டு தானெழுந்து , 
பேர்மிகுத்த காசிப் பெருப்பதியைத் தான் நோக்கி 
மானமுடன் சந்திரமதி வளர்சீதனப்பொருளில் 

ஆனைமேல் நின்றுகவண் கல்லெறிந்த தூரம் நிதி 
5315 பத்தியுடன் 

பத்தியுடன் கொண்டு பல சேனை தன்னுடனே 
சுத்தி மதிதயனுந் தோகையரும் வந்தனர் காண் . 
முத்தி தருங் காசி முதுபதியில் மன்னவனார் 
வெத்தி மதி தயனை வீறாக வந்தழைத்துத் 

தன்னகரில் வைகுமரிச் சந்திரன்பால் கூறிடவே ,, 
5320 மின்னாளும் மன்னவனும் மிக்கதொரு புத்திரனும் 

மன்னன் மதி தயனை வந்துகண்டு , தெண்டனிட்டு , 
உன்னும்புக ழாகி உயர்ந்தகுணச் சந்திரமதி 
பட்ட துயரும் பதியிழந்த வாறுகளும் , 
இட்டமுடன் காட்டகத்தில் எய்திவந்த காரணமும் , 


பாட வேறுபாடு 


5298 : 4 போற்றிடவே 1749 


அம்மானை 


301 


3325 

அந்தணற்கும் நீசனுக்கும் ஆனவிலைப் பட்டதுவும் , 
மைந்தன் இறந்ததுவும் , மாவாதைப் பட்டதுவும் , 
எள்ளளவுந் தப்பாமல் ஈரஞ்சு நாள் வரைக்கும் 
கள்ளவிழுங் கோதை நல்லாள் . காதலுள்ள தாயுடனே 

பெத்தபிதா வும் மறியப் பேசிச் சலிப்பகன்றாள் , 
3330 பெத்த பிதாவும் பெருமகளைக் கொண்டாடி , 


அய்யோத்திப் பதிக்கு ஏத்தல் 


ன் . 


இவ்வாறு காசிதனில் ஈரஞ்சு நாளிருந்து ) 
ஒவ்வுங் கதிரோன் உதித்தவுட னே எழுந்து 
குலிசா யுதன் படையுங் கோடி விரு தான துடன் , 

சலியாத காசிமன்னன் தன் சேனை யாளருடல் 
3335 வேந்தன் மதிதயனார் மிக்கபடை தானையுடன் 

ஆய்ந்தமனு நீதி அரிச்சந் திரவேந்தன் 
பாலகனும் பைந்தொடியும் பண்பான மந்திரியும் 
சாலமனித் தேரில் சதுர பலத்துடனே , 

தேவர் விருது நீ திருச்சின்னந் துந்துமியும் 
5340 மேவுங் கனமேளம் மிக்கதொரு பூரிகையும் 

எக்காளத் தூரி இசைசங்கு மல்லாரி 
பக்கமெங்கும் மின்னிப் பலவாத் தியம்முழங்கப் 
பார்மகளுங் கொண்டாடப் பார்வேந்த ருந்து திக்கச் 

சீர்மகளும் நீதி சிறத்து கனிந்துவர , 
3345 விருதுக் குடைகள் பல வெஞ்சா மரைகளுடன் 

அரிப்புகழ்க் காசி அதிக நகர் விட்டெழுந்து , 
நீடரிய காடும் நெடுமலையுஞ் சாரல்களும் 
ஓடை நெடும் வாவி உயர்சோலை யுங்கடந்து , 

சிவமா மூனிவருறை சீராம் வனம்பலவும் 
5350 

தவமா மூனிவருறை தங்குவன முங் கடந்து , 
உல்லாச மாக ஒளியா தெழுத்துவருஞ் 
சல்லாப மான சரசுத்தி வந்தடைந்தார், 


பா . வே . 5345 : 3 வெண்சா 1749 

3349 : 2 மூனிவர்வைகும் 1740 

5349 : 4 பலவனமும் 1574 
அரி .76 


36 


அரிச்சந்திரன் 


அந்தந்தி மன்னன் அயோத்திவிட்ட நாள் முதலாய்ச் 

சிந்தைமிக வாடிச் சிறந்து கிடந்தந்தி 
5355 மன்னவன் வந் தானெனவும் வாஞ்சையுட னே மகிழ்ந்து , 

அன்னவனைக் காண அடர்ந்து மிக வேபெருகிச் 
சண்பகப்பூ வின் மரமுஞ் சாதிக்கா யின் மரமும் , 
நண்பாம் வருக்கை மரம் நல்லகுங்கி லிமரமும் , 

பந்திபந்தி யாகப் பல தருவுங் கொண்டுவந்து 
5360 தந்தி உழுவைசிங்கந் தான் கரடி மான் மரைகள் 

வாகுமுய லோடுடும்பு மண்டழுங்கு வான துவும் 
ஆகு இனப் பலதும் ஆக்கரித்துக் கொண்டுவந்து , 
முல்லையுடன் செண்பகமும் முண்டகமும் மல்லிகையும் 

அல்லி யுடன் பன்னீர் ஆன செவ் வந்திமலர் 
5365 எல்லையில்லா , மாமலர்கொண் டெய்திச் சிறந்து வந்து ,, 

சொல்லரிய முத்துந் துகைபெற்ற பொன்மணியும் , 
பச்சைமணி ரத்தினம் பவளவயி டூரியமும் , 
மெச்சுபற்ப ராகமுடன் மேவியகோ மேதகமும் . 

வர்க்கம் பலதுகொண்டு வந்துவந்து தான் பெருகி , 
5370 மிக்க அரிச் சந்திரனை மெய்ப்பாகக் கண்டதுவே . 

சீராய் நதிபெருகிச் சேர்ந்துவரும் வாறுகண்டு , 
பேரான மன்னவனும் பேதையரும் பாலகனும் 
இந்திரனுஞ் சுந்தரியும் இயல்காசி மன்னவனும் 

வந்தவர்கள் சேர மகாசந்தோ சம்பெருகி , 
5375 நீராடிச் சிந்தை நிறைந்துமலர் கொண்டு கொண் 

சீராடல் செய்து சிவபூசை யும் புரிந்து , 
அந்த இராமுழுதும் அங்கிருந்து தானெழுந்து , 
கந்தமுறும் அய்யோத்தி காதவழி என்னவந்தார் . 
மன்னவனார் வாற வகைகேட்டு நாட்டவர்கள் 
தன்னுளங்க ளும் மகிழ்ந்து தானானந் தம்பெருகி , 
உற்சாக மீறி உடலம்பூ ரித்துவிம்மிச் 
செச்சையுட னேசிறந்து சீராக வோடிவந்து , 


5380 


+ - +++++ = + ரி 


வே . 5360 : 4 மாமரைகள் 1749 

5381 : 2 மாகி 1749 
5382 : 1 , 2 , 3 செச்சை யுடனே சிறந்தெழுந்து 1749 


அம்மானை 


3013 


மன்னவனைக் கண்டவுடன் வாய்த்தமனு உள்ளதெல்லாம் 

பன்னிக் கிருபை பலவாகி , அந்நேரம் 
5385 வாடும் பயிரு மழைகண்ட சீரெனவே , 

தேடுங் குழவி சிறந்த அன்னை கண்டதுபோல் , 
ஆதுலர்கள் செம்பொன் அதியமுடன் கண்டது போல் , 
ஒதுங் கமலம் உறுங்கதிரைக் கண்டது போல் , 

மெத்தமெத்தச் சிந்தை மிகுந்த களிகூர்ந்து , 
5390 சித்திரங்க ளாகச் சிறந்துகண்டார் அம்மானை ! 


அறுசீர் ஆசிரிய விருத்தம் 
மன்னவன் அயோத்தி நாடன் 

வருகிறான் என்று கேட்ட 
கன்னியர் காளை ஏந்தல் 

காசினி வளங்க ளேறி , 
நன்னிலம் நீதி அன்பு 

நயமுடன் வளர்ந்து , தானே 
உன்னியே சிறந்து நன்றாய் 

உகந்தினி திருந்தார் அம்மா ! 


1:38 


வஞ்சகம் , களவு , பொய்கள் , 

வலுப்பிரட் டுருட்டு , கேடு , 
நெஞ்சகக் கொடுமை , தீமை 

நீள் நிலங் கடந்து தூரம் 
மிஞ்சும் அக் கினிகள் தாவ 

மிகவெரிந் தகன்று வந்த 
பஞ்சு போல் பறந்து தூளாய்ப் 

பார்கடந் தொளித்த தம்மா ! 


139 


நடை 


செல்வம் பெருகுந் திருவயோத் திப்பதியில் 
வவ்வும் மனிதர் மகாமகிழ்ச்சி தன்னுடனே 
மா நகரி யெல்லாம் வளமாய் அலங்கரித்து , 
ஆனதெரு வீதிபல ( து ) அங்கங்கெல் லாமிலங்க , 


பா . வே . 5386 : 3 சிறந்தன்னை 


1749 


804 


அரிச்சந்திரன் 


5395 நேருங் கதலி நிறைகமுகு மஞ்சளிஞ்சித் 

தோரணங்கள் தானுஞ் சுகமாக வே நிரைத்( து ) 
அஞ்சனவேற் கண்ணாரும் அன்புடைய மாந்தர்களும் 
கொஞ்சுங் குழந்தைகளும் கோலமத யானையுடன் 

வன்னப் பரித்திரளும் லா கனைய தேருகளும் , 
5400 மன்னவனைக் கண்டு வணங்கித் துடந்துவந்து , 

மங்கையெனுஞ் சந்திரமதி மாது தனைப் பாலகனைச் 
சங்கைபெற்ற மந்திரியெனும் சத்திய கீர்த்தியையும் 
இங்கிதமாய்ப் போத்தி இசைவாய் மிக நடக்க , 

அங்கவரை நோக்கி அரசன் மிகப்புகழ்ந்து , 
5405 துங்கமுடி மன்னருடன் சூழ்ந்தபடை வீரருடன் 

சிங்கம் எனவுஞ் சிறந்தரத மீதில்வர , 
விருதுக் 
ஒருதுக் குடை நிழற்ற மிக்கவிரு தும்புகல 
அருமறையோர் வேதமொழி அன்புமிகுந் தோதிவரப் 

புரந்தரனுஞ் சுந்தரியும் பூண்ட குரு மா தவரும் 
5410 வரம்புகளும் ஆதி மதிதயனார் தம்முடனே , 

வீறுபுகழ் அய்யோத்தி மீதுவந்தார் அம்மானை ! 
கூறும்பல் வீதிக் குலமெங்குஞ் சுத்திவந்து , 
வங்கார முத்து மணிவயிரத் தூணிலங்கும் 

சிங்கார மண்டபத்தில் சென்றிருந்தார் அம்மானை ! 
5415 வையகமெல் லாம்புகழும் மா நகரில் பத்திமிகும் 

செய்யபளிங் கானதொரு சீரிலங்கு மாளிகையில் , 
இந்திராணி கூட இலங்குசந்திர மாமதியும் 
சுந்தரியும் பற்பலமா தோழியுடன் வீத்திருந்தார் . 


பட்டாபிசேகம் சூட்டுதல் 
அந்த நல்ல வேளை அதியதின மென்றுகண்டு , 
5420 சிந்தை யுறும்வதிஷ்டர் சீசனரிச் சந்திரற்கு 


பா . வே . 5397 1 4 வேந்தர்களும் 1749 

5402 ! 2 புத்தியுள்ள 1749 
5403 : 2 போற்றி 1749 
5407 : 2 குடை நிழத்த 1749 


அம்மானை 


305 


மாமகுடஞ் சூட்ட மகாவேள்வி யும் வளர்த்துச் 
சாமவே தம்பறைந்து தார்வேந்தை நீராட்டி 
ஆயும் படிசீர் அதியதுக ளும் முடித்துச் 

செய்யும் பலவகையுஞ் செய்துசிறப் பாக்கிவைத்து , 
5425 

வானோர் புகழ்ந்து சில மங்களங்க ளும்புகல , 
மேனான துந்துமங்கள் வீறுபெற வே முழங்க, 
தேவேந் திரனும் செழும்வதிஷ்ட மாமுனியும் 
மாவேந் தனுக்கு மகுட முடிதரித்தார் . 

மகுட முடி தரித்து மாவதிஷ்டர் அந்நேரம் 
5430 

நகுமா வதன எழில் நல்லமன்னர்க் கேதுரைப்பார் - 
" நீதிவழுவாமல் நிலைமையுட னேயிருந்து 
ஓதுங் குருவுக் ( கு ) உகந்தசெயந் தந்தமன்னா ! 
தாலந் தனிலையுந்தன் தாதையைப்போல் மூன்றுசங்கம் 

ஆலமுண்ட நாதன் அருளால் புவியிருந்து 
5435 மந்திரியும் மங்கையரும் மைந்தனுமிவ் வாறிருந்து 

சிந்தைகளி கூரும் " என்று சீர்வதிஷ்ட ரும்முரைத்துப் 
பாலனையும் வாழ்த்தியந்தப் பாவையரை யும்வாழ்த்தி , 
ஏலமுள்ள மந்திரியை இன்பமுட னேவாழ்த்தித் 

தேசிகனார் சென்றிடவுந் தேவேந் திரன் மிகுந்து 
5440 வாசியுள்ள மன்னனுக்கு வச்சிரா யுதமருளி, 

ஆளும் புவி என் ( று ) அகமகிழ்ந்து தான்வாழ்த்தி , 
நீளும் ரதந்தனிலே நேசமுடன் சென்றனர் காண் . 
மாது அயி ராணியந்த மங்கைசந்திர மாமதிக்கும் 

மேதினியில் கிட்டாத மின் தூசும் ஒன்று தவிப் 
5445 புத்திரனைப் பூவையரைப் போ தமிக வேவாழ்த்திச் 

சித்திரங்க ளாகச் சிறந்து சென்றார் அம்மானை ! 
வண்ணமுடி மன்னன் மதிதயனுஞ் சேனைகளும் , 
நண்ணுபுகழ்க் காசி நரபால னுந்தளமும் , 


பாடவேறுபாடு 


5424 : 1 சேயும் 1749 
5434 : 4 புவி புரந்து 1749 


தானம் ஒன்றாத எதுகை. 


306 


அரிச்சந்திரன் 


சீரார் அயோத்தியிலே சென்றுசில நாளிருந்து 
5450 வீரமுடன் தங்களுட மிக்கபதி வந்தடைந்தார் . 

தேசம் புகழச் சிவமயமெல் லாம்விளங்க 
வாசம்புகழ் மந்திரியும் மன்னவனும் நீதியுடன் 
எண்டிசையெல் லாம்புகழ இயல்சக் கரங்களுடன் 

மண்டலத்தை ஆண்டிருந்தான் வன்மையுடன் அம்மானை ! 
5455 வாழி ! மிகவாழி ! வானுலகெல் லாம்வாழி ! 

ஆழி உலகில் அனைவோரும் தான்வாழி ! 
மறையோர்கள் வாழி !மணி மந்திரங்கள் தான்வாழி ! 
இறையோர்கள் வாழி ! இகம்பரம் இன் னோர்வாழி ! 

சந்திரருஞ் சூரியருந் தானவரும் வானவரும் 
5460 இந்திரருந் தேவர்களும் எல்லோரும் வாழியதே ! 

அம்புவியில் இந்த அரிச்சந் திரன் கதையை 
இம்ப முடனே இதமாய்ப் படித்தவரும் 
எழுதிமிக வைத்தவரும் இன்பமுடன் கேட்போரும் 
பழுதில்லா தீசன் பதம்பெற் றிருந்திடுவார் . 


கலி விருத்தம் 
ஆதி வாழி ! அருமறை வாழி ! மன் 
நீதி வாழி ! நிரைவளம் வாழி ! பொன் 
மாது வாழி ! மறையவர் வாழி ! கண் ( டு ) 
ஓது சாதியில் உள்ளவர் வாழியே ! 


140 


உரைப்பவர் செவிப்புறத் துகந்து கேட்பவர் 
விருப்பமுத் தெழுதியே மிகவும் வைத்தவர் 
திருப்பெருங் கடவுளார் பதத்தைச் சேர்ந்தினி( து ) 
இருப்பரெந் நாளுமின் னிதையங் கூரவே . 


141 


பாட வேறுபாடு 

5450 : 4 சென்றடைந்தார் 1749 
5462 : 1 இன்ப 1749 
5463 : 3 இசைவாகக் 

சைவாகக் 1749 


மூன்றாம் பகுதி : 


பிற்சேர்க்கைகள் 


விருத்தங்களின் செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 


அருஞ்சொல் அகரவரிசை 


துணை நூற்பட்டியல் 


பிற்சேர்க்கை -1 

ஒப்புமைப் பகுதிகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர வெண்பா 


1. சந்திரமதியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அரிச்சந்திரன் செல்லு 
கையில் வழியில் இருந்த காளிகோயிலுட் சென்று காளியை வணங்கும் பொழுது , 
அங்கிருந்த கற்றேர் , கற்கணை முதலியன பொற்றேர் , பொற்சிலை முதலியன 
வாகக் காட்சிதர அரிச்சந்திரன் அவை பற்றிக் காளியிடா கேட்டல் ; காளிதேவி 
அவற்றின் வரலாறு கூறி அவற்றை அரிச்சந்திரனுக்கு வழங்குதல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 
பாடல் அடி எண் : 850 


883 


விருத்தம் : 27 , 28 , 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


[ உரைப்பாட்டு ) 


இ ( ர ) தஞ் செகதலத்தி லேறும் )படி 
யாவராலும் தரிக்கவொண்ணா தென்கின்ற வெண்ணா... 
( க ) ல்லாகச் சாபித்தென் கரங்காட்டிக் கொடுக்கா நின்ற 
மல்லாருந் தடந்தோளா ( னும் ஒருவரத்தைக் கூறினன் ; 
சத்தியத்தாலும் தன்மத்தாலும் தானத்தாலும் வீரத்தாலும் 
உத்தமனா யிருக்கின்றான் யாவனொருவன் சந்தித்தால் 
சிவனருளால் சாபம் நீங்கித் திவ்வியரூப மவைகூடின் 
அவனருளால் அவன் றனக்கே அருள்கநீயே வரனென்று .. 


பின்னும் யாது சொன்னாள் கற்பகாளி 

ஆர்க்குங் கழலாய் ( நீ ) அவ்வரைக ளப்படியே 
பார்க்கவிவை சாபம் பறிந்தவால் - போர்க்குத் 
தருளாத தேருஞ் சிலைகணைக ளாமென் 
மருளா லளித்தா ளவள் . 


என்பது 


ஆரி -77 


308 


அரிச்சந்திரன் 


[ உரைப்பாட்டு / 


சிலைபோலும் நெடுஞ்சிலையும் தேரும்தில் யாஸ்திரமும் 
நில வேந்தே ! உன்னைக்கண்டபின் நெடுஞ்சாபம் நீங்கிற்றா தலின் 
அருணவண்ணன் வரப்படியே ஆள்கையுனக் காகுமென்று 
பெருநடஞ்செய் பெண் கொடுப்பப் பெற்று நின்ற அரிச்சந்திரன் . 


2. சந்திரமதி மதன விசாரம் . அரிச்சந்திரனையே எண்ணித் துயிலா 
திருக்கும் சந்திரமதி , " இந்த இரவு இப்படி நெடி தாயிருக்கின்றதே ! எத்தனை 
யுகங்கள் சேர்ந்தது இந்த இரவு ? எனல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 
" எத்தனை கோடியுகம் இந்த இர வென்றுரைப்பாள் 

( அடி எண் . 


1021 ) 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஓத்த பகுதி : 

: 
ஊழிவாய் கூடி ஒருகங்கு லானதோ 

( சுயப் வர காண்டம் - 18 ) 


3 . சுயம்வரம் நிகழ்ந்ததும் , 
திருமணம் நடைபெறுதல் , 


அரிச்சந்திரனுக்கும் 


சந்திரமதிக்கும் 


அரிச்சந்திரன் அம்மானை 

பாடல் அடி எண் : 1288-1305 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள 


தனை ஒத்த பகுதி : 


நெல்லும் பொரியும் நிறையும் நறு நெய்யும் 
புல்லும் சமித்தும் பொலிவெய்த - மல்லலணி 
பூமறையோர் தாமென்னப் பொங்குமணி மண்டபத்தே 
மாமறையோர் வந்தார் மகிழ்ந்து . 


30 


என்பது 


[ உரைப்பாட்டு 1 


விரத ச ( மிதை ) களும் முன் கொணர்ந்து 

விப்பிரசனம் மிகக்கூடி 
விவாகயக்ஞம் ( எங்ஙனம் ) செய்தாரோவெனில் 


அம்மானை 


309 


மாதும் அரசும் வலமுமிட முஞ்சிறப்ப 
வேதநெறி யெல்லாம் மிகச்செய்து 

போதில் 
அருந்து தியுங் காட்டி அருமறை நூல் தன்னால் 
இருந்து தியு மிட்டார் எடுத்து . 


என்பது 


[ உரைப்பாட்டு 
விப்பிரசமயம் மிகத்திரண்டு 

வேதபுருஷன் சொன்னபடி யே 
கருமமான தொழிலெல்லாம் 

கடவாத படியாக 
அக்கினிதேவனை மிகவளர்த்து 

ஆகுதிகள் பலகொடுத்துப் 
பத்தினியுடன் பர்த்தாவுக்குப் 

பாணிக்கிறானஞ் செய்து கொடுத்துச் 
( சத்த தானம் மிக நடத்தித் 

தாரகையை மிகக்காட்டி 
உத்தமமான மந்திரத்தை 

ஒளிபெறவே கொடுத்தார் 
மகாசனங்க ளென்றவாறு 


திருமணமானதும் , அரிச்சந்திரனும் சந்திரமதியும் இன்பம் நுகர்தல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 


பாடல் அடி எண் 


: 


1338 


1347 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


கோயில் புகுந்து குலவு நவரத்ன 
வாயில் அமைத்த மணியறையில் - நேயம் 
கரையழிய இன்பக் கடல்வீழ்ந்தார் வீழ்ந்தார் 
விரைகமழ்ந்த மெல்லமளி மேல் . 

( சுயம்வர காண்டம் -33 , 


310 


அரிச்சந்திரன் 


5. சந்திரமதி கருப்பமுறுதலும் குழந்தை பெறுதலும் , 


அரிச்சந்திரன் அம்மானை 


விருத்தம் : 


55 


அடி எண் . 


1439 


1450 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி 
பொற்புடைய கோயில் புகுந்து பொலிவாகச் 
சொற்புடைய தானத் தொழில் புரிந்து - கற்பம் 
மருவிளங்கு தாரானும் வாணுதலும் வாழ்ந்தார் 
திருவிளங்க இன்பஞ் சிறந்து . 


என்பது 


( உரைப்பாட்டு ] 


மிகலரிய கோயில்புக்கு 

வேண்டுந்தானத் தொழில் முடித்துச் 
சகலசுகமும் அனுபவித்துச் 

சகிருதயராய் நடந்தகாலத்துச் 
சந்திரமதி வயிறுவாய்த்தாள் 

அது எவ்வகையோவெனில் 


கொங்கை ( முகம் ] கருகக் கோல நிறம்வெளுப்பத் 
தங்குமிடை ஈதென்று தானறிய - அங்கே 
உருவுயர உந்தி உரோமநெறி காட்டத் 
திருவயிறு வாய்த்தாளத் தேன் . 


45 


என்பது 


( உரைப்பாட்டு 1 


மன்களபக் கொங்கை 

முகங்கறுத்து மடைவிரியப் 
பொன்புனையுந் திருமேனி 

நிறம்வெளுத்துப் பொலிவெய்தக் 


அம்மானை 


311 


காணவொண்ணா டை கா ; 4 

கடை . அல்குல் மிகப்பெருகப் 
பூணரிய திருவயிறு 

உரோமத்தாற் பொலிவெய்த 
மருவிரியும் தடங்குழலாள் 

வயா நோய் மயக்குற்றுத் 
திருவயிறு வாய்த்தாள் 

ஒரு சிரீகுமாரனை , 


எ - று . 


5. தேவேந்திரன் அவையில் வீற்றிருந்த முனிவர்கள் : 


அரிச்சந்திரன் அம்மானை 


அடி எண் 


: 


1528 - 1542 


அரிச்சந்திர வெண்பாவில் இதனை ஒத்த பகுதி : 


சனக 


சனந்த சனற்குமா ரீசன் 
அனசு ] முனிக ளமர்ந்தார் - வினவியசீர் 
காசி முனிவன் கவுசிகன் நார தன் 
வாசவன் முன் னேயிருந்தார் வந்து . 


54 


என்பது 


| உரைப்பாட்டு ] 


சனக பனந்த சனற்குமா ரீசன் 
அன கமுனி சமதச்நி பிருகு நகுஷன் 
அத்திரி வான்மீகி ஜைமிநி வசிஷ்ட ன் விசுவா 
மித்திரன் பரத்துவாசன் உரோமரிஷி நார தன் 
கௌதமன் இரணியசி கவுணியன் அகத்தியன் 
புலத்தியன் காதிமார்க் கண்டம் புதன் போதாதிபன் முதலாயுள்ள 
மகரிஷிகளும் புடை சூழ இருந்த தேவேந்திரன் 

( சலம்வரு காண்டம் -7 ) 
7. தேவலோகத்தில் தேவேந்திரன் முன்னிலையில் , 

தேவேந்திரன் முன்னிலையில் , தேவேந்திரனின் 
வினாவுக்கு விடையாக , மண்ணுலகில் சத்திய நெறிப்படி விளங்கும் மன்னன் 
அரிச்சந்திரனே என வசிட்டர் உரைக்க . அதனை மறுத்து வீசுவாமித்திரர் . 
அரிச்சந்திரன் சத்திய நெறிப்படி விளங்கும் மன்னன் அல்லன் எனக் கூற , 
அதன் தொடர்பாய் எழுத்த வாதத்தால் இருவரும் சொல்லும் சபதம் : 

அரி .78 


312 


அரிச்சந்திரன் 


அரிச்சந்திரன் அம்மானை 

1593 1612 


அடி எண் : 


அரிச்சந்திர வெண்பா வில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


நன்னெறியை விட்டு நரர் தங் கபாலத்தே 
தன்னிய கள்ளைச் சுவை கொண்டு - புன்னெறியே 
தெற்காகப் போவன் திறலோன்பாற் பொய்யென்னுஞ் 
சொற்காணில் என்றான் துணிந்து . 


என்பது 


[ உரைப்பாட்டு 1 


அரிச்சந்திரன் மறந்தாகிலும் 

அசத்தியம் சொன்னா னாமாகில் 
தரித்தசுருதி குலஞ்சார்ந்த 

தன்மமார்க்கந் தனைத்துறந்து 
மனித்தர் தம் கபாலத்தில் 

வார்த்தசுரை தன்னையள்ளித் 
தெரிபடவே மிகக்குடித்துத் 

தெற்கு நோக்கிப் போவன் என்று 
அதிபாஷை வசிட்டன் கொடுக்கையில் ...... 

( சலம் வரு காண்டம் -24 ) 


காமமதங் கோபம் கடிந்தஞ்சு மோதியே 
தாமரையின் ஆசனத்தே தானிருந்து - நாமச் 
சிவன் றனக்கா யானிருந்து செய்தவத்தே பாதி 
அவன் றனக்கா கென்றான் அவன் . 


78 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 


காமக்குரோத லோபமோக 

மதமாற்சரியந் தனைக்கடிந்து 
சேமமிகு அஞ்செழுத்தையுஞ் 

சிக்கெனச் சிந்தையில் உறவழுத்திப் 


அம்மானை 


313 


பஞ்சாக்கினி மத்தியத்திலே 

பத்மாசனத் துடனிருந்து 
நெஞ்சாரவே நான் செய்த 

நிலையுடைய மகா தபசின் 
ஒன்றுபாதி யான் கொடுப்பன் 

உண்மைமார்க்கத்து அரிச்சந்திரன் 
நின்றானாகில் எனஉரைத்த 
விசுவாமித்திரன் 

(சலம்வரு காண்டம் - 31 ) 


8 . 


அரிச்சந்திரனிடம் , முனிவர் களை அனுப்பி வேள்விக்குப் பொன் 
கேட்ட விசுவாமித்திரர் , தானே நேரில் சென்று அளவுகுறித்துக் கூறிப் பொன் 
சேட்டல் : 


அரிச்சந்திரன் அம்மானை : 


1709 


1726 


அடி எண் : 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


தவமுனிவீர் வேண்டுமது சாற்றுகெனத் தானும் 
இவுளிமத யானை மேல் ஏறிக் 

மேல் ஏறிக் - கவணை 
எடுத்தெறிந்த தூரத் திருநெதியுஞ் சேரக் 
கொடுத்துவிடு கென்றான் குறித்து . 


101 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 
மாமுனி ( நீர் ) வேண்டியதை வகுத்துரையும் எனமுனியும் 
காமமத யானையேறிக் கடுங்கவணைமிக விடைபோக்கி 
எடுத்தெறிந்த தூரம்வத்து ராசி எனக்கு அளிக்க என்று 
திவ்வியவேத முனியுரைக்கத் தேர்வேந்தன் யாது சொன்னான் 

( யாக காண்டம் -- 13 ) 


அந்தப் படியே அருள்வன் பொன் கொள் கென்று 
முந்தச் சொரிய முனிதானும் - செந்தேன் 
வருக்கை சொரியும் வள நாட நின்பால் 
இருக்கவெனச் சொன்னான் எடுத்து . 


102 


314 


அரிச்சந்திரன் 


9. விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனை உதைத் துப் பின் சாபமும் இரும் 
போது , அரிச்சந்திரன் பணிந்து கூறும் மொழிகளில் இடம் பெறும் உவமைகள் : 


அரிச்சந்திரன் அம்மானை : 


பாலமுர்தம் ஊட்டிப் பரிவாய் வளர்த்திடும் தாய் 
ஆலமிட்டால் பிள்ளை அறிந்து தள்ளிப் போறதுண்டோ? 
வாரி கொதித்தெழுந்தால் வையகத்தில் வாழுமவர் 
நேருங்கரை கட்டி நிறுத்திவிடக் கூடு மோதான் ? 
வானத் ( து ) இடிவிழுந்தால் மானிடவர் கைக்கடையால் 
ஆனபடி தாங்கி அதைவிலக்க வல்லவரோ 


( அடி எண் 


2609 - 2614 ) 


உலமைகளில் 


அரிச்சந்திர வெண்பாவில் 
டம் பெற்றுள்ள ஒத்த பகுதி : 


முதல் 


உவமை 


கடல்கொதித்தால் வேறு கலக் + நீர் உண்டோ 
உடல்பனகத்தால் வேறு துணை உண்டோ 

மீது 
தாய்பகைத்தால் வேறு தமருண்டோட தாழ் 4 டை யாய் ! 
நீபகைத்தால் உண்டோ நிலை . 

19.2 


( விகவாமித்திரப் பிரவேச காண்டம் 


12 ) 


ஈன்றாள் நஞ் சிட்டால் எவர் பிழைப்பார் இல்லிடமே 
சான்றோய் ! விழுங்கிற் றரிப்பவர்யார் ஊன்றவெனை 
என்றுங்காப் பாய்நீ இடர் செய்வை யாகிலினி 
ஒன்றியெனைக் காப்பவரார் ஓது . 

216 
( விசுவாமித்திரப் பிரவேர காண்டம் 


37 ) 


மற்ற இரண்டு உ.வமைகளும் அரிச்சந்திர வெண்பாவில் வேறு இடம் 
வேறு சூழலில் இடம்பெற்றுள்ளன . 


தேவலோகத்தில் , தேவேந்திரன் முன்னிலையில் , வசிட்டரும் 
விசுவாமித்திரரும் அரிச்சந்திரனின் வாய்மை குறித்து வாதிட்டுக்கொண்டிருக் 
கையில் விசுவாமித்திரர் கூற்றாக அவ்விரு உவமைகளும் காணப்படுகின்றன . 


அம்மானை 


315 


இடி விழும்போ ( ழ் ) கைக்குடை தான் ஏந்து மோ தேரே 
படி விழும் போழ் ] தாங்கப் படுமோ கடு வினையாற் 
சாதிக்க என்று தொடங்கினாற் றப்பா தன் 
போ தி [ ப்பா ] ல் என்னாம் புகல் , 


82 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 


காரிடி தான் விழும்போது 

கைக்குடை தான் காத்து நிற்குமோ 
பாரிடந்தான் விழும்போது 

பலரும் ஓடித் தாங்கவல்லரோ 
விசும்பு மேலே விழும்போது 

வெற்பிடை தான் தடுத்து நிற்குமோ 
அகம்படைய வாரிபொங்கினால்) 

அணைகள் கட்டி ஆவதுண்டோ 
யானே சென்று அரிச்சந்திரனை 

இரண்டுசொல்வா னாக்கும் போதில் 
நீயேதான் போதித்தாலும் 
நிறுத்தவல்லையோ முனியே என்று சொல்ல ... 

சலம்வரு காண்டம் - 35 


10. விசுவாமித்திரர் , அரிச்சந்திரனின் நாட்டை விலங்கு , பறவைகளை 
னுப்பிப் பாழாக்கத் திட்டமிடுதல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 

பாடல் அடி எண் ; 1727 - 1737 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


மிருகம் விடுத்தால் விரை ... யால் 
வருவன் இறைவேட்டை வந்தால் - ஒருவழியே 
என்வனத்தே கூட்டி இடர்செய்வன் என்றெண்ணித் 
தன்வனத்தே போனான் தவன் . 


18 


என்பது 


அரி -7 ) 


316 


அரிச்சந்திரன் 


[ உரைப்பாட்டு / 


ககமிருக 
வருகங்களால் லோகமெல்லாங் 

கட்டழித்தால் காராளர் 
மிகவுஞ்சென்று வேந்தனுக்கு 

முறையிடுவர் வேல் வேந்தனும் 
தன் நிலத்தோர் முறைகேட்டுத் 

தரியானாகி மிருகயாத்திரை 
புன்வனத்தினி டைப்போ துவன் 

போந்தவனை உபாயத்தினால் 
என்னுடைய தபோவனத்தில் 

எய்துவித்திடர் செய்குவன் என்று 
தன்னுடைய ஆசிரமந் 

தனிற்புகுந்தான் விசுவாமித்திரன் 


எ - று . 


( யாக காண்டம் ) 


11. அரிச்சந்திரனுடைய நாட்டின் பயிர் முதலானவற்றை விசுவாமித்திரர் 
ஏவிய விலங்குகளும் , பறவைகளும் அழித்தல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 


அடி எண் : 


1781 


1804 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
முளைஉழுவை தின்னும் முளை தப்பி வந்தால் 
கிளையிரலை நேரே கெடுக்கும் 

விளை ( வைக் ] 
கிளிமயில்கள் தின்னும் கிழங்குகளைக் கேழல் 
வெளியுருவ வாங்கி விடும் . 


4 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 
விதையடங்க எறும்பிழுத்தும் 

மிகுந்ததனை உழுவை கொண்டும் 
முளையடங்கப் பறிபோயும் 

முகிழ்த்ததனைக் கலைமான் தின்றும் 


317 


அம்மானை 


கதிரடங்கக் கிளிதின்றும் 

மயில்பறித்தும் காயடங்க 
மதியடங்கிய குரங்குதின்றும் 

வளர்கிழங்குகளை வராகம் தின்றும் 
இராச்சியத்துள்ளார் பீடையெய்த 

மற்றும் எவ்வண்ணம் அழிவு செய்தவோவெனில் 


தோப்படங்க வேழம் துவைத்தெடுக்கும் சூழ்போகிக் 
காப்பவரை நாகம் கடித்துயிர்க்கும் மாப்போய் 
வழித்ததேன் தாரான் வள நாடு தன்னை 
அழித்ததே சென்றங் கவை . 


5 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 
பொழிலடங்கக் கரியொடித்தும் 

புனலடங்க முதலைபாய்ந்தும் 
வழியடங்கப் புலிகரடி 

நலிவு செய்து மாடுகொன்றும் 
ஆங்கவற்றைக் காப்பவரை 

அரையிருள்வாய் அரவு தீண்டியும் 
ஆங்கொருவர் இயங்கவின்றிப் 
போகவின்றி அழிவுசெய்தலும் ... 

( மிருக யாத்திரைக் காண்டம் ) 


- 


12 . வேட்டை நாய்களின் உருவத்தோற்றம் . 
அரிச்சந்திரன் அம்மானை 
விருத்தம் : 

71 


பாடல் அடி எண் : 


1905 , 1906 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
வாலுஞ் செவியும் மருங்குவயி றுஞ்சிறுத்து 
மேலும் உரமும் மிகப்பெருத்துக் - காலும் 
நிறைந்த உடம்பும் நெடியகடு நாய்கள் 
சிறந்தவே எங்கும் திரிந்து . 

(மிருகயாத்திரைக் காண்டம் - 13 ) 


318 


அரிச்சந்திரன் 


13. அரிச்சந்திரனின் வேட்டைப் படையை 
படைத்த பன்றியின் உருவத்தோற்றம் . 


அழிக்க விசுவாமித்திரர் 


அரிச்சந்திரன் அம்மானை 
கண்கள் பவள நிறம் ; காலுவெள்ளை ; வா ஓ , வெள்ளை; 
பொங்குகுளம் பொன்னிறமாம் ; போற்றியமெய் நீல நிறம் ; 
பச்சை நிறந் தான்முதுகு ; பாரமுகம் அப்படி யே ; 
வச்சிர நிறங் கொம்பிலங்கும் வன்மையுள்ள பன்றிகண்டீர் ! 

( 2121 - 2124 ) 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
தன்னிறம் பொன்னிறம் தாளின் குரம் நீலம் 
முன்னுரம் வெள்ளை முகம்பச்சை செந்நிறம் 
கண்கொம்பு வச்சிரமாங் காட்டேனம் கண்டுகந்தார் 
திண்கொம்பின் வேடர் திரள் . 

( மிருக யாத்திரைக் காண்டம் ---- 23 ) 


14. தன்னை விழுந்து 

பணிந்து 

வணங்கும் அரிச்சந்திரனை 
விசுவாமித்திரர் காலால் உதைக்க , அரிச்சந்திரன் உதைத்த விசுவாமித்திரரின் 
பாதம் நோகுமே எனக் கவன்றுரைத்தல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 


அடி எண் : 2485 - 2493 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


வணங்காமுடியான் வணங்கி 
பாதம் மிகநொந்ததேயென்னக்கைய 
வருகின்ற கோபாக்கினியைப் பார்த்து 
வேந்தர்வேந்தன் 

யைக் கையில்வாங்கி 
நடந்துமிக எதிர்சென்று 

........... னாக மண்ணிடையில் 
உடம்புவைத்து மணிமுடிமேற் கவுசிகனும் 
உதைக்க 

வேந்தன்றானும் பதைத்துப் 
பாதம்பிடித்து தாளிணை உதைத்தால் 
கன்றுமோ நொந்தென்று 

( விசுவாமித்திரப் பிரவேச காண்டம் 
6 - ஆம் பாடலை அடுத்த உரை நடை ) 


அம்மானை 


319 


15. அரிச்சந்திரனை நோக்கி விசுவாமித்திரர் , “ நான் அனுப்பிய இரு 
கன்னியரையும் புலைச்சியர் என இழித்துப் பேசிய நீயே 

புலையனுக்கு 
அடிமையாவாய் ” எனச் சபித்தல் . 


அரிச்சந்திரன் அம்மானை 

அடி எண் : 2604-2606 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள 

உள்ள இதனை ஒத்த பகுதி : 
மங்கையையும் மைந்தனையும் மாறுவித்து மந்திரியை 
அங்கங்கு நீக்கி அரிவையர்கள் - தங்களைச் 
சண்டா ளியரென்ற உன்னையுமச் சண்டாளன் 
கொண்டாள வைப்பேன் குறித்து . 

என்பது 


( 215 ) 


( உரைப்பாட்டு ] 
சந்திரமதியையும் லோகிதாக்ஷனையும் 

தரிப்பின்றியே விலைப்படுத்தி 
மந்திரியாகிய சத்தியகீர்த்தியை 

மனைதொறும் இரக்கவைப்பேன் 
என்னுடைய மக்கள் தம்மை 

இகழ்ந்து புலை மா தரென்ற 
உன்னையும் அச் சண்டாளனுக்கு 

ஆளாக ஒருப்படுத்துவேன் 
என்றுமுளி கூறுதலும் .... 

( விசுவாமித்திரப் பிரவேச காண்டம் ) 


ஆபரணங்களைக் 


16. விசுவாமித்திரர் . அரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் அவர்தம் 
மகனையும் நோக்கி , அணிந்துள்ள ஆடை , 

கழற்றிக் 
கொடுத்துவிட்டுச் செல்லுங்கள் என்றுரைக்க , அரிச்சந்திரன் , உடுத்துவதற்கு 
ஆடை யாரிடம் சென்று இரப்போம் என , விசுவாமித்திரர் பழைய துகிலினைக் 
கிழித்துக் கட்டிக்கொள்ளத் தருதல் . 


அடி எண் : 


அரிச்சந்திரன் அம்மானை 

2734 - 2737 
அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
அரி -80 


320 


அரிச்சந்திரன் 


நில்லாது தேரிவர்ந்து சென்றானை நீள் தவத்தோன் 
எல்லா நிதியும் எனக்கென்று - சொல்லி 
அளித்தாய் உனக்குண்டோ ஆபரணம் என்ன 
ஒளித்தாரான் ஈந்தான் உடன் . 


227 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 
கவுசிகர்கோன் தொடர்ந்தழைப்பக் 

கண்டவேந்தன் தேரிழிந்து 
தவமுனிவன் பாலணைந்து 

சாற்றுகநீ அழைத்தது என்றலும் 
மற்றவனை முகம் நோக்கி 

மகாமுனிவன் அருளிச்செய்வான் 
பூணாரம் தருகவென்று 

போர் வேலான் றனக்குரைப்ப 
மன்னவனும் தன்னுடைய 

வயங்கொளிசேர் பூணாரமும் 
மின்னிடையாள் பூணாரமும் 

இளங்குமரன் பூணாரமும் 
மந்திரி தன் பூணாரமும் 

வாங்கி அவன் கைக்கொடுத்துத் 
தந்தேன் இனிப் போகின்றேனெனத் 

தடுத்து முனிவன் யாது சொன்னான் . 


மாடை அணிகலங்கள் வாங்கிக் கொடுத்ததற்பின் 
ஆடை தனைத் தாரீர் அழித்தென்றான் - ஆடை 
வழங்குவகை எப்படியோ மாமறையோய் ! என்ன 
முழங்கு நகை செய்தான் முனி , 

என்பது 


228 


[ உரைப்பாட்டு ] 
[ ஆபரணங் கொடுத்ததற்பின் ] 

அரிச்சந்திரா ஈண்டுடுத்த 
வத்திரங்களும் தாவென்ன 

மானவேந்தனும் உரை செய்வான் 


அம்மானை 


321 


உடுத்தபுடவை முதலாக 

அதனை நாங்கள் கொடுத்தக்கால் 
உடுக்கவேறுண் டோஎன்ன 


தடுப்பரியதாய் மிகநகைத்துத் 

தவமுனிவன் யாது சொன்னான் 


மன்னர் அறிவில்லார் மற்றறிந்தோம் இன்றென்று 
துன்னம் பொதிந்த துகிலொன்றை உன்னாமல் 
நாலாகத் தான் கிழித்து நாடாது வீசினான் 
மேலாகப் போவார்கள் மேல் . 


229 


என்பது 


( உரைப்பாட்டு ) 
பொற்புடைய வேந்தர்சற்றும் 

புத்தியில்லா ரென்கின்றதை 
அற்புதமே அரிச்சந்திரன்பா 

லறிந்துவிட்டோ மெனநகைத்து 
மாலாகியோர் விருத்தப்பிராமணன் 

உடுத்தபீறற்சீலையை விரைந்து வாங்கி 
நாலாகத் தான் கிழித்து 

ஞாலங்காவலன் மேலெறிதலும் 
சத்தியசந்தன் யாது செய்தானோவெனில் 


அடுத்த பழமுறியை ஆங்கவர்கள் வாங்கி 
உடுத்த ( கலை ) நின்றகலை யோற்குக் கொடுக்க 


230 


என்பது 


[உரைப்பாட்டு ) 


நிலையில்லாத பழஞ்சீலையை 

நிலங்காவலன் சென்றுடுத்து 
விலையுடைய வஸ்திரத்தை 
விசுவாமித்திரன் முன் கொடுத்தலும் 

( இராச்சியதான காண்டம் ) 


322 


அரிச்சந்திரன் 


17. அரிச்சந்திரன் தன் நாட்டை விசுவாமித்திரருக்குத் தாரைவார்த்துக் 
கொடுத்துவிட்டு நாட்டினின்று நீங்குவது கண்ட நாட்டு மக்கள் , அரிச்சந்திரன் 
அரசாண்ட இடத்தில் இருந்து விசுவாமித்திரர் ஆள்வதா ? " எனக்கேட்கும் 
பகுதியில் இடம்பெறும் உவமை , 


அரிச்சந்திரன் அம்மானை 
வலியசிங் கேறுறை மலைமு மூஞ்சியில் 
ஒலியிடு நரிவள ரொத்த தென்பரே ! ” 


விருத்தம் -89 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 


அரியிருந்து வாழிடத்தே யஞ்சாமற் சென்று 
நரியிருந்து வாழுமோ நாட்டீர் - விரிசடை 
பற்றீ ரெனவுரைத்தார் பக்கத்தே போது கின்ற 
ஒற்றாளன் கேட்டான் உழன்று . 


282 


( காசியாத்திரைக் காண்டம் ) 


18. நாட்டினின்று நீங்கும் அரிச்சந்திரனிடம் மக்கள் 

சென்று , 
விசுவாமித்திர முனிவரை நாட்டைவிட்டு விரட்டியடிக்கின்றோம் என்று 
சொல்லி வசவு மொழிய , அரிச்சந்திரன் மக்களை நோக்கி அவ்வாறு உரைக்கக் 
கூடாது என அறிவுறுத்த , அப்பொழுது அங்குவந்த விசுவாமித்திரர் , உன் 
நாட்டு மக்களைத் தூண்டிவிட்டு என்னை வைது தள்ள முயலுகின் றாய் . 
நாடு நகர் முதலியன எனக்குவேண்டாம் . நீயே வைத்துக்கொள் என 
அரிச்சந்திரனிடம் மறுத்துரைத்தல் ; அரிச்சந்திரன் அதற்கு மறுமொழி கூறல் . 


உன் 


அரிச்சந்திரன் அம்மானை : 


நாட்டில் புகழுடைய நல்லமன்னா ! நீயுமிப்ப 
கூட்டமுடன் இந்தக் குவலயத்தார் தன்னைவிட்டுப் 
போட்டி பலவுரைத்துப் போதலைது தள்ளவென்றாய் ; 
உன்னாடும் உன்னரசும் ஒப்புதில்லை எந்தனுக்கு 
மன்னா நீ ! தந்ததில்லை என்னுமொரு வார்த்தை சொல்லி 
அரசு நிலையிலிரு ; யான் போறேன் ; " என்று முனி 
விரசிச் சினம்பெருகி வேந்தனுடன் கூறினன்காண் ; 


அம்மானை 


323 


கூறுமொழி தான் கேட்டுக் கொத்தவனுஞ் சொல்லலுற்றான்- 
“ பேருடைய மாமுனியே ! பேறாய் உனக்களித்த 
நாடு தந்த தில்லையென்று நானுரைப்ப தென்றுமில்லை ; 
நீடு நிலையறியா நிர் மோடர் சொன்னதெல்லாம் 
தாண்டவங்க ளாடுஞ் சதாசிவனார் தம் மருளை 
வேண்டும்பெரி யோர் பொறுக்க வேணுமய்யா ” என்று சொல்லி 

( அடி எண் : 2918 - 2930 ) 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
என்வனத்தைக் கட்டழித்தாய் ஏனந் தனைக்கொன்றாய் 
நின்மனத்துக் கானாற்போல் நீவை தாய் - உன்மனித்தர் 
நின்றாரை வைவித்தாய் நீகொடுத்த பேரரசைப் 
பொன்றாமற் கைக்கொள்வாய் போந்து . 


13 


1 


என்பது 


[ உரைப்பாட்டு ] 


முன்னம் நீயென் வனந்தன்னை 

முறித்தெறிந்தங் கழிவுசெய்தாய் 
பின்னையந்த வனந்தன்னில் 

மிருக மெல்லாம் பிடித்துக்கொன்றாய் 
நின் மனத்துக் கானாற் போல் 

நீ J ழிவாகப் பரிபவித்தாய் 
இப்படி ச்சாதி 

இவரைக்கொண்டு சொல்விப்பரோ 
அப்பொழுதே நீ வேண்டினால் 

அர சடங்க யான் கொடேனோ 
ஒப்புக்கொள்ளாய் உன்னுடைய 

இராச்சியத்தை எனஉடன்ற 
விசுவாமித்திரன் மொழிகேட்டு 

வேந்தர் வேந்தன் யாது சொன்னான் . 


வெறுக்கக் கடவ வினயமி ] லார் சொல்லைப் 
பொறுக்கை பெரியோர் புகழ்காண் - ஒறுக்கை 
ஒழியாய் எனவே உருத்தமுனி நெஞ்சம் 
அழியாமல் ஆற்றினான் ஆங்கு , 

( காசியாத்திரைக் காண்டம் - 15 ) 
அரி -81 


324 


அரிச்சந்திரன் 


19. விசுவாமித்திரர் கக்கிரனிடம் , அரிச்சந்திரனுடன் காட்டில் செல்கை 
யில் நடந்துகொள்ள வேண்டிய முறையினைக் கூறுதல் . 
அரிச்சந்திரன் அம்மானை 

விருத்தம் : 92 , 93 . 


அடி எண் : 2887 


2891 


அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
சற்று நாட் காட்டித் தகைவாக்கித் தானசனம் 
பெற்றநாட் கொண்டு பிணக்காகி 

மற்றைநாள் 
மன்னுடம்பு நோவ வழிமாற்றி மாறாதே 
உன்னுடம்பு நோவென் றொழி . 

18 
வகைந்த பொருள்வருகை வாராது போகத் 
தகைந்து பல நாள் தவிர்த்துப் - பகர்ந்த 
மொழிக்குப் பழுதா ( ய் ) முயல்பயண மெல்லாம் 
கழிக்குமதே கண்டாய் கடன் . 

19 
( காசியாத்திரைக் காண்டம் ) 


20. நாடு துறந்து அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோகதாட்சணன் ஆகியோர் 
வெங்கானக வழியாக நடந்து செல்கையில் , சந்திரமதி தன் வருத்தம் எண்ணா 
மல் அரிச்சந்திரனின் வருத்தத்தையே எண்ணுதல் .. 

அரிச்சந்திரன் அம்மானை 
“ வெங்கா னகத்தில்வழி பேவுமடி கொப்பளிக்கப் 
பொங்கிவெகு சோரி புனல் கசிந்தும் ஓடிட வே 
தன்கால் வருத்தமது தன் வருத்தம் எண்ணாமல் 
மன்கால் வருத்த மனவருத்தந் தானாகிக் 
கண்டு கண்டு சந்திரமதி " 

( 3079-3083 ) 
அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள இதனை ஒத்த பகுதி : 
வெந்தழற் கானம் 

( 32 ) 
கால்க ளெல்லாங் கொப்புளங் கொள்ளத் 
தினகரன்றன் கிரணத்தால் (உரை ) 
தன் வருத்தம் பாராள் தனியே வருந்துகின்ற 
மன்வருத்தம் கண்டு மனந்தளர்வாள் 

( 33 ) 
( காசியாத்திரைக் காண்டம் ) 


ஒத்த உவமைகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர வெண்பா 


1 “ 

" வானத் ( து ) இடி விழுந்தால் மானிடவர் கைக்குடையால் 
ஆனபடி தாங்கி அதைவிலக்க வல்லவரோ ? " , 

அரிச்சந்திரன் அம்மானை - 2613 , 2614 


இடி விழும்போ ( ழ் ) கைக்குடைதான் ஏந்து மோ நேரே " 
" காரிடி தான் விழும்போது கைக்குடைதான் காத்து நிற்குமோ 

அரிச்சந்திர வெண்பா 
சலம்வரு காண்டம் -33, 

உரைப்பாட்டு 


2 " பாலமுர் தம் ஊட்டிப் பரிவாய் வளர்த்திடும் தாய் 

ஆலமிட்டால் பிள்ளை அறிந்து தள்ளிப் போறதுண்டோ ? 
வாரி கொதித்தெழுந்தால் வையகத்தில் வாழுமவர் 
நேருங்கரை கட்டி நிறுத்திவிடக் கூடுமோதான் ? 

அரிச்சந்திரன் அம்மானை - 2609- 261 2 


கடல்கொதித்தால் வேறு கலக்க நீர் உண்டோ 
உடல்பகைத்தால் வேறு துணை உண்டோ - படிமீது 
தாய்பகைத்தால் வேறு தமருண்டோ தாழ்சடையாய் ! 
நீபகைத்தால் உண்டோ நிலை . 

அரிச்சந்திர வெண்பா 
விசுவாமித்திரப் பிரவேச காண்டம் -12 


" ஈன்றாள் நஞ் சிட்டால் எவர் பிழைப்பார் இல்லிடமே 
சான்றோய் ! விழுங்கிற் றரிப்பவர்யார் - ஊன்றவெனை 
என்றுங்காப் பாய்நீ இடர்செய்வை யாகிலினி 
ஒன்றியெனைக் காப்பவரார் ஓது . " 

அரிச்சந்திர வெண்பா 
விசுவாமித்திரப் பிரவேச காண்டம் - 37 


இவ்வுவமை அரிச்சந்திர புராணத் தில் இடம்பெறாயை குறிப்பிடத் 
தக்கது . 


326 


அரிச்சந்திரன் 


அசும்புடைய வாரிபொங்கினால் 
அணைகள் கட்டி ஆவதுண்டோ ? " 

அரிச்சந்திர வெண்பா 
சலம்வரு காண்டம் -35 ஆம் 
வெண்பாவின் உரைப்பாட்டு 


3 


" திண்ணமுற் றரசனைத் தியக்கும் . மாமுனி 
மண்ணுல காண்டெமைக் காக்க வல்லனோ ? 

வி -88 
“ வலியசிங் கேறுறை மலைமு ழஞ்சியில் 
ஒலியிடு நரிவள ரொத்த தென்பரே . " 

அரிச்சந்திரன் அம்மானை வி- 89 


மரியிருந்து வாழிடத்தே யஞ்சாமற் சென்று 
நரியிருந்து வாழுமோ நாட்டீர் - விரிசடை 
பற்றீ ரெனவுரைத்தார் பக்கத்தே போதுகின்ற 
ஒற்றாளன் கேட்டான் உழன்று . 

அரிச்சந்திர வெண்பா 
காசியாத்திரைக் காண்டம் - 12 


குப்பிடத்தக்க வேறுபாடுகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர வெண்பா 


1. அரிச்சந்திரன் அம்மானையில் சந்திரமதியின் தோழி ( தாதியரில் 
முதன்மையானவள் ) பெயர் சுந்தரி 


அரிச்சந்திர வெண்பாவில் சந்திரமதியின் தோழி பெயர் வசந்தமதி . 


2. அரிச்சந்திரன் அம்மானையில் , சுயம்வரத்திற்கு வந்திருந்த மன்னர் 
களின் வடிவங்களை ஓவியமாகத் தீட்டியும் அவர் தம் பெயர் , நாடு ஆகிய 
வற்றைப் 

படத்தில் தறித்தும் சுந்தரி சந்திரமதியிடம் அளிப்பதாகவும் , 
அவற்றிலிருந்து சந்திரமதி அரிச்சந்திரனின் 

அரிச்சந்திரனின் LIL- த்தைத் 

படத்தைத் தேர்ந்தெடுத்து 
ஆசைகொண்டு மகிழ்வதாகவும் உள்ளது , 


| 


அரிச்சந்திர வெண்பாவில் , சுயம்வரத்திற்கு வந்த அரிச்சந்திரனைக் 
கண்ட வசந்தமதி , அரிச்சந்திரனின் வனப்பையும் சிறப்பையும் சந்திரா தியிடம் 
சொல்ல , 

சந்திரமதி அரிச்சந்திரன் மேல் ஆசைகொள்வதாக 


உள்ளது . 


3. அரிச்சந்திர வெண்பாவில் , அரிச்சந்திரன் மேல் காதல் கொண்ட 
சந்திரமதி தன் கழுத்தின் மங்கலநாண் அரிச்சந்திரன் கண்ணுக்குத் தெரியுமோ 
எனக் கவன்றிருக்கையில் , சிவபெருமான் அருளால் மங்கலநாண் அரிச்சந்திர 
னின் கண்ணுக்குப் புலப்படும் என அசரீரி உரைப்பதாகவும் சந்திரமதி 
அதனைக் கேட்டு மகிழ்வதாகவும் உள்ளது . 


அரிச்சந்திரன் அம்மானையில் அவ்வாறு இல்லை. 


சுயம்வரத்தில் சந்திரமதியின் கழுத்தில் தாலி திகழ்வதை அரிச்சந்திரன் 
காணுகின்ற அதே நேரத்தில் சந்திரமதியும் தன் கழுத்தின் தாலியைப் படி மக் 
கலத்தில் ( கண்ணாடியில் ) காண்பதாக அரிச்சந்திர வெண்பாவில் உள்ளது . 


சுயம்வரத்தில் , சந்திரமதி தன் கழுத்தின் தாலியைப் 

படிமக் 
கலத்திலோ வேறு வகையிலோ காண்பதாக அரிச்சந்திரன் அம்மானையில் 
இல்லை . 

அரி -82 


328 


அரிச்சந்திரன் 


4 . 


அரிச்சந்திரன் அம்மானையில் , சுயம்வரத்தில் சந்திரமதியின் கழுத் 
தில் மாங்கல்யம் இருக்கக் கண்ட அரிச்சந்திரன் , முன்பே திருமணமான 
பெண்ணுக்கு மறுமணம் செய்யவா இச்சுயம்வரம் ? இப்பெண்ணின் கழுத்தில் 
தாலி உள்ளதே ! " எனக்கூற , சந்திரமதியின் தந்தை வந்திருந்த மன்னர் களை 
நோககி , அரிச்சந்திரன் சொல்வது உண்மையா ? எனக் கேட்க , அவர்கள் , 

அரிச்சந்திரன் சொல்வது பொய் ! சந்திரமதியின் கழுத்தில் தாலி காணப் 
படவில்லை ! ” எனக் கூற , பின் சந்திரமதியின் தந்தை சிவபெருமானின் 
வரத்தை அனைவருக்கும் எடுத்துரைத்து , சந்திரமதியின் கழுத்தில் தாலி 
உள்ளது . அது அவளுக்குக் கணவனாக வர இருப்பவனின் கண்களுக்கு மட்டுமே 
தெரியும் " என்னும் உண்மையை உரைக்க . அதன் பின்னரே 

அதன் பின்னரே அரிச்சந்திரன் 
ஐயம் நீங்கிச் , சந்திரமதியின் சுயம்வர மாலை கழுத்தில் விழத் திருமணம் 
செய்து கொள்வதாக உள்ளது . 


11 


அரிச்சந்திர வெண்பாவில், சுயம்வரத்தின் பொழுது சந்திரமதியின் 
கழுத்தில் மாங்கல்யத்தை அரிச்சந்திரன் காண்பதாகவும் , மகிழ்ந்து உடன் 
திருமணம் செய்து கொள்வதாகவும் உள்ளது . ( மங்கலநாண் கண்டு மயங்கி 
நின்ற அரிச்சந்திரனுக்கு . - இவள் கன்னியே . தெய்வ அருளால் மங்கலநாணு 
டன் பிறந்தனள் ! என அசரீரி கூறியதாக வடமொழி ஸ்காந்த புராணப் பகுதி 
யான அரிச்சந்திர உபாக்கியானம் கூறும் , முன்னர்ச் சந்திரமதிக்கு அசரீரி 
கூறியதாக அரிச்சந்திர வெண்பாவில் உள்ள தால் , இங்கு அரிச்சந்திரனுக்கும் 
முன் கூட்டியே அசரீரி கூறும் பாடல் இருந்து அழிந்திருக்கக்கூடும் . ) 


5. அரிச்சந்திரன் அம்மானையில் , அரிச்சந்திரனின் மகன் பெயர் 
பலோகதாட்சன் , லோகதாட்சணன் " 


வெண்பாவில் , 


அரிச்சந்திரனின் 


மகன் 


அரிச்சந்திர 
“ லோகிதா க்ஷன் ” . 


பெயர் 


6. அரிச்சந்திரன் அம்மானையில் , தேவேந்திரன் தன் அவையில் 
இருந்த முனிவர்களை நோக்கிப் புவியில் உள்ள அரசருள் சிறந்தவன் யார் 
எனக் கூறுங்கள் ! ” என வினவுலத ! கவும் , வசிஷ்ட முனிவர் “ அரிச்சந்திரனே 
சிறந்தவன் என விடையளிப்பதாகவும் , விசுவாமித்திரர் வசிஷ்டரின் கூற்றை 
மறுத்து , “ அரிச்சந்திரன் சிறந்தவன் அல்லன் ” எனக் கூறுவதாகவும் உள்ளது . 


அரிச்சந்திர வெண்பாவில் , தேவேந்திரன் தன் அவையில் இருந்த 
முனிவருள் வசிஷ்..... முனிவரை நோக்கிச் " சூரியகுல மன்னருள் சிறந்தவன் 
யார்? " என வினவுவதாகவும் , வசிஷ்டர் , அரிச்சந்திரனே சிறந்தவன் எனக் 
கூறுவதாகவும் , தன்னை முதல் வினவாத் தாபத்தாலும் 

தான்வசிட்டன் 


அம்மானை 


329 


சொன்ன மொழியழிக்கும் சூதினாலும் ” வசிஷ்டரின் 

+ மறை மறுத்து 
விசுவாமித்திரர் , " அரிச்சந்திரன் சிறந்தவன் அல்லன் " எனக் கூறுவதாகவும் 


உள்ளது . 


என்று 


7. அரிச்சந்திரன் அம்மானையில் , கோபங்கொண்ட வசிஷ்டரையும் 
விசுவாமித்திரரையும் நோக்கி நாரதர் , " அரிச்சந்திரன் சக்தியவான் - சத்திய 
வான் அல்லன் எனும் வாதத்தால் எழுந்த போட்டியின் வெற்றி தோல்விகளுக் 
கேற்ப எதனை 

இழப்பது என இருவரும் பந்தயம் கூறுங்கள் 
கூறுவதாகவும் , 

அரிச்சந்திரனை விசுவாமித்திரர் சோதிக்கின்ற முயற்சி முற்றுப் 
பெறுகின்றவரை , வசிஷ்டர் பூமிக்குச் செல்லாமல் தேவலோகத்திலேயே 
இருக்கவேண்டும் என நாரதர் உரைக்க அதன்படியே வசிஷ்டர் இருப்பதாக 
வும் உள்ளது . 

அரிச்சந்திர வெண்பாவில் , நாரதர் இருவரையும் பந்தயம் சொல்க 
என்பதாகவோ வசிஷ்ட முனிவர் பூமிக்குச் செல்லக்கூடாது 

எனக் கூறுவ 
தாகவோ இல்லை . வசிஷ்ட முனிவர் பூவுலகம் செல்வதாகவே உள்ளது .. 


8 . அரிச்சந்திரன் அம்மானையில் , விசுவாமித்திரர் தான் பெருவேள்வி 
செய்யப் பொன் வேண்டும் எனக்கேட்டு அரிச்சந்திரனிடம் முனிவர்களை 
அனுப்பி வைப்பதாகவும் , முனிவர்கள் அரிச்சந்திரன் பொன் தர இசைந்ததும் 
விசுவாமித்திரரே நேரில் வந்து பெற்றுக் கொள்வார் எனச் சொல்வதாகவும் , 
விசுவாமித்திரர் நேரில் சென்று , அரிச்சந்திரன் தந்த பொன்னை அரிச்சந்திர 
னிடமே தந்து பாதுகாப்பாக வைத்திருந்து தான் மீண்டும் வந்து கேட்கையில் 
தருமாறு கூறுவதாகவும் உள்ளது . 


அரிச்சந்திர வெண்பாவில் , விசுவாமித்திரர் முனிவர்களை அனுப்பி 
அரிச்சந்திரனைப் பெருவேள்வியொன்று செய்ய வைப்பதாகவும் , வேள்வி 
நடப்பதை முனிவர் களால் அறிந்து வசிஷ்டர் இல்லாத நேரத்தில் சென்று , 
பொன் கேட்டுப் பெற்று அதனை அவனிடமே கொடுத்துப் பாதுகாப்பாக 
வைத்திருந்து பின்னர்த் தருக எனச் சொல்வதாகவும் , கேட்ட பொன்னை 
அரிச்சந்திரன் தயங்காமல் கொடுத்தது கண்டு இவனுடைய வண்மையினை 
எண்ணாமல் விண்ணோர் அவை நடுவே யா துரைத்தோம் என விசுவாமித்திரர் 
சிறிதுநேரம் வருந்தி மீண்டும் பழைய 

கோபத்தை 

அடைவதாகவும் , 
விசுவாமித்திரர் வந்து சென்ற செய்தியை அறிந்த வசிஷ்டர் வருந்தி . 
“ விசுவாமித்திரன் தபோவனத்தில் தேர்வேந்தன் மறந்தும் போகாதிருக்க 
என்று மறைபொருளால் அருள் செய்து ” செல்வதாகவும் உள்ளது . 


330 


அரிச்சந்திரன் 


9 . 


அரிச்சந்திரன் அம்மானையில் . விசுவாமித்திரர் ஏவிய விலங்கு 
பறவைகளால் வயல்கள் தோட்டம் முதலானவை அழியக்கண்ட குடியானவர் 
கள் று ஆண்டுகள் கோசிகன் செய்க மதிமயக்கத்தால் அலைந்து திரிந்து 
பின் அரிச்சந்திர மன்னனிடம் வந்து முறையிடுவதாகவும் , அரிச்சந்திரன் குடி 
யானவருக்கு வரியை நீக்கி உதவிகள் செய்து , பறவை விலங்குகளை வேடர் 
துணையுடன் வேட்டையாடச் செல்வதாகவும் உள்ளது . 

அரிச்சந்திர வெண்பாவில் , குடியானவர்கள் உடனே வந்து முறையிடுவ 
தாகவும் , அரிச்சந்திரன் வேடர் துணையு ன் பறவை விலங்குகளை வேட்டை 
யாடப் புறப்பட்டுச் செல்வதாகவும் உள்ளது . 


10. அரிச்சந்திரன் விசுவாமித்திரர் ஏவிய விலங்கு பறவைகளை 
வேட்டையாடியதும் , விசுவாமித்திரர் ஏவிய பன்றி எதிர்ப்பட அதனையும் 
அம்பெய்து காயப்படுத்தி விரட்டிய பின் , சோலையில் இளைப்பாறுகையில் 
அங்கு வந்த மா தவத் தோர் பிளை களை 

நோக்கி வினவியறிந்து 
விசுவாமித்திரருக்குச் சொந்தம் 1 

நந்தவனத்தில் 

தங்கியுள்ளோமே ! 
வசிஷ்... முனிவர் உரைப்படி நில்லாமல் போனோமே ! என வருந்தி 

அவ் 
விடத்திலேயே களைப்பினால் துயிலுவதாக அரிச்சந்திர வெண்பாவில் 


உள்ளது . 


விசுவாமித்திரர் 

விடுத்த 

பன்றியை அம்பெய்து விரட்டியபின் 
அரிச்சந்திரன் சோலையொன்றில் தங்கியிருந்ததாக மட்டுமே அரிச்சந்திரன் 
அம்மானையில் குறிப்பிடப்பெற்றுள்ளது 


11. அரிச்சந்திரன் அம்மானையில் , பன்றியை விரட்டியபின் 
விசுவாமித்திரர் படைத்து அனுப்பிய இரு புலைப் பெண்கள் அரிச்சந்திரன் 
இருக்குமிடம் வந்து தங்கள் நோக்கம் நிறை வேறாமல் திரும்பியதும் , சோலை 
யில் அனைவரும் தங்கியிருக்கையில் சந்திரமதி கனவு காணுவதாகவும் ( கனவில் 
அரிச்சந்திரனை நான்கு பெண்கள் சூழ்ந்திருந்ததாகவும் அவர்களில் மூவர் 
மன்னனின் மகுடம் வாள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு மன்னனை விட்டு 
நீங்கி விடுவதாகவும் உள்ளது . ) , கண்ட கனவை அரிச்சந்திரனிடம் சொல்வ 
தாகவும் , அரிச்சந்திரன் மந்திரியிடம் சொல் வோம் எனச்சொல்லி விடிந்ததும் 
மந்திரியிடம் கனவின் பொருள் கேட்டறிவதாகவும் உள்ளது . 


அரிச்சந்திர வெண்பாவில் , விசுவாமித்திரருக்குச் சொந்தமான 
சோலையில் உறங்குகையில் அரிச்சந்திரன் கனவு காணுவதாகவும் , ( கனவில் 
அரிச்சந்திரனை ஒரு மறையோன் ஆசனத்திலிருந்து தள்ளி , அவனே உலகாளத் 
தொடங்கி , அரிச்சந்திரனை வெற்பேற்றுவதாக உள்ளது . ) கண்ட கனவினை 


நாமே 


அம்மானை 

331 
அரிச்சந்திரன் சந்திரமதியிடம் 

சொல்வதாகவும் , சந்திரமதி , " கனவில் 
ஆசனத்திலிருந்து தள்ளி விட்ட வன் விசுவாமித்திரரே ! இறுதியில் 
வெற்றி பெறுவோம் " எனக் கனவின் 

பொருள் கூறுவதாகவும் , 
பின்னரே விசுவாமித்திரர் படை த்தனுப்பிய இரு புலைப்பெண்கள் 

வந்து 
தங்கள் நோக்கம் நிறைவேறாமல் திரும்புவதாகவும் உள்ளது . 


அதன் 


என்று 


12 , அரிச்சந்திரன் 

அம்மானை , 

விசுவாமித்திரரின் கோபத்தில் 
தோன்றிய இரு பெண்களையும் புலைச்சியர் , புலை மாதர் , புலைப்பெண் 
புலை மாது என்று பல இடங்களில் குறிப்பிடுகின்றது .. முதன் முறையாகச் 
குறிப்பிடும்போது கோபப் புலைமாதர் என்று சுட்டுகின்றது . அவ்விரு 
பெண்களும் புலைமாதர் 

குறிக்கப்படுவதற்கான காரணத்தை 
அரிச்சந்திரன் அம்மானை தெளிவாக எடுத்துரைக்கவில்லை . 
அரிச்சந்திர 

வெண்பா , அரிச்சந்திர புராணத்தைப் போன்றே 
புலைமாதர் என்று குறிக்கப்படுவதற்கான காரணத்தைத் தெளிவாக 
எடுத்துரைக்கின்ற பகுதி நோக்கத்தக்கது . 


“ தவமுனிக்குக் கோபம் சண்டாளன் என்ற 
புவியுரைக்கு மேற்ற பொருளே - குவியும் 
முலைமாதர் தாமும் முனிகோபம் தோன்றிப் 
புலைமாதர் ஆனார்கள் போய் . 


160 


[ உரைப்பாட்டு ) 


காணரிய கோபமுடன் 

கவுசிகர்கோன் மேலுரைத்தலின் 
வீணையுடன் இரண்டு மாதர்முனி 

விட்ட மூச்சி னிடைத்தோன்றிக் 
கோபமெனும் சண்டாளனிற் 

கூடிய தனாற் புலைச்சியராய் " 


13. அரிச்சந்திரன் அம்மானையில் , விசுவாமித்திரர் படைத்து 
அனுப்பிய இரு புலைப் பெண்களும் அரிச்சந்திரனிடம் தங்கள் வித்தைகளைக் 
காட்டி , அவன் அளித்த பரிசுகளை ஏற்கமறுத்து . 

மகுடத்தை 

அல்லது 
தங்களுடன் கூடி இன்பத்தை அல்லது தங்களை மணந்துகொள்ளும் பரிசைக் 
கொடுக்குமாறு கேட்க , அரிச்சந்திரன் நீதி கூறி 

கூறி மறுத்தும் 

கேளாமல் 
வற்புறுத்த, அரிச்சந்திரன் வாசல் காவலரிடம் அப்பெண்களை அகற்றச் 
சொல்ல , காவல்காரர் அப்பெண்களைத் தள்ளிவிட , அப்பெண்கள் அழுது 
காண்டே சென்று விசுவாமித்திரரிடம் நிகழ்ந்ததைக் கூறுவதாக உள்ளது 
அரி -83 


332 


அரிச்சந்திரன் 


அரிச்சந்திர வெண்பாவிலோ , அரிச்சந்திரன் நீதி கூறி மறுத்துக் 
கோபிக்க, அப்பெண்கள் , " அரிச்சந்திரன் வனத்திடையில் எமைப்புணர்ந்து 
இப்பொழுது தள்ளிவிட்டான் என்று முறையிடு வோம் ” எனப் பொய்கூறி 
மிரட்டுவதாகவும் , அரிச்சந்திரன் சினமடைந்து மணிக்கசையினால் அவர்களை 
அடித்து விரட்டுவதாகவும் , அப்பெண்கள் விசுவாமித்திரரிடம் சென்று அழுது 
நடந்தவற்றைக் கூறுகையில் , 


மன்னிய உன் புகழெல்லாம் மாமுனியே பாடிய பின் 
கன்னியர் நீர் ஆரென்னக் கவுசிகன் றன் மக்களென்றோம் .. 
என்றதுவே தப்பாக இவுளிபூட்டிய வடம் வாங்கிக் 

கொண்டெம்மைப் புடைத்திழுத்தான் 
என்று கூறுவதாகவும் உள்ளது . இதன் தொடர்ச்சியாய்ப் பின்னர் நடக்கும் 
செயல்களிலும் 

அம்மானையிலும் வெண்பாவிலும் சிறு சிறு மாற்றங்கள் 
காணப்படுகின்றன , 


14. அரிச்சந்திரன் அம்மானையில் , விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை 
நோக்கி , " என் மக்களைப் புலைச்சியர் என்ற நீயே புலையனுக்குத் தொண்டு 
பண்ணித் திரிவாய் ! " என்று மட்டுமே சாபமிடுவதாக உள்ளது . அம்மானை 

இடத்திலும் மந்திரி சத்தியகீர்த்தியும் துன்புறுவான் 
விசுவாமித்திரர் சொல்வதாக இல்லை 


யில் எந்த 


என 


அரிச்சந்திர வெண்பாவில் , “ சந்திரமதியையும் லோகிதாக்ஷனையும் 
தரிப்பின்றி 3u விலைப்படுத்தி மந்திரியாகிய சத்தியகீர்த்தியை மனைதோறும் 
இரக்கவைப்பேன் . என்னுடைய மக்கள் தம்மை இகழ்ந்து புலைமா தரென்ற 
உன்னையும் அச்சண்டாளனுக்கு 

ஒருப்படுத்துவேன் " 
விசுவாமித்திரர் கூறுவதாக உள்ளது . 


ஆளாக 


என 


15. அரிச்சந்திரன் அம்மானையில் , முதலில் அமைச்சர் சத்திய கீர்த்தி 
அரிச்சந்திரனுடன் நாட்டை நீங்கிச் செல்வதாக இல்லை . அரிச்சந்திரன் 
சந்திரமதி , லோகதாட்சன் ஆகி ? யார் நாட்டின் எல்லையை நீங்குகையில் 
சத்தியகீர்த்தி அரிச்சந்திரனிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்டு , விசுவாமித்திர 
ரிடமும் வேண்டிக் கேட்டுக்கொண்டு அரிச்சந்திரனோடு செல்வதாக உள்ளது . 
அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோகதாட்சன் ஆகிய மூவரின் ஆடை ஆபரணத்தை 
விசுவாமித்திரர் கழற்றிக்கொடுக்கச்சொல்லி வாங்கிக்கொள்வதாக மட்டுமே 
உள்ளது . சத்தியகீர்த்தியின் ஆடை , ஆபரணத்தைக் கழற்றிக் கொடுத்துச் 
செல்லுமாறு விகவாமித்திரர் கூறுவதாக இல்லை . 


அம்மானை 


333 


அரிச்சந்திர வெண்பாவிலோ அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோகதாட்சன் 
சத்தியகீர்த்தி ஆகிய நால்வரையும் ஆடை ஆபரணத்தைக் கழற்றிக் 
கொடுத்துச் செல்லுமாறு சொல்லி விசுவாமித்திரர் வாங்கிக் கொள்வதாகவும் 
நால்வரும் ஒன்றாகவே நாடு துறந்து செல்வதாகவும் உள்ளது . 


அம்மானையில் மூவரும் உடுத்திக்கொள்ளப் பழைய துகிலினை மூன் 
றாகக் கிழித்து விசுவாமித்திரர் அளிப்பதாகவும் , வெண்பாவில் நால்வரும் 
உடுத்திக்கொள்ளப் பழைய துகிலினை நான்காகக் கிழித்து அளிப்பதாகவும் 


உள்ளது . 


16. அரிச்சந்திரன் அம்மானையில் , நாடு துறந்து செல்லும் அரிச்சந்தி 
ரனை நோக்கி விசுவாமித்திரர் , “ முன்னர் நான் வேள்விசெய்ய நீ கொடுத்த 
பொன்னை உன்னிடமே கொடுத்து வைத்திருந்தேனே ! அதனைத்தா எனக் 
கேட்கும் பகுதியில் , அரிச்சந்திரன் பொன்னைக் காசிநகர் சென்று அங்கு 
எங்காகிலும் பெற்றுத் திருப்பித்தர நாற்பது நாள் கால அவகாசம் விசுவாமித் 
திரரிடம் கேட்டுப் பெறுவதாக உள்ளது . 


அரிச்சந்திர வெண்பாவில் , நாடு துறந்து செல்லும் அரிச்சந்திரனை 
நோக்கி விசுவாமித்திரர் , “ முன்னர் நீ வேள்வி செய்யுங் காலத்தில் எனக் 
களித்த பொன்னை உன்னிடம் கொடுத்து வைத்திருந்தேனே ! அதனைத்தா 
எனக் கேட்கும் பகுதியில் , அரிச்சந்திரன் பொன்னைக் காசிநகர் சென்று அங்கு 
எங்காகிலும் பெற்றுத் திருப்பித்தர நாற்பத்தெட்டு நாள் கால அவகாசம் 
விசுவாமித்திரரிடம் கேட்டுப் பெறுவதாக உள்ளது . 


17. அரிச்சந்திரன் வேள்வி செய்கையில் தான் கேட்ட பொன்னைத் 
தயக்கமின்றித் தருகின்ற காலத்திலும் , நாட்டைத் துறந்து உயர் ஆடை ஆபர 
ணங்களைத் துறந்து காசி நகர் சென்றதும் தனக்குத் தரவேண்டிய பொன்னைத் 
தந்துவிடுகிறேன் என அரிச்சந்திரன் கூறுகின்ற காலத்திலும் விசுவாமித்திரர் , 

அரிச்சந்திரனின் இத்தகைய உயர் பண்புகளை எண்ணாமல் தேவேந்திரன் 
அவையில் வசிஷ்டருடன் வாது செய்தோமே! ” எனச் சிறிது நேரம் , தேவேந் 
திரன் அவையில் பேசியதை எண்ணி வருந்துவதாகவும் , பின்னர்ச் , சொன்ன 
வா தப்படி வெற்றிபெற அடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் அரிச்சந்திர 
வெண்பாவில் உள்ளது . 


334 


அரிச்சந்திரன் 


அப்பகுதிகள் : 

இவனுடைய வண்மையினை எண்ணாமல் விண்ணோர் 
அவைநடுவே யா துரைத்தோம் ஐயோ - சிவசிவா 
என்றுரைத்து ( நெஞ்சம் ) இளைத்தான் இளைப்பளவில் 
நின்றுரைத்த சின்னம் நெறி . 


103 


என்பது 


( உரைப்பாட்டு ] 


சத்தியகீர்த்தி அரிச்சந்திரனைச் 

சருவதா பேதித்தாலும் 
உத்தமமான குணந்தவிரான் 

உரை தவ றான் அதனால் 
மேதகுசாந்தி வர்க்கத்திலே 

விண்ணவர்கோன் திருமுன்பே 
ஏதோபிரதிஞ்ஞை சொன்னோம் 

வசிட்டனுட னென நினைந்து 
செகத் ........... ய விகவாமித்திரன் 

சோபமெய்தி அழியுமெல்லையில் 
பொற்சின்னமே ரிஷிகேட்டுப் 

புகழ்முனியும் மனந்தேறினான் . 


( யாக காண்டம் ) 


" இவனிலைமை இப்படியே எண்ணாமல் விண்ணோர் 
அவை நடுவே ஏதுரைத்தோம் ஐயோ-- சிவசிவா 
என்னாவல் அற்றா லினியே தெனவேறே 
உன்னா வழைத்தான் உடன்று . 

என்பது 


246 


[ உரைப்பாட்டு ] 
கற்றதெல்லாம் விசுவாமித்திரன் 

கடுவினையாற் சோதித்தாலும் 
மற்றும் நிலை தவறாதே 

மன்னர்பிரான் நின்ற செய்தியைக் 


அம்மானை 


335 


கண்டுபின்னை விசுவாமித்திரன் 

கனக்கஉள் ளே பிரீ தனாகிக் 
கொண்டவினைக் கொடுமையினால் 

கோடி கோடி சோதித்தாலும் 
தப்பும்வகை யறியாத 

தைரியவான் என் றறியாது 
அப்பொழுதே வசிட்டனுடன் 

அமரர்கோமான் திருமுன்பே 
எண்ணாத பாஷையினைக் 

கொடுத்தோமே என்றறிந்து 
புண்ணார்ந்த நெஞ்சனாகிப் 

புலம்பியுட னேதெளிந்து 
மற்றுமொரு நினைவுகண்டு 
மன்னர் மன்னனை வரவழைப்ப . " 

( இராச்சியதான காண்டம் ) 
அரிச்சந்திரன் அம்மானையில் , அவ்வாறு விசுவாமித்திரர் வருந்துவதாக 
எந்த இடத்திலும் இல்லை . 


18 . அரிச்சந்திரன் அம்மானையில் , அரிச்சந்திரனுடன் காசிக்குச்சென்று 
அவன் தர வேண்டிய பொன்னைப் பெற்றுவர விசுவாமித்திரரால் அனுப்பப் 
பெறுபவர் “ சுக்கிரன் ஆவார் . ( கக்கிரனின் வேறு பெயர்கள் பளிங்கு , 
பளிங்கவன் , வெள்ளி , புகர் , பார்க்கவன் ) 

அரிச்சந்திர வெண்பாவில் , அரிச்சந்திரனுடன் காசிக்குச் சென்று அவன் 
தரவேண்டிய பொன்னைப் பெற்றுவர விகவாமித்திரரால் அனுப்பப்பெறுபவர் 
பெயர் “ நட்சத்திரன் , ( நக்ஷத்திரன் , நக்ஷத்திரேயன் ) 


பிற்சேர்க்கை -2 

ஒத்த உவமைகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர புராணம் 


1. கோலிமன்னன் நீதிக் குணம்போல எந்நாளும் ; 

சாலிப் பயிரோங்கித் தானே கதிர் முதிர்ந்து 
கற்பனைய மின்னார் கனிந்து நிற்கும் வாறெனவே 
நெற்பயிர்கள் நின்றிலங்கும் ; 

அரிச்சந்திரன் அம்மானை 121-124 

பழுத்தசெஞ் 
சாலி கற்பினர் போற்றலை சாய்த்தவே , 

அரிச்சந்திர புராணம் 
நாட்டுச் சிறப்பு 44 


1 


.. 


காமன் இரதியெனக் காவலனும் மங்ன கயரும் 
நேமமுடன் வாழ்ந்திருந்தார் நேசமுடன் அம்மானை ! " 

அரிச்சந்திரன் அம்மானை 1437 , 1438 
இளைத்த நுண்ணிடை இரதியும் காமனும் எனத்தாம் 
விளைத்த நல் இன்ப வெள்ளத்து வேந்தனும் மயிலும் 
திளைத்தி ளைத்தருள் பொழிந்திடக் கழிந்தன சிலநாள் . 

அரிச்சந்திர புராணம் 
விவாக காண்டம் 285 


1. பாலமுர் தம் ஊட்டிப் பரிவாய் வளர்த்திடும் தாய் 

ஆலமிட்டால் பிள்ளை அறிந்து தள்ளிப் போறதுண்டோ ?? 
வாரி கொதித்தெழுந்தால் வையகத்தில் வாழுமவர் 
நேருங்கரை கட்டி நிறுத்திவிடக் கூடுமோ தான் ? " 

அரிச்சந்திரன் அம்மானை 2609-2612 
கொஞ்சிப் பேசும் குழவிசொற் குற்றத்தாள் 
வஞ்சித் தன்னை வனமுலைப் பாலினில் 
தஞ்சிட் டாலதை நாடிவி லக்கு நன் 
நெஞ்சத் தாருள ரோ இந் நிலத்திலே . 

71 


அம்மானை 


337 


வாரி காய்ந்து கொதித்திடில் மாற்றத்தண் 
ணீரி யாவர் தருவரந் நீதியிற் 
சீரி யாயெனை நீமிகச் சீறிடின் 
யாரி யாரஞ்ச லென்பவ ரென் றனன் . " 

அரிச்சந்திர புராணம் 
சூழ்வினைக் காண்டம் -72 


4. “ கையிழந்த யானையைப்போல் , 

பட்சிசிற கத்தது போல் . 
நாடிழந்தும் ஊரிழந்தும் நன்னிதியம் உள்ளதெல்லாம் 
ஈடிழிந்தும் வாடி இருகாலு மேவருந்தக் 
கானகத்தை நாடி நெடுங் காவலனும் செல்லலுத்தான் . 

அரிச்சந்திரன் அம்மானை 3029-3033 
“ மயிரோடும் சிறை இழந்த போகில்போல் 


கரமிழந்த கரியேபோற் 
தளர்ந்தலைந்து தத்தமக்கு நிகழ்ந்தவெலாம் 
சாற்ற லுற்றார் . 

அரிச்சந்திர புராணம் 
நகர் நீங்கிய காண்டம் -- 3 


5 , மங்கிலியம் என்றுரைத்த வார்த்தை தனைக்கேட்டு 

அங்கம் மிகப்பதறி ஆவியெல்லாம் நொந்துருகி 
வானில் உயிர் போக மண்ணிலுடல் வீழ்வதுபோல் , 
ஆன உயிர்குலைந்து அம்புவியி லேவிழுந்தாள் ; 
அம்புவியி லேவிழுந்து அக்கினியி லேபிடித்து 
வெம்பும் மெழுகெனவே மெய்யுருகி மாது நல்லாள் 

அரிச்சந்திரன் அம்மானை 4343-4348 


“ அலைவி லா அரிச் சந்திரற் கல்லது . 
தொலைவில் யாவர்க்கும் தோற்றரு மங்கலம் 
புலையன் காணவும் போதுவ தோவெனா 
உலையின் மீது மெழுகொத் துருகினாள் . " 

அரிச்சந்திர புராணம் 
மயான காண்ட 


13 


அரிச்சந்திரன் 


3 . 


“ செங்கையினால் புத்திரனைச் சென்று தொட வே நாணி , 
வெண்கரடம் உண்ட விளாவின் கனியெனவே . 
நண்சடலம் நிற்க நயந்தவுள்ளங் கெட்டு நொந்து ” 

அரிச்சந்திரன் அம்மானை 4440-4443 


மங்கைகடி தோடிடலும் மைந்தன் முகம் நோக்கி 
அங்கைதொட நாணிமனம் அஞ்சி அயல் நின்றே 
கங்கைவள நாடன் இரு கண்கலுழி சிந்த 
வெங்கயம் நுகர்ந்தவிள வின் கனியை ஒத்தான் . 
{ 

அரிச்சந்திர புராணம் 
மயான காண்டம் - 64 


முன் நடத்தி மின்னாள் முதுகுபுறத் தே இவர்கள் 
பன்னி அடித் தேவிரட்டப் பாவையரும் அஞ்சியஞ்சி 
நாய்கள் பலதொடர நண்ணிவெறித் தே நடக்கும் 
தூயசெழு மானெனவே தோகைவெருண் டே கலுற்றாள் . ” 

அரிச்சந்திரன் அம்மானை 4541-4544 


குறித்ததி சினத்தொடு கொதித்தவர் அடிக்கத் 
தெறித்தகுரு தித்துளி திசைத்திசையின் மொய்க்கப் 
பிறித்திரு கயிற்றிடை பிடித்துவர நாய்மேல் 
வெறித்தடர மானென வெருண்டுமுன் நடந்தாள் . 

அரிச்சந்திர புராணம் 
மயான காண்டம் -76 


“ நித்திரைகள் நீங்கி நெளிந்தெழுந்த மானிடர்போல் 
புத்திரனுந் தானெழுந்தான் பூவுலகில் அம்மானை ! " 

அரிச்சந்திரன் அம்மானை 5053 , 5054 


........ அரசிளங் குமரன் 
துயிலு ணர்ந்தவர் போற்புகுந் திணையடி தொழுதான் . " 

அரிச்சந்திர புராணம் 
மீட்சிக் காண்டம் -20 


குறிப் : டத்தக்க வேறுபாடுகள் 
அரிச்சந்திரன் அம்மானை - அரிச்சந்திர புராணம் 


1. அரிச்சந்திரன் அம்மானை 

ஓடை மணலில் கூடல் இழைத்திருக்கின்ற கோசல நாட்டு மள்ளியரின் 
மடியில் அன்னப்பறவை முட்டையிட்டு நேசமுடன் பறந்து செல்லும் . 


அரிச்சந்திர புராணம் 

நெடிய நெய்தலின் வண்டலில் கூடல் இழைத்திருக்கின்ற கோசல 
நாட்டு நுளைச்சியரின் மடியில் சங்கு முத்தை ஈனும் . 


2. அரிச்சந்திரன் அம்மானை 


ஏற்பாடுகளைச் 


செய்கையில் 


சந்திரமதிக்கு 


திருமண 
பன்னிரண்டு ஆகின்றது . 


அகவை 


அரிச்சந்திர புராணம் 
அவ்வாறான குறிப்பு எதுவும் இல்லை . 


3. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் அவைக்கு வந்த முனிவர்கள் தாங்கள் பல புண்ணிய நதி 
களில் தீர்த்தமாடி வந்ததாகக் கூறுகின்றனர் , 


அரிச்சந்திர புராணம் 

முனிவர்கள் , கன்னோசி நாட்டின் கண்டகி என்னும் புண்ணிய தீர்த்த 
மாடித் தாங்கள் வந்ததாகக் கூறுகின் றனர் . 


4. அரிச்சந்திரன் அம்மானை 

கோசல நாட்டில் ஓடுகின்ற தெய்வ நதியின் பெயர் " சரசுநதி " , 


அரிச்சந்திர புராணம் 

“ சரயுநதி " 
அரி -85 


340 


அரிச்சந்திரன் 


5. அரிச்சந்திரன் அம்மானை 

சந்திரமதியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள அயோத்தியை விட்டுப் 
புறப்பட்டுச் செல்கின்ற அரிச்சந்திரன் இடையில் ஒரே ஓர் ஆற்றை மட்டும் 
( சரசுநதி ) கடந்து செல்கிறான் . 


அரிச்சந்திர புராணம் 

முதலில் சரயு நதியையும் அடுத்துக் கோமதியா ற்றையுமாக இரண்டு 
ஆறுகளை இடையில் கடந்து செல்கின்றான் . 


6. அரிச்சந்திரன் அம்மானை 

சுயம்வரத்திற்குச் செல்கின்ற அரிச்சந்திரன் ஆற்றைக் கடந்தபின் 
வசிட்ட முனிவர் வீற்றிருக்கும் சோலைக்குச் சென்று அவரை வணங்கி ஆசி 
பெறுகின்றான் . அரிச்சந்திரனுக்கும் அவன் படை களுக்கும் வசிட்ட முனிவர் 
காமதேனுவை அழைத்து விருந்து அளிக்கின்றார் . பின்னர் வசிட்ட முனிவரும் 
அரிச்சந்திரனுடன் கன்னோசிக்குப் புறப்படுகின்றார் . 


அரிச்சந்திர புராணம் 

ஆறுகளைக் கடப்பதற்கு முன் , அரிச்சந்திரனும் அமைச்சர்களும் 
வணங்கும்படியாக வசிட்ட முனிவர் பல்லக்கில் வருகின்றார் . 


7. அரிச்சந்திரன் அம்மானை 

சுயம்வரத்திற்குச் செல்லும் வழியில் இருந்த காளிகோயிலில் கற்றேர் , 
கற்சிலை இருக்கின்றன ; அரிச்சந்திரனின் கண்பார்வை பட்டுப் பொன்னாக 
மாறுகின் றன . 

( கற்றேர் என்பதால் அதில் பூட்டக் கற்கு திரையும் கற்சிலை என்பதால் 
அதில் பூட்டக் கற்கணையும் அங்கே இருக்கின்றன என நாம் குறிப்பால் தான் 
உணர்ந்துகொள்ள வேண்டும் . ) 


அரிச்சந்திர புராணம் 

காளிகோயிலில் கற்றேர் , கற்குதிரை, கற்சிலை ( வில் ) , கற்கனை இருக் 
கின்றன ; அரிச்சந்திரனின் கண்பார்வை பட்டுப் பொன்னாக மாறுகின் றன. 


8. அரிச்சந்திரன் அம்மானை 

காட்சியளித்த பொற்றேரும் பொற்சிலையும் அங்கு இருப்பதற்கான 
காரணத்தைக் காளியிடம் அரிச்சந்திரன் கேட்கின்றான் . வருணன் அவற்றைக் 


அம்மானை 


341 


கல்லாக்கி அங்கு நிறுத்திவைத்து எவர் கண்களுக்குப் பொன்னாலானவை 
யாகத் தெரிகின்றனவோ அவர்க்குக் கொடுக்குமாறு சொல்லிச்சென்றான் 
எனக் காளி அரிச்சந்திரனிடம் கூறுகின்றாள் . 


அரிச்சந்திர புராணம் 

அவை அங்கு இருப்பதற்கான காரணத்தைக் கேட்கும் அரிச்சந்திரனிடம் 
காளி , உவராழி மண்ணாசை ஒழித்துச் செல்கையில் வருணன் அவற்றைக் 
கல்லாக்கிப் பொன்னாலானவையாய்த் தெரிவோர்க்குக் கொடுக்கச் சொல்லிச் 
சென்றான் எனக் கூறுகின்றாள் . 


9. அரிச்சந்திரன் அம்மானை 

சந்திரமதியின் நெருங்கிய தோழியின் பெயர் 


" சுந்தரி " . 


அரிச்சந்திர புராணம் 
பெயர் எதுவும் குறிப்பிடப்பெறவில்லை . 


10. அரிச்சந்திரன் அம்மானை 

சுயம்வரத்திற்கு வந்திருந்த மன்னர்களின் படங்களை வரைந்து அவற் 
றில் அம் மன்னர்களின் பெயர் , நாடு , சிறப்புகளை எழுதிச் சுந்தரி சந்திரமதி 
யிடம் அளிக்கின்றாள் . அவற்றைப் பார்த்த சந்திரமதி மற்ற மன்னர்களின் 

ங்களை வேண்டாமென விலக்கிவிட்டு அரிச்சந்திரன் படத்தைத் தேர்ந் 
தெடுத்து அவன் மேல் ஆசைகொண்டு மயங்குகின்றாள் , 


அரிச்சந்திர புராணம் 

கயம் வரத்திற்கு வந்திருந்த மன்னர்களைப் பார்த்துவிட்டுத் தோழி 
யொருத்தி ஓடிவந்து சந்திரமதியிடம் அரிச்சந்திரனின் அழகையும் சிறப்பையும் 
எடுத்துரைக்கின்றாள் . அதனைக்கேட்ட சந்திரமதி அவன்மேல் ஆசைகொண்டு 
மயங்குகின்றாள் . 


11. அரிச்சந்திரன் அப்பானை 

சுயம்வர மண்டபத்திற்கு வந்த சந்திரமதியின் காதோலை , கண்கள் , 
காலின் பரிபுரங்கள் , அரிச்சந்திரனை வா வென்றும் மற்ற மன்னரைப் போம் 
என்றும் சொல்வது போல அசைந்தனவாம் , 


அரிச்சந்திர புராணம் 

சுயம்வர மண்டபத்திற்கு வந்த சந்திரமதியின் கல : பம் ( அரை நூன் 
மாலை ), அரிச்சந்திரனை வா வென்றும் மற்ற மன்னர் களை அப்புறம் போம் 
என்றும் சொல்வது போல ஒலித்ததாம் , 


312 


அரிச்சந்திரன் 


12 


அரிச்ச அப்பனை 

நகரமதியின் கழுத்தில் மாங்கல்யம் இருக்கக்கண்டு 
ஐ.முறும் அரி ! கனி , மக தயன் , சிவபெருமானின் அருளால் பிறந்த 
சந்தியாதியின் கழுத்திலிருக்கும் மாங்கல்யத்தைக் குறித்துச் சிவ பெருமான் , 
சந்கி ! !! , த மான்யம் வளின் கை தா 

தாய் , 
தந்தை . பிறரி வழிந்தம் 

N க்தாய் தோன்றாது . மனந்து கொள்ள உள்ளவனுக்கு 
மட்டு மே ! அயளிதம் என்று கூறியதை எடுத்துரைக்கின்றான் . 


சிகது . 


அருளால் 


அரிச்சந்தப்ை 
ஐயமும் 

அரிச்சந்திரனிடம் , மதிதயன் , சிவபெருமான் 
பிறந்த சந்திமதியில் கழுத்திலிருக்கும் மாங்கல்யத்தைக் குறித்துச் சிவபெரு 
மான் . மலம் அளின் கைக்கும் சிக்காது . தாய் , தந்தை , பிறரின் 
விழிக்குாடதேறாது . ஆளுக்கு மட்டும் கண்ணாடி நிழலில் காட்சியளிக்கும் . 
மணந்து கொள்ள உள்! :வலுக்கு மட்டும் கண்ணுக்குக் காட்சிதரும் . " என்று 
கூறியதை எடுத்துரைக்கின்றான் 


13. அரிச்சந்திரன் அம்மானை 
சுயம்வரத்தில் சந்திரமதி வீசிய 

வீசிய மாலை அரிச்சந்திரன் கழுத்தில் 
விழுந்ததும் முறைப்படி வதுவைச் சடங்குகள் நிகழ்கின்றன. 

மதி தயன் 
சந்திரமதியை அரிச்சந்திரனுக்குத் 

தாரை வார்த்துக் கொடுக்கின்றான் . 
சீதனங்கள் அளி + கின்றான் . 

அரிச்சந்திரனும் 

சந்திரமதியும் 
மாளிகையுள் கூடலில் ஈடுபடுகின் றனர் . ( கூடல் குறித்துச் சுருக்கமாகவே 
கூறப்பட்டுள்ளது ) 


அதன்பின் 


அரிச்சந்திர புராணம் 

சுயம்வரத்தில் சந்திரமதி வீசிய மாலை அரிச்சந்திரன் கழுத்தில் விழுந் 
ததும் மாதர் , வானவர் , கீதர் , கேளிர் , சூதர் , தறவர் , வேதர் ஆர்க்க , நூலறி 

பாடப் பல்லியமும் பாடலும் ஆர்ப்ப அரிச்சந்திரனும் 
சந்திரமதியும் மாளிகை புகுந்து கூடி மகிழுகின்றனர் . (புணர்ச்சி விளையாட் 
டுகள் விரிவாகக் கூறப் பெற்றுள்ளன .) 


நாவலர் 


பல 


14. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரனின் மகன் பெயர் லோகதாட்சணன் . 


( லோகதாட்சன் ) 


அரிச்சந்திர புராணம் 
அரிச்சந்திரனின் மகன் பெயர் " தேவதாசன் . 


அம்மானை 


343 


15. அரிச்சந்திரன் அம்மானை 

லோக தாட்சன் ஐந்து வயதை அடைந்ததைக் குறிப்பிட்ட தன் பின, 
தேவேந்திரன் பதிவளா , நிகழ்ச்சிகள் கூறப்பட்டுள்ளன . 


அரிச்சந்திர புராணம் 

தேவதாசன் ஏழு ஆண்டுகள் அடை ந்ததைக் குறிப்பிட்ட தன்பின் 
இந்திர லோக நிகழ்ச்சிகள் இந்திர காண்டம் எனும் தலைப்பில் கூறப்பட் 


டுள்ளன. 


16. அரிச்சந்திரன் அம்மானை 
இந்திரன் அவையில் 

அரிச்சந்திரன் தொடர்பாக வசிட்டருக்கு 
விசுவாமித்திரருக்கும் வாக்குவாதம் முற்றுகின்றது . நாரதர் இருவரையும் 
சமாதானப்படுத்தித் தோற்றவர் எதனை இழப்பதெனக் கூறுங்கள் எனக் 
கேட்கின்றார் இழப்பது பற்றி இருவரும் கூறுகின்றனர் . நாரதர் , வசிட்டர் 
பூவுலகம் செல்லாமல் விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைச் சோதிக்கும் முயற்சி 
முற்றுப்பெறும் வரை தேவருலகிலேயே இருக்கவேண்டும் எனக் கூறுகின்றார் . 


அரிச்சந்திர புராணம் 

இந்திரன் இருவரையும் சமாதானப்படுத்தித் தோற்றவர் இழப்பது 
பற்றிக் கேட்கின்றார் . இழப்பது பற்றி இருவரும் கூறுகின்றனர் . நாரதர் , 
விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைச் சோதிக்கும் முயற்சி முற்றுப்பெறும் வரையில் 
தாமும் தேவர் காவலில் இருப்பதாகக் காறுகின்றார் . 


17. அரிச்சந்திரன் அப்பர் ) » 

வேள்விக்கான 

பொன்னை 
விசுவாமித்திரர் கேட்டனுப்பிய 
அரிச்சந்திரன் தர இசைந்ததை முனிவர்கள் விசுவாமித்திரரிடம் வந்து தெரிவிக் 
கின்றனர் . 

உடன் விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைக் காணப் புறப்பட்டுச் 
செல்கின்றார் . 


. 


அரிச்சந்திர புராணம் 

முனிவர்கள் வந்து தெரிவித்தபின் சிற்சில திங்கள் கழித்து அரிச்சந்திர 
னைக் காண விசுவாமித்திரர் புறப்பட்டுச் செல்கின்றார் . 


18. அரிச்சந்திரன் அம்மானை 
முனிவர்கள் வந்து சொன்னதும் விசுவாமித்திரர் 

விசுவாமித்திரர் அரிச்சந்திரனைக் 
காணப் புறப்பட்டுச் செல்கின்றார் , அரிச்சந்திரனைக் கெடுக்கும் நோக்கத் 

அரி - 86 


344 


அரிச்சந்திரன் 


துடன் அவர் புறப்பட்டு வருவதை உணர்ந்து காட்டிலுள்ள விலங்கு பறவைகள் 
மாஞ்செடி கொடிகள் நடுங்கிய தாக . வருந்தியதாகக் கற்பித்துக் கூறப்பட் 


டுள்ளது 


அரிச்சந்திர புராணம் 
விசுவாமித்திரர் வருவதன் நோக்கத்தை உனர்ந்து 

நோக்கத்தை உணர்ந்து காட்டு விலங்கு 
பறவைகள் , மரஞ்செடி கொடிகள் நடுங்கிய தாகவும் , 

ஆனால் அவற்றில் 
எடுப்பார் கைப்பிள்ளையாகி எள்ளளவுகூட அறிவின்றிச் சொன்னதையே 
சொல்லும் இயல்புடைய கிளியும் , மயிலும் , கள்ளுண்ட மயக்கத்தால் அறிவு 
மயங்கும் வண்டும் மட்டும் விசுவாமித்திரர் வருவதன் தீய நோக்கத்தை 
ணராமல் களித்திருந்தன எனவும் நயமுறக் கற்பித்துக் கூறப்பட்டுள்ளது . 


19. அரிச்சந்திரன் அர்மானை 

அரிச்சந்திரன் நாட்டைப் பாழ்படுத்த விசுவாமித்திரர் விலங்குகள் 
பறவைகள் , ஊர்வன ஆகியவற்றை அழைக்கின்றார் . அவை உடனே தாங்கள் 
மேற்கொண்டிருந்த 

செயல்களை 

அப்படியே பாதியில் விட்டுவிட்டு 
வருகின்றன . அச்செய்கை , " கவ்விய தீன் விட்டுக் காதற் 

புணர்ச்சிவிட்டு 
நித்திரைகள் விட்டு " அவை வருகின் றன எனக் கூறப்பெற்றுள்ளமை அழகாக 


உள்ளது . 


அரிச்சந்திர புராணம் 

விசுவாமித்திரர் அழைத்ததும் விலங்கு பறவைகள் உடன் 
தீன் விட்டு வந்தன என பட்டும் கூறப்பட்டுள்ளது . 


கௌவிய 


20. அரிச்சந்திரன் அம்மானை 

விசுவாமித்திரர் ஏவிய விலங்குகள் பறவைகள் முதலியன அரிச்சந்திரன் 
நாட்டு வயல்கள் , தோட்டங்கள் , முதலியவற்றைப் பாழ்படுத்தியதால் 
வருந்திய குடியானவர்கள் , விசுவாமித்திரர் ஏற்படுத்திய மதிமயக்கத்தால் 
ஆறாண்டுகள் அலைந்து திரிகின்றனர் . அதன்பின் மன்னன் அரிச்சந்திரனைக் 
கண்டு , நடந்த துன்பத்தைச் சொல்லி முறையிடுகின் றனர் . 

அவர்களின் 
துன்பத்தை அறிந்த அரிச்சந்திரன் அவர்களுக்கு 

அவர்களுக்கு வெகுமானங்களை அளித்து 
மூன்றாண்டிற்கான வரியை நீக்கி உதவுகின்றான் , 

அரிச்சந்திர புராணம் 
வயல்கள் , தோட்டங்கள் பாழ்பட்டதால் வருந்திய 

வருந்திய குடியானவர்கள் 
உடனே சென்று அரிச்சந்திரனைக்கண்டு முறையிடுகின்றனர் . அரிச்சந்திரன் 
அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வரியை நீக்கிக் குறைவிலா நிதி , ஆடை 
அளித்து அனுப்புகின் றால் , 


அம்மானை 


345 


21. அரிச்சந்திர புராணம் 

விசுவாமித்திரர் அனுப்பிய பன்றியை அரிச்சந்திரன் அம்பெய்து காயப் 
படுத்தி விடுத்தபின் ஒரு சோலையில் படையினருடன் தங்கியிருக்கின்றான் . 
அப்போது அங்குவந்த முனிவர்கள் அரிச்சந்திரனையும் படை யினரையும் 
கண்டு கோபமுற்றுக் கோசிகன் கண்டால் சாபம் இட்டு எரிப்பன் ,, இங்குச் 
சார்ந்தது தகாது எனக் கூறுகின்றனர் . அதைக்கேட்ட 

அரிச்சந்திரன் 
கோசிகர்க்குத் அடிமைகளென்றும் அவர் தங்கள் மேல் 

சினங் 
கொள்ளக் காரணமில்லையென்றும் கூறுகின்றான் . முனிவர்கள் அரிச்சந்திர 
னிடம் இனி நடக்கப் போவதை விரைவில் காண்பாய் என உரைத்துச் செல்கின் 
றனர் . சென்ற முனிவர்கள் விசுவாமித்திரரிடம் அரிச்சந்திரன் சோலையில் 
தங்கியிருப்பதை எடுத்துரைக்கின்றனர் . 


தாங்கள் 


அரிச்சந்திரன் அம்மானை 
இத்தகைய பகுதி எதுவும் இல்லை . 


22. அரிச்சந்திரன் அப்மானை 

கோசிகனால் படைக்கப்பெற்ற இரு பெண்களும் அரிச்சந்திரனை 
அடைந்து கேட்கத் தகா ததைக் கேட்டு அவனால் 

வெளியேற்றப்படும் 
பகுதிக்குப் பிறகே ( சந்திரமதி ) கனவுகாணும் பகுதி இடம்பெற்றுள்ளது . 


அரிச்சந்திர புராணம் 

இரு பெண்களும் கோசிகனால் படைக்கப் பெறுவதற்கு முன்னரே 
( அரிச்சந்திரன் ) கனவு காணும் பகுதி இடம்பெற்றுள்ளது . 


23 அரிச்சந்திரன் அப்பானை 
சந்திரமதி கனவு காணுகின்றாள் கனவில் , 

கொலுவீற்றிருக்கும் 
அரிச்சந்திரனை நான்கு பெண்கள் சூழ்ந்திருக்கின்றனர் . 

அவர்களுள் ஒரு 
பெண்ணைத்தவிர மற்ற மூவரும் அவனை விட்டு நீங்குகின்றனர் . 

அவ்வாறு 
நீங்கு . ) யில் அரசனுடைய 
அனுடைய மகுடம், ஆபரணம், 

வாள் ஆகியவற்றையும் 
வாங்கிக்கொண்டு செல்கின்றனர் . இக்கனவினைச் சந்திரமதி அரிச்சந்திரனி 
டம் சொல்லுகிறாள் . அவன் விடிந்ததும் மந்திரியிடம் சொல்லிப் பொருள் 
கேட்டறிகின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

அரிச்சந்திரன் கனவு காணுகின்றான் . கனவில் , அரிச்சந்திரன் ஐந்து 
பெண்களுடன் கூடி மகிழ்ந்திருக்கின்றான் ; அவர்களுள் ஒருத்தியை அவனே 
முனிவருக்குக் கொடுக்கின்றான் ; மற்றொருத்தி முனிவரிடம் தானே போய்க 


346 

அரிச்சந்திரன் 
சேர்கின்றாள் ; ஒருக்க உணவில்லாமல் நீங்குகின்றாள் ; ஒருத்தி கண்ணை 
இழக்கின்றாள் ; ஓத்த பட்டுப் அவனை நீங்காமல் துணையாகி 

இம்மை 
மறுமைக்கு வேண்டிய நமைகளைச் செய்கின்றாள் . 


க்கனவினை அரிச்சந்திரன் சந்திர மதிக்கும் அமைச்சருக்கும் சொல்லி . 
அமைச்சரிடம் பொருள் கேட்ட றிகின்றான் . 


24. அரிச்சந்திரன் அம்மானை 

விசுவாமித்திரரின் கோபத்தில் தோன்றிய இரு பெண்களும் கோபப் 
புலைமாதர் என ஓரிடத்திலும் , புலைச்சியர் புலைமாதர் , புலைப் பெண்கள் 
எனப் பல இடத்திலும் குறிப்பிடப்படுகின்றனர் . இவ்வாறு 

குறிப்பிடப் 
படுவதற்கான தெளிவான 

காரணம் கூறப்படவில்லை . அப்பெண்கள் , 
அரிச்சந்திரன் முன் இக்காட்டில் வாழும் புலைச்சாதியினர் எனத் தங்களைச் 
சொல்லிக் கொள்ளவும் இல்லை . 


அரிச்சந்திர புராணம் 

தவத்தில் சிறந்த பெரியோர்களுக்குக் கோபம் சண்டாளம் என்பதால் 
விசுவாமித்திர முனிவரின் கோபத்தில் பிறந்த அப்பெண்கள் புலைப்பெண்கள் 
ஆயினார் எனக் காரணம் தெளிவாகக் 

காரணம் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது . மேலும் அப் 
பெண்கள் இருவரும் தங்களை அரிச்சந்திரனிடம், 


" அல்லியந் தொடையல் மார்ப 

இவ்வனத் தகத்து வாழ்வோம் 
புல்லிய சாதி ஈனப் 

புலைச்சியர் யாங்கள் ஐயா ! 
என அறிமுகப்படுத்திக்கொள்வதாகவும் உள்ளது . 


25. அரிச்சந்திரன் அம்மானை 

கோசிகன் தான் படைத்த இரு பெண்களையும் அரிச்சந்திரனிடம் 
அனுப்புகையில் , உங்கள் வித்தைகளால் அரிச்சந்திரன் உள்ளங்கவர்ந்து 
அவனுடைய சாமரை , குடை , மகுடம் ஆகியவற்றைப் பரிசாகக் கேளுங்கள் 
அவற்றைத்தர அவன் மறுத்தால் உங்களை மணந்துகொள்ளுமாறு கேளுங்கள் . 
அதனையும் அவன் மறுத்தால் ஓர் பொழுது உங்களுடன் மேவியணைந்திருக்கக் 
கேளுங்கள் ” என்று சொல்லுகின்றான் . அல்லிரு பெண்களும் அவ்வாறே 
அரிச்சந்திரனிடம் கேட்கின்றனர் . 


அம்மானை 


3+ : 


அரிச்சந்திர புராணம் 

கோசிகன் , உங்கள் வித்தைகளால் அவனை மயக்கிப் பரிசாக வெ .1, < 
குடை யைக் கேளுங்கள் . அதனைத்தர மறுத்தால் அவனுடன் கலந்து கி . 
சலவியைக் கேளுங்கள் . என்று தான் படைத்த இரு பெண்களிடமும் 

+16 
அரிச்சந்திரனிடம் அனுப்புகின்றான் . அவ்விரு பெண்களும் அரிச்சந்திரனிடம் 
அவ்வாறே கேட்கின்றனர் . 


26. அரிச்சந்திரன் அம்மானை 


களை 


சாமா 1 


விசுவாமித்திரர் அரிச்சந்திரனை நோக்கி , " என் மக்களாகிய இரு பெ 

ஏன் துரத்தினாய் ? என்று கேட்கிறார் . அதற்கு அரிச்சந்திரன் 
" கொடுத்த பர்சுகளை மறுத்துவிட்டு மகுடம் , வாள் , 

கவிகை , 
ஆகியவற்றை அவர்கள் கேட்டனர் . தர இயலாது என்றதும் அவர் + ள் 
தாமைப் புல்கும் என்றனர் . அதனால் முடியாது என்று சொல்லித் தள்ளி 
விட்டேன் ” எனப் பதில் கூறுகின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

விசுவாமித்திரரின் இக்கேள்விக்கு அரிச்சந்திரன் , “ அப்பெண்களை நின் 
மக்கள் என அறியேன் ! 

அவர்கள் தக்கவாறு உரையாமையால் தள்ளித் 
துரததி னேன் " எனப் பதில் கூறுகின்றான் . 


27. அரிச்சந்திரன் அம்மானை 

கோசிகன் தானனுப்பிய இரு பெண்களையும் மணந்து கொள்ளச் 
சொல்லி அரிச்சந்திரனை வற்புறுத்துகையில் , அரிச்சந்திரனின் தந்தை திரிசங்கு 
வின் கதையை- நடந்த நிகழ்ச்சிகளை ( முழுமையாக ) விரிவாக அரிச்சந்திர 
னுக்கு எடுத்துரைக்கின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

இந்த இடத்தில் அரிச்சந்திரனும் விசுவாமித்திரரும் உரையாடிக் 
கொள்கையில் , வசிட்டன் புலையனாகுவாய் எனத் திரிசங்குவிற்குச் சாபங் 
கொடுத்ததை அரிச்சந்திரனும் , அப்புலைச் சாபத்தைத் தான் அகற்றியதை 
விசுவாமித்திரரும் ( மிகமிகச் சுருக்கமாக 4 அடிகளில் ) எடுத்துரைக்கின் றனர் . 


28. அரிச்சந்திரன் அம்மானை 

விசுவாமித்திரர் அனுப்பிய பெண்கள் அரிச்சந்திரன் மணக்க 
மறுப்பதற்கு , சந்திரமதியைத்தவிர வேறு தாரத்தை- இன்னொரு பெண்ணை 
மணந்து கொள்ள விரும்பா தமையே முதன்மையான காரணமாகின்றது . 

அரி -87 


348 


அரிச்சந்திரன் 


அரிச்சந்திர புராணம் 

மணக்க மறுப்பதற்கு . அப்பெண்கள் 
முதன்மையான காரணமாகின்றது . 


புலைப்பெண்கள் என்பதே 


29. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் , செல்வம் போனாலும் ஆளும் புவியும் அரசும் இழந்து 
போனாலும் வேறு தாரம் கொள்ளமாட்டேன் என்று கூறுகின்றான் . 

. 
நாட்டைத் தருவேன் என நேரடியாகச் சொல்லவில்லை . 


அரிச்சந்திர புராணம் 

அரிச்சந்திரன் , " பறைக்குலப் பெண்ணை வேண்டிலன் . கண்ணை 
வேண்டுமாயினும் காக்கின்ற மண்ணை வேண்டுமாயினும் ஈகுவன் என 
நேரடியாகச் சொல்கின்றான் . 


30. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் கோசிகனுக்கு நாட்டைத் தாரைவார்த்துத் தந்ததும் , 
கோசிகன் , " இவ்வுலகை ஆள நின் அடையாளம் தா " எனக் கேட்பதாகவோ 
அரிச்சந்திரன் கொடுப்பதாகவோ இல்லை . 


அரிச்சந்திர புராணம் 

அரிச்சந்திரன் கோசிகனுக்கு நாட்டைத் தாரை வார்த்துத் தந்ததும் 
கோசிகன் , “ இவ்வுலகெலாம் நான் ஆள நின் அடையாளந் தந்திடு " என்று 
கேட்கின்றான் . அரிச்சந்திரன் உடன் தன் முத்திரை மோதிரத்தை அளிக் 
கின்றான் . 


31. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரனிடமிருந்து நாட்டைத் தாரை வார்த்துப் பெற்றபின் 
விசுவாமித்திரர் , அரிச்சந்திரன் சந்திரமதி லோகதாட்சணன் 

ஆகியோர் 
அணிந்திருந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் அவர்களிடமிருந்து கழற்றி 
வாங்கிக்கொள்கின்றார் . தன் பழைய ஆடையைக் கிழித்துக் சொடுத்து 
அவர்களை உடுத்தச் செய்கின்றார் . பின் அரிச்சந்திரனை நோக்கி " நீ நேரில் 
வந்து அரண்மனை முதலான இடங்களைக் காட்டி அனைவரின் கண்முன் 
நாட்டை எனக்குத் தந்து செல் " என்று சொல்கின்றார் . அவ்வாறே இடங் 
களைக்காட்டி நாட்டை அனைவரின் கண் முன் அரிச்சந்திரன் விசுவாமித்திர 
ருக்கு அளிக்கின்றான் அதன்பின் விசுவாமித்திரர் , முன்னர் வேள்விக்குத் 
தருவதாய்ச் சொன்ன பொன்னைத் தா என அரிச்சந்திரனிடம் கேட்கின்றார் . 


அம்மானை 


349 


அரிச்சந்திர புராணம் 

நாட்டைத் தாரை வார்த்துப் பெற்றபின் . ஆடை ஆபரணங்களைப் 
பெற்ற பின் , தான் அளித்த பழைய ஆடை களை அவர் களை உடுத்தச் செய்த 
பின் விசுவாமித்திரர் , அரிச்சந்திரன் முதலியோர் புறப்படுகையில் அவர்களை 
நிறுத்தி அரிச்சந்திரனை நோக்கி , நீ எனக்கு வேள்விக்குத் தருவதாய் 
முன்னர் சொன்ன பொன்னைத் தா ” என்று கேட்கின்றார் . அரிச்சந்திரன் 
வருந்திப் பின் காசிநகர் சென்றதும் தருவதாக உறுதி கூறுகின்றான் . அதன் 
பின் விசுவாமித்திரர் , நீ தேரில் நாட்டிற்கு வந்து அரண்மனை முதலான 
வற்றைக் காட்டி அனைவரின் கண்முன் நாட்டை எனக்குத் தந்து செல் ” என்று 
அரிச்சந்திரனிடம் கூறுகின்றார் .. 


32. அரிச்சந்திரன் அம்மானை 

நாட்டைத் துறந்து செல்லும் அரிச்சந்திரனிடம் விசுவாமித்திரர் முன்னர் 
வேள்வி செய்யத் தருவதாக ஒப்புக்கொண்ட பொன்னைத் தந்து செல் எனக் 
கூற , அரிச்சந்திரன் அப்பொன்னைக் காசிநகர் சென்றபின் 

எங்காகிலும் 
முயன்று பெற்றுத்தரக் கால அவகாசம் - நாள் தவணை 

கேட்கின்றான் . 
விசுவாமித்திரர் முதலில் மூன்று நாள் தவணை தருகின்றார் . அது போதாது 
என அரிச்சந்திரன் காசிநகர் சென்றபின் பொன் தர நாற்பது நாள் 
அவகாசம்- தவணை வேண்டுமெனக் கேட்கின் றான் . 

விசுவாமித்திரரும் 
நாற்பது நாள் தவணைக்கு ஒப்புக்கொள்கின்றார் . 


கால் 


அரிச்சந்திர புராணபம் 

அரிச்சந்திரன் அப்பொன்னைக் காசிநகர் சென்றதும் தரக் 
அவகாசம் கேட்கின் நான் . 

விகவாமித்திரர் முதலில் இருபது நாள் கால 
அவகாசம் அளிக்கின்றார் . அரிச்சந்திரன் , “ காசிநகர் செல்வதற்கே நாற்பது 
நாள் ஆகும் ; அதன்பின் பொன் பெற முயலவேண்டும் ! ” 

எனக்கூற . 
விசுவாமித்திரர் 

நாற்பத்தெட்டு நாள் கால அவகாசத்தை - தவணையை 
அரிச்சந்திரனுக்கு அளிக்கின்றார் . 


33. அரிச்சந்திரன் அம்மானை 

அறநெறியிலும் பண்புகளிலும் சிறந்த இவ்வரிச்சந்திரனை இந்திரன் 
சபையில் குறைசொன்லோமே ! ” என விசுவாமித்திரர் நினைந்து வருந்துவ 
தாக எங்கும் இல்லை . 
அரிச்சந்திர புராணம் 

விசுவாமித்திரர் , " அறநெறியிலும் பண்புகளிலும் சிறந்த இவ்வரிச் 
சந்திரனைத் தவறாக இந்திரன் சபையில் குறை கூறினோமே! " என இரு இடங் 
களில் வருந்தி நிற்கின்றார் . 


350 


அரிச்சந்திரன் 


34 அரிசந்திரன் அம்பானை 
விசுவாமித்திரருக்குச் 

சேர வேண்டிய 

பொன்னைப் பெற்றுவர 
அரிச் ச ந்கானுடன் காசிக்குச் செல்லும் சுக்கிரன் , உடன் வருவதற்கான கூலியை 
- பரி க c ba) ) கத் கனக்குத் தர வேண்டும் 

எனத் தானே வழியில் கேட் 
கின்றான் . 

அரிச்சந்திரன் அதனையும் தர இசைகின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

பொன்னைப் பெற்றுவர அரிச்சந்திரனுடன் சுக்கிரனை அனுப்பும் 
போகே விசுவாமித்திரர் , “ நீ பின்பான கூலியையும் பெறுதி ” என்று சொல்லி 
அனுப்புகின்றார் . 


35. அரிச்சந்திரன் அம்மானை 


நாட்டை விட்டு நீங்கும் அரிச்சந்திரனை நோக்கிச் சத்தியகீர்த்தி , 
நானும் உடன் வருகின்றேன் எனக் கூறுகின்றான் . அதற்கு அரிச்சந்திரன் , 
நாட்டுடன் உன்னையும் விசுவாமித்திரனுக்கு அளித்துவிட்டேன் ; 

நாடு 
காத்திரு ; முனிக்கு உதவியிரு " என்று சொல்கின்றான் , சத்தியகீர்த்தி கன் 
கலங்கி " நானும் வருகிறேன் . இன்றேல் 

ன்றேல் உயிரை விட்டுவிடுவேன் " 
வற்புறுத்தி மீண்டும் வேண்டுகின்றான் , அது கண்.- அரிச்சந்திரன் , " கோசிசு 
னிடம் போய் அனுமதி பெற்று முனி ஆளாய் வந்துவிடு 

என்று சொல் 
கின்றான் . 

பின் கோசிகனிடம் சென்று அனுமதி பெற்றுச் சத்தியகீர்த்தி 
அரிச்சந்திரனுடன் செல்கின்றான் .. 


என 


அரிச்சந்திர புராணம் 
சத்தியகீர்த்தி , நானும் உன்னோடு வரு 

நானும் உன்னோடு வருவேன் " எனக் கூறிக் கதறி 
நிற்க . அரிச்சந்திரன் . இவனைத் தனியே விட்டுவரின் உயிர்விட்டு விடுவான் 
என்று கருதித் தானே தன்னுடன் வருதி என்று சொல்லி அழைத்துச் 
செல்கின்றான் . 


36. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் . சந்திரமதி , லோகதாட்சணன் , சத்தியகீர்த்தி , சுக்கிரன் 
ஆகியோர் 

காசி நோக்கிக் காட்டு வழியில் செல்கையில் , அரிச்சந்திரன் 
சுக்கிரனுக்குக் கனிகளை உண்பதற்கு அளிக்கின்றான் . சுக்கிரன் அவற்றை 
உண்ண மறுத்துப் பாலடிசில் தா எனக் கேட்கின் றான் , தன்னிலைமையை 
அரிச்சந்திரன் சொல்லியும் மனமிரங்காச் சுக்கிரனுக்குக் காசி நகர் சென்றதும் 
பாலோடு அமுர் தம் தருகிறேன் என அரிச்சந்திரன் கூறுகின்றான் . அதன் 
பிறகே சுக்கிரன் கனிகளை உண்கின்றான் . 


அம்மானை 


351 


அரிச்சந்திர புராணம் 

அரிச்சந்திரன் அளித்த கனிகளைச் சிறிது சுவைபார்த்த சுக்கிரன் , நான் 
இவற்றை உண்ணேன் எனக் கூறிச் சினக்கின்றான் . அதுகண்ட அரிச்சந்திரனா 
"காட்டில் பாலடி சில் நான் தேடல் இயலுமோ ? " என்று கேட்கிங் . 
சந்திரமதி , " கல் நெஞ்சராகிய கௌசிகர் நெஞ்சம் போல் உன் நெஞ்சமும் என் 
னெஞ்+ மோ ? " எனக் கேட்கின்றாள் . அதன் பின்பே சுக்கிரன் தன் நெஞ் 
கருகிச் சிறிதளவு அருள் கொண்டு கனிகளை உண்கின்றான் . 


37. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோகதாட்சணன் , சத்தியகீர்த்தி , சுக்கிரன் 
ஆகியோர் நாடுவிட்டுக் காசிநோக்கிக் காட்டுவழியாகச் செல்லுகையில் 
விசுவாமித்திரர் , 


1. குளிர் வாடையையும் பனிக்காற்றையும் அவர்கள் படுத்துறங்கும் 
இடத்திற்கு அனுப்பிவைத்துத் துன்புறுத்தல் . 

2. அவர்கள் துயல்கின்ற நேரத்தில் மேகங்களை ஏவிவிட்டு மழை 
பொழிந்து வெள்ளம் வரச்செய்து துன்புறுத்தல் ,. 


3. ஏவிவிட்ட மேகங்கள் மழை பொழிய , வெள்ளம்வர , வெள்ளத் 
தில் சிக்குண்டு தப்பி அவர்கள் மேட்டுப்பகுதியை நாடி ஏறி இருக்கையில் 
நட்டுவக்காலி , தேள் , அட்டை , செய்யான் , அரவம் , புழுக்கள் முதலியன 
வற்றை ஏவிவிட்டு அவர்களைத் துன்புறுத்தல் . 


4. அக்கினிதேவனை அனுப்பித் துன்புறுத்தல் . 

பேய் , பிசாசுக் கூட்டத்தை அனுப்பித் துன்புறுத்தல் , 


5 . 


6. கார்க்கோடகன் எனும் மாபெரும் பாம்பை அனுப்பி வழி 
மறிக்கச்செய்து துன்புறுத்தல் . (சந்திரமதி 

சில மொழிகள் உரைத்து 
நாகத்தின் வாயை மிதித்துச்செல்ல முயல , நாகத்திற்குச் சந்திரமதி 
வருவது பெருங்கருடன் வருவதாகத் தோன்ற , அலறி ஓடுகின்றது . ) 


7. பாறை , கல்கரடுகளை வழிமுழுதும் இட்டுவைத்துக் கால்கள் 
வருந்துமாறு செய்தல் , 

8. வழிமுழுதும் நெருஞ்சிமுள் . இலந்தை முள் , காரை முள் ஆகிய 
வற்றைத் தூவிவைத்துத் துன்புறுத்தல் . 
ஆகிய இடையூறுகளை ஏற்படுத்தியதாக உள்ளது . 

அரி -88 


352 


அரிச்சந்திரன் 


பூரான் 


அரிச்சந்திர புராணம் 

நாடுவிட்டுக் காரிநோக்கிக் காட்டு வழியாகச் செல்கையில் 
விசுவாமித்திரர் முதலில் தேள் , கட்டெறும்பு , பாப்பு , கருங்குளவி . 

, 
முதலியாற்றை அனுப்பித் துன்புறுத்துவதாகவும் , அதன் பிறகே மேகங்களை 
அனூ பி மழை பொழியச்செய்து துன்புறுத்துவதாகவும் , பேய் பிசாசுகளை 
அனுப்பிக் துன்புறுத்துவதாகவும் , அக்கினியை அனுப்பித் துன்புறுத்துவதாக 
வும் உள்ளது . 

(குளிர் வாடையையும் பனிக்காற்றையும் அனுப்பித் துன்புறுத்துவதாகவோ 
கார்க்கோடகன் எனும் மாபெரும் பாட்டை அனுப்பித் துன்புறுத்துவ 
தாகவோ , பாறை . கல் கரடுகளை வழியில் இட்டுவைத்துத் துன்புறுத்துவ 
தாகவோ , வழிமுழுதும் நெருஞ்சி முள் , இலந்தை முள் , காரை முள் 
வற்றைத் தூவி வைத்துத் துன்புறுத்துவதாகவோ அரிச்சந்திர புராணத்தில் 
இல்லை . 
கோசிகன் ஏவலால் கொடிய 

வலால் கொடிய விலங்குகள் வந்து பயமுறுத்துகின்ற 
இடையூறும் உள்ளது . ( அரிச்சந்திரன் அம்மானையில் இது இடம்பெறவில்லை . ) 

. ) 


ஆகிய 


38. அரிச்சந்திரன் அம்மானை 

நாடு துறந்து அரிச்சந்திரன் , சந்திரமதி , லோகதாட்சணன் , சத்திய 
கீர்த்தி , சுக்கிரன் ஆகியோர் காட்டு வழியாகக் காசிக்குச் செல்லும்போது 
வழியில் புருஷாமிருகம் எதிர்ப்படுகின்றது . அவர்களைத் தன் மேல் ஏறிக் 
கொண்டு காட்டைக் கடந்து செல்லுமாறு அரிச்சந்திரனிடம் சொல்கின்றது . 
அரிச்சந்திரன் , “ உன் முதுகில் நாங்கள் ஏறிச்செல்லல் சிவன் , திருமால் , பிரமன் , 
அண்டர் ஆகியோருக்கும் 
ஆகியோருக்கும் ஏற்காது ; வேண்டாம் எனக் கூறுகின்றான் , 

, 
புருஷாமிருகத்தை அனுப்பிவைத்துவிட்டுத் தொடர்ந்து 

அரிச்சந்திரன் 
முதலியோர் நடக்கின்றனர் . 


அரிச்சந்திர புராணம் 
புருஷாமிருகத்தின் வருகை எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை,. 


39. அரிச்சந்திரன் அம்மானை 

மனைவியையும் மகனையும் விலைகூறி விற்க அரிச்சந்திரன் , அவர்களின் 
தலையில் புல் வைத்து அழைத்துச் செல்வதாக இல்லை . 


அரிச்சந்திர புராணம் 

மனைவியையும் மகனையும் விலை கூறி விற்க அரிச்சந்திரன் , அவர்களின் 
ஆலைமேல் புல் வைத்து அழைத்துச் செல்கின்றான் . 


353 


அம்மானை 


40. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரனை விலைகறி விற்கச் சத்தியகீர்த்கி , அரிச்சந்திரனின் 
தலைமேல் தெர்ப்பை வைத்து அழைத்துச் செல்கின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 
சத்திய கீர்த்தி , அரிச்சந்திரனின் தலைமேல் புல் வைத்து அழைத்துச் 


செல்கின்றான் . 


41. அரிச்சந்திரன் அம்மானை 

மயானம் காத்திருக்கும் அரிச்சந்திரன் , தனக்குக் கூலியாக வந்துவிழும் 
ஈமவரி வாய்க்கரிசியை எடுத்துச் சத்தியகீர்த்தியிடம் அளிக்கின்றான் , 
சத்தியகீர்த்தி அவ்வரிசியை விசுவநாதர் கோயில் பசுவினுடைய கோசலத்தில் 
( மூத்திரத்தில் ) தூய்மை செய்து கங்கை நீரில் பிசைந்து உலர்த்திப் புது மண் 
கலத்தில் கங்கை நீரிலிட்டுச் சமைக்கின்றான் . சமைத்த 
அரிச்சந்திரனை உண்ணச் செய்து தானும் உண்கின்றான் , 


சோற்றை 


அரிச்சந்திர புராணம் 
அரிச்சந்திரன் அளித்த 

வாய்க்கரிசியைக் கொண்டு போய்ப் பசுவுக்கு 
உண்ணக்கொடுத்துச் சாணத்துடன் வந்து வீழ்ந்த அரிசியை எடுத்துக் குத்திச் 
சத்தியகீர்த்தி சோறு சமைக்கின்றான் . சமைத்த சோற்றை அரிச்சந்திரனை 
உண்ணச்செய்து தானும் உண்கின்றான் . 


42. அரிச்சந்திரன் அம்மானை 

இறந்து கிடக்கும் மகனைத் தேடிச் சந்திரமதி செல்லும் வழியில் , 
விசுவாமித்திரர் வந்து மாய இருள் உண்டுபண்ணி அந்தரங்கள் பூமி அறியா 
மல் பண்ணிச் சந்திரமதியைத் திகைக்க , தடுமாற வைக்கின்றார் . 
அரிச்சந்திர புராணம் 
அவ்வாறு கூறுகின்ற பகுதி எதுவும் இல்லை. 


43. அரிச்சந்திரன் அம்மானை 

இறந்து கிடக்கும் அரிச்சந்திரனின் மகனைப் பல பேய்கள் சூழ்ந்து 
நின்று , “ இளஞ்சதை எனக்கு , கைச்சதை உனக்கு , கால்சதை எனக்கு ” எனப் 
பங்குபோடப் பேசிக்கொள்கின்றன . 

அரிச்சந்திர புராணம் 
அவ்வாறு பேசிக் கொள்ளும் பகுதி எதுவும் இல்லை . 


354 


அரிச்சந்திரன் 


44 அரிச்சந்திரன் அம்மானை 

கொடியவர் மூவர் விசுவாமித்திரரின் ஏவலால் காசிமன்னன் மகனைத் 
தாக்கிக் கொண்டுவந்து கொல்கின்றனர் . மாண்ட மகனின் பிணத்தை எரிக்க 
» றயவரிடம் பணம் கேட்பதற்காக மயானத்திலிருந்து திருப்பிச் சந்திரமதி 
வரும் வழியில் , காசியன்னன் மகனின் உடலை அவர்கள் ( விசுவாமித்திரர் 
சொல்படி ) போட்டுவைத்துச் செல்கின்றனர் . தன் மகன் பிணய் தான் இங்கு 
வந்ததோ என ஐயுற்று எடுத்துப் பார்க்கின்ற சந்திரமதியின் மேல் 
மனன்ன் மகனைக் கொன்றதாகப் பழி வந்து சேருகின்றது . 


காசி 


அரிச்சந்திர புராணம் 
இச்செயல் விசுவாமித்திரர் ஏவலால் 

ஏவலால் நடப்பதாகக் குறிப்பு எதுவும் 
இல்லை . இயல்பாகக் கள்வர் சிலர் நகைக்காகக் காசிமன்னன் மகனைக் 
கொன்று உடலைச் செல்லும் வழியில் போட்டுச் செல்வதாகவே உள்ளது . 
சந்திரமதி வரும் வழியில் அவ்வுடல் கிடக்க , சந்திரமதி அதனன ஐயத்தால் 
எடுக்கக் கொலைப்பழி வந்து சேருகின்றது . 


45. அரிச்சந்திரன் அம்மானை 

காவலர்களால் கொண்டுவரப் பெற்ற சந்திரமதி தன்முன் நிறுத்தப் 
படுகின்ற நேரத்தில் ( தன் மகனைக் காணாததால் ) காசிமன்னன் 

சிந்தை 
நொந்து வாடி மகனை நினைந்து வருந்தியிருந்ததாக அறிமுகப்படுத்தப் 
படுகின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

( தன் மகனைக் காணவில்லை எனும் சூழலிலும் ) காசிமன்னன் தன்முன் 
காவலர்களால் கொணர்ந்து நிறுத்தப்படுகின்ற சந்திரமதியைப் பார்த்து , 
நிகழ்ந்த பிழை என்கொல் என்று அதிசயித்து இஃது இறக்கு என உரைப்ப 
தாக அறிமுகப்படுத்தப்படுகின்றான் . 


மனத்தில் 
நோக்கி 


46. அரிச்சந்திரன் அம்மானை 

சந்திரமதியைக் கொல்ல ( ஒண்டொடியை வெட்ட ) 
எண்ணிய காசிமன்னன் , தன் அவையிலிருந்த மறையோரை 
“ இவளுக்கு என்ன தண்டனை விதிக்கவேண்டும் ? " எனக் கேட்கின்றான் . 
அப்பொழுது விசுவாமித்திரர் அங்கே ஆதிமறை வேதியனாய் வந்து நின்று 
சிரசை வெட்டவேணும் என உரைக்கின்றான் . 

அதுகேட்ட மன்னன் 
சந்திரமதியை வெட்ட வீரவாகுவை 

அழைத்து வருமாறு ஆள் அனுப்பு 
கின்றான் . 


அம்மானை 


355 


அரிச்சந்திர புராணம் 

முதல் நாள் மாலை சந்திரமதியைத் தண்டிக்க மனத்தில் எண்ணிய 
காசிமன்னன் , 

மறுநாள் காலை வீரவாகுவை அழைத்து உரச்சொல்லிக் 
சந்திரமதியைக் ( வெட்டிக் ) 

கொல்லுமாறு 

ஆணையிடுகின்றான் . 
( காசிமன்னன் மறையோர்களை நோக்கிக் கேட்பதாகவோ விசுவாமித்திரர் 
மறையோனாக வந்து நின்று வெட்டிக்கொல்ல வேண்டும் எனச் சொல்வ 
தாகவோ இல்லை . ) 


47. அரிச்சந்திரன் அம்மானை 

காசிமன்னன் இட்ட ஆணையை வீரவாகு சொல்ல , அரிச்சந்திரன் 
சந்திரமதியைக் கொண்டு சென்று வெட்ட முனை கின்றான் . அவ்வேளையில் 
சந்திரமதி வழக்கமுடன் கைகுவித்து மார்த்தாண்டனை, ஈசனை , ஈஸ்வரியை 
மாலினை , விநாயகனை , 

முருகனை வணங்கித் தண்டனையை ஏற்றுக் 
கொள்வதற்கு வீற்றிருக்கின்றாள் . 


அரிச்சந்திர புராணம் 
அரிச்சந்திரன் காசிமன்னன் 

ஆணைப்படி சந்திரமதியை வெட்ட 
முனையும் வேளையில் சந்திரமதியை நோக்கி , வழக்கமாக நீ வழிபடும் 
வனங்கியிரு " 

சொல்கின்றான் . சந்திரமதி 
அரிச்சந்திரனையே வணங்கியிருக்கின்றாள் . (கொழுநனே தெய்வம் ) 


தெய்வத்தை 


என்று 


48. அரிச்சந்திரன் அம்மானை 

அரிச்சந்திரன் சந்திரமதியை வாளால் வெட்டுகின்றான் . அவ்வாள் 
செண்பகப்பூ மாலையாய்ச் " சந்திரமதியின் கழுத்தில் விழுகின்றது . 


அரிச்சந்திர புராணம் 

வெட்டிய வாள் , “ மாலை யாய்ச் ( மறு மணத்து இடும் மாலையாய்ச் ) 
சந்திரமதியின் கழுத்தில் விழுகின்றது . 


49. அரிச்சந்திரன் அப் மானை 

இறுதியில் சிவன் , உமை , திருமால் , பிரமன் , முருகன் , விநாயகன் 
முதலியோர் காட்சி தருகின்ற வேளையில் , உமை சந்திரமதியை நோக்கி , 
உன் மகன் லோகதாட்சணனை அழை ! என்று சொல்கின்றாள் . அதன்படி 
மாண்ட தன் மகனைச் சந்திரமதி அழைக்க அவன் உயிர்பெற்று எழுகின்றான் : 


அரிச்சந்திர புராணம் 

மாண்டுகிடந்த சந்திரமதியின் மகன் தேவதாசனை முருகன் வருக 
என அழைக்கத் தேவதாசன் உயிர்பெற்று எழுகின்றான் . 

அரி-89 


856 


அரிச்சந்திரன் 


50. அரிச்சந்திரன் அம்மானை 
இறந்து 

யானத்திற்கு எடுத்துவரப்பெற்ற காசிமன்னனின் மகன் 
சிவபெருமானின் அருளால் உயிர் பெற்று எழுகின்றான் . 


அரிச்சந்திர புராம்ை 
அவன் வேலன் அழைக்க உயிர்பெற்று எழுகின்றான் . 


51. அரிச்சந்திரன் அம்மானை 

எமன் அரிச்சந்திரனிடம் தான் புலையனாக வந்து அவனை அடிமை 
கொண்டிருந்ததை எடுத்துரைக்கையில், முன்னர்த் 

சிவனிடம் 
புலையனாகச் சாபம் பெற்ற கதையைச் சொல்லுகின்றான் . 


தான் 


அரிச்சந்திர புராணம் 

எமன் , தான் புலையனாக வந்து அரிச்சந்திரனை அடிமை 
டிருந்ததை மட்டுமே எடுத்துரைக்கின்றான் . 


கொண் 


புலையனாகச் 


சாபம் பெற்றதாகவோ 


தான் முன்னர்ச் சிவனிடம் 
கதையெதையுமோ கூறவில்லை . 


தான் 


52. அரிச்சந்திரன் அம்மானை 
அக்கினிதேவன் அரிச்சந்திரனிடம் 

அந்தணனாய் வந்து 
சந்திரமதியையும் மகனையும் அடிமை கொண்டிருந்ததை எடுத்துரைக்கையில் , 
முன்னர்த் தான் சிவபெருமானைச் சுட்ட தோசந்தீ அவர் ஆணைப்படி 
அந்தணனாகக் காசியில் வாழ்ந்திருந்த கதையைச் சொல்லுகின்றான் . 


அரிச்சந்திர புராணம் 

அக்கினிதேவன் , தான் அந்தணனாக வந்து அரிச்சந்திரனின் மனைவியை 
யும் மகனையும் அடிமைகொண்டிருந்ததை மட்டுமே எடுத்துரைக்கின்றான் . 


முன்னர்த் தான் சிவபெருமானைச் சுட்டதாகவோ, அத்தோசம் தீரச் 
சிவபெருமான். காசியில் அந்தணனாக இருக்க ஆணையிட்ட தாசுவோ 
கதையையும் அக்கினி தேவன் கூறவில்லை . 


எக் 


33. அரிச்சந்திரன் அம்மானை 

துன்பங்களெல்லாம் நீங்கி அரிச்சந்திரன் சந்திரமதி முதலானோர் காசி 
யிலிருந்து அயோத்திக்கு மீள் கையில், அரிச்சந்திரனை 

இந்திரனும் , 
சந்திரமதியை இந்திராணியும் தேர்மீது ஏற்றிவைக்கின்றனர் . 


அம்மானை 


357 


அரிச்சந்திர புராணம் 

அயோத்தியிலிருந்து மீள்கையில் அரிச்சந்திரன் தேரில் ஏறாமல் கால் 
நடையாக நடக்கத் தொடங்க, காசிமன்னன் தேரின் மேல் ஏறி வருமாறு 
கூறுகின்றான் . தேரில் ஏற அரிச்சந்திரன் மறுக்கின்றான் . முனிவர்கள் 
யாவரும் வேண்டிக்கொள்ள , வானவர் அரிச்சந்திரனைத் தேரில் ஏற்றி 
வைக்கின்றனர் . 


சந்திரமதியைத் தொடத் தேவர் , மாந்தர் அனைவரும் அஞ்சி நிற்க 
இந்திராணி சந்திரமதியைத் தேரில் ஏற்றி வைக்கின்றாள் . 


54. அரிச்சந்திரன் அம்மானை 

துன்பங்களெல்லாம் நீங்கித் தெய்வங்களின் அருள் பெற்ற அரிச்சந்திரன் 
முதலானோர் மறுநாள் அயோத்திக்குப் புறப்படலாம் 

அயோத்திக்குப் புறப்படலாம் என எண்ணிக் கா 
மன்னனின் விருந்தினராகத் தங்கியிருக்கின்றனர் . 


காசி 


அப்போது அங்கு , அரிச்சந்திரனும் சந்திரமதியும் லோகதாட்சணனும் 
விசுவாமித்திரரின் சோதனையால் நாட்டையிழந்து காட்டில் அலைந்து துன்ப 
முற்று , விசுவாமித்திரருக்கு முன்பு சொன்ன பொன்னை அளிப்பதற்காக 
மறையவனிடமும் புலையனிடமும் அடிமைப்பட்டு அடிமையராகக் காசியில் 
இருக்கின்றனர் என அமைச்சர் சத்தியகீர்த்தி சொல்லிவிட்ட செய்தியை 
அறிந்த சந்திரமதியின் தந்தை மதிதயன் , உடன் புறப்பட்டு , சந்திரமதிக்குச் 
சீதனமாகக் கொடுத்த வயல்கள் முதலியவற்றிலிருந்து வந்துகொண்டிருக் தம் 
வருவாயை 

ஆனைமேல் நின்று கவண் கல்லெறிந்த தூர நிதி யளவுக்கு 
எடுத்துக்கொண்டு வந்து சேருகின்றான் ; அவர்களை 

மீட்டு அழைத்துக் 
செல்வதற்காசு . 


மதிதயன் வரக்கண்ட காசிமன்னன் அவரை வரவேற்று . அரிச்சந்திர 
னிடம் சொல்ல , அனைவரும் கூடி மகிழுகின் றனர் . நடந்த நிகழ்சிகளைச் 
சந்திரமதி தாய்தந்தையரிடம் எடுத்துரைக்கின்றாள் . 


அரிச்சந்திர புராணரம் 
இத்தகைய பகுதி எதுவும் இல்லை . 


பிற்சேர்க்கை -3 


டார் , தேவிபாகவதத்தில் இடம்பெற்றுள்ள 

அரிச்சந்திரன் கதை 


( அரிச்சந்திர உபாக்கியானம் , ஸ்ரீ வேதவியாச பகவான் 
அருளிய ஸ்ரீ தேவீபாகவதத்தின் ஆறாம் ஸ்கந்தத்தில் மிகச் 

ககமாகவும் ஏழாம் ஸ்கந்தத்தில் விரிவாகவும் இடம் பெற் 
றுள்ளது . 


சூத முனிவர் சவுனகாதியருக்கு எடுத்துனரப்பதாக அமைந்த 
ஸ்ரீ தேவீ பாகவதத்தில் , ஜனமேஜயன் வினவ வியாசர் அரிச்சந்திர 
உபாக்கியானத்தை ஜனமேஜயருக்குச் சொல்வதாக உள்ளது . 


அவ்வரிச்சந்திர உபாக்கியானம் , திருவனந்தபுரம் திரு . 
டி . எஸ் . கிருஷ்ண ஐயர் தொகுத்ததாக உள்ள ( ஸ்ரீ தேவிபாகவதம் ) 
தமிழ் நூலினை அடிப்படையாகக் கொண்டு ங்குச் சுருக்கி 
அளிக்கப்பெறுகின்றது . ) 


அரிச்சந்திரன் சூரிய குலத்தில் திரிசங்குவிற்கு மகனாகத் தோன்றி 
ய்வன் , அயோத்தியை ( கோசலநாடு ) ஆண்ட அரசன் , அவன் 

தனக்குப் 
புத்திர பாக்கியம் இல்லா ததை எண்ணி மிகவும் வருந்தி , வசிஷ்ட முனிவரின் 
சொற்படி வருணபகவானை நோக்கித் தவமிருந்தான் . 


அரிச்சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த வருணன் அவனுக்குக் 

காட்சி 
யளித்து , " பிறக்கும் புதல்வனை எனக்த யாகத்தில் பசுவாகக்கட்டிப் பலி 
கொடுக்க இசைந்தால் உனக்கு நான் புத்திரப் பேறு கிட்டும் வரத்தை அளிக் 
கிறேன் " என்றான் . அரிச்சந்திரனும் தனக்கு உலகில் அபுத்திரவான் எனும் 
பெயரொழிந்து புத்திரவான் எனும் நற்பெயர் கிட்டுமேயென 
வருணனின் நிபந்தனைக்கு இசைந்தான் . 


எண்ணி 


அரிச்சந்திரன் தன் தருமபத்தினியிடமும் ஏனைய நூறு மனைவிகளிட 
தும் வருணன் அளித்த வரப்பிரசாதத்தைச் சொல்லி மகிழ்ந்தான் . சிலகாலங் 
தருமபத்தினி 

கர்ப்பவதியாயினாள் . குழந்தை பிறந்தது . 
அரிச்சந்திரன் மகிழ்ந்திருந்தான் . 


கழித்து 


அம்மானை 


359 


புத்தி போற்சவத்தினால் அர்கனுடய இல்லம் விளங்கும் போது 
வருணன் ஒரு பிராமணன் போல் வந்து , நான் வருணன் . எனது வர தானக 
தால் உனது புத்கிர தாகந் தணிந்து விட்ட தல்லவா ? நீ எனக்கு முன் சொல்லிய 
சத்திய வசனப்படி யாகஞ்செய் ! " என்றார் . 


அரிச்சந்திரன் 

தாமரை மலர் போன்ற குழந்தையைக் கொல்ல மன 
மின்றி, வருணனைப் பணிந்து , " பிள்ளை பிறந்த பத்து நாளைக்குள் 

தந்தை 
யாககர்மா செய்யத்தக்கவன் அல்லன் என்றும் தாய் ஒரு மாதத்திற்குள் சுகதி 
யாகாளென்றும் யாகத்திற்குத் தம்பதிகளாக இருத்தல் வேண்டு மென்றும் 
தருாசாஸ்திரம் 

கூறுவதால் 

ஒரு மாதம் கழித்து யாகஞ் செய்கிறேன் 
என்றான் . வருணனும் ஒரு மாதங்கழித்து வருகிறேன் என்று கூறிச்சென்றார் . 
அரிச்சந்திரன் மகன் முகங்கண்டு மகிழ்ந்திருந்தான் . 

லோகிதன் 
பெயரிட்டான் . 


என்று 


மத முடிவில் வருணன் முன் போல் வந்து யாகஞ்செய் என்றார் 
அவரைப் பார்த்து வருத்திய அரிச்சந்திரன் அவரை வணங்கி , " வேத புணர்ந்த 
பெரியோர் பல்லிழந்த பசுவினால் யாகஞ்செய்தல் கூடாதென்கின்றனர் . பல் 
முளைத்த பிறகு யாகஞ்செய்துவிடுகிறேன் என்றான் . சரியென்று சென்ற 
வருணன் , பல்முளைத்த செய்தியுணர்ந்து வந்து யாகஞ்செய் என்றார் . 


அரிச்சந்திரன் அவரிடம் 
அவரிடம் பணிவான 

மொழிகளால் குழந்தைக்குச் 
சளளகர்மம் நடக்கவில்லை . அந்தச் சடங்கு முடிந்ததும் யாகத்தைச் செய்து 
விடுகி றேன் " என்றான் , அது கேட்ட வருணன் , நான் வரும்போதெல்லாம் 
நியாயம் போல் ஒவ்வொன்றைச் சொல்லி என்னை வஞ்சித்து விடுகின்றாய் .. 
பிள்ளையினிடம் உனக்கிருக்கும் ஆசையால் என்னை வஞ்சித்து வருகிறாய் 
சௌளகர்யம் செய்தவுடன் யாகஞ் செய்யாமலிருப்பாயாகில் யான் கோபத் 

மிக்க பயங்கரமான சாமொன்று உனக்குக் கொடுத்துவிடுவேன் . 
இஷ்வாகு குலத்திற் பிறந்த நீ பொய் சொல்லலாகாது எனச் சினந்து சொல் 
லிப் போனார் . இனி வருணன் வரும் போது பார்த்துக்கொள்ளலாம் என 
எண்ணி அரிச்சந்திரன் பிள்ளையுடன் விளையாடி மகிழ்ந்து வாழ்ந்திருந்தான் . 


துடன் 


யாகத்தை 


பின் சௌௗகர்மம் நடத்திவருகின்ற காலத்தில் வருணன் மீண்டும்வந்து 
" யாகஞ்செய் ! யாகஞ்செய் ! எனக் கர்ஜித்தார் . அவரைக் கண்டதும் 
துயரங் கொண்டு நடுங்கிப் பயந்து வணங்கி அரிச்சந்திரன், 
உடனே செய்துவிடுகிறேன் . ஆனால் இன்னும் இவனுக்கு உபநயனம் ஆக 
வில்லையே , உபநயனமாகாத இவன் யாகத்திற்கு உரிய " சி ) 5.1 க மாட்டானே ! 
இவனுக்கு உபநயனம் செய்வதெனில் ( அரச குலத்தவர்க்குப் பதினொரு 
வயதில் உபநயனம் செய்யவேண்டுமென்பது விதி ) இன்னும் சிலகாலம் ஆகுமே ! 
என் மகனுக்கு உபநயனஞ் செய்வித்த பின்னர் உத்தமமான அந்த யாகத்தைச் 

அரி -90 


360 


அரிச்சந்திரன் 


செய்து முடிக்கிறேன் . அதுவரை பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன் 
என்றான் அரிச்சந்திரன் அதிக வினய , தடன் 

பலமுறை செலெ 

வருண 
பகவான் மிக்க தயவுகாட்டிச் சரியென்று சென்றார் . 


அவரை 


சிலகாலம் கழிந்தது . அரிச்சந்திரன் தன் மகனுக்கு உபநயனம் செய்ய 
ஏற்பாடுகள் செய்தான் . உபநயன வேளையில் வருணன் வந்து யாகஞ்செய் 
என்றார் . அரிச்சந்திரன் 

வணங்கி உபநயனம் 

செய்ததும் 
சமாவர்த்தன கருமம் செய்ய வேண்டுமென்றும் அதனைச் செய்யாவிடில் 
உபநயனம் செய்தும் பயனில்லை என்றும் பெரியோர் கூறுகின்றனர் . 

அதனை 
யும் செய்து முடித்ததும் யாகத்தைச் செய்துவிடுகிறேன் . இந்த ஒரு சடங்கு 
முடியும் வரை மட்டும் பொறுத்தருளுங்கள் " 
" சாமர்த்தியமாக நான் வரும் போதெல்லாம் தகுந்த நியாயங்காட்டி ஒவ்வொரு 
வார்த்தையினால் என்னை ஏமாற்றி வஞ்சித்து வருகின் றாய் இப்போது நீ 
கூறிய வார்த்தைப்படி சமாவர்த்தனம் முடிந்ததும் வேறொன்றும் சொல்லாமல் 
எனது யாகத்தை முடித்துவிடு என்று சொல்லிச் சென்றார் . அரிச்சந்திரனும் 
மேலே செய்யவேண்டிய கருமங்களைச் செய்து முடித்தான் . 


வேண்ட , 


வருணன் 


அரிச்சந்திரனின் மகன் , வருண பகவான் வந்து யாகஞ்செய்ய வற்புறுத்தி 
யதையும் , தந்தை நடுங்கியதையும் கண்டு , யாகத்தில் தான் சாகவேண்டுமே 
என வருந்தியிருந்தான் . மகன் வருந்துவதை அறிந்து அரிச்சந்திரன் தக்க 
மடைந்தான் . அரிச்சந்திரனின் மகன் தந்தையின் துயர்கண்டு அவரை எதுவும் 
கேட்காமல் மற்றவர்களிடம் நடந்தவற்றைக் கேட்டறிந்து . " இனி நானிங் 
கிருந்தால் தந்தையும் வருணனும் இவ்வுலகில் வா ழவிடார் ” என எண்ணி 
மந்திரிகுமாரருடன் ஆலோசித்து நாட்டைவிட்டு ஓடிப்போய்க் காட்டை 
யடைந்தான் . 


அச் செய்தியறிந்து அரிச்சந்திரன் கவலைகொண்டு மகனைத் தேடி 
யழைத்துவரக் காட்டிற்குத் தூதரை அனுப்பினான் . அவ்வேளையில் 
வருணன் வந்து , “ நீ இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் முடிந்துவிட்ட 
யாகத்தை உடன் செய் ” என்று கூற அரிச்சந்திரன் அவரடி பணிந்து , நீங்கள் 
அடிக்கடி வந்துபோன தன் காரணத்தையறிந்து உமக்குப் பயந்து என் மசன் 
ஓடிப்போய்விட்டான் . 

அவனைத் தேடியழைத்துவர ஆள் அனுப்பியுள்ளேன் . 
இதுவரை பலனில்லை . 

என் செய்வேன் ! யாகத்தைச் சிறப்பாக நடத்த 
நினைத்தேனே ! என்று கூற , அரிச்சந்திரனின் வார்த்தையினால் அடிக்கடி 
வஞ்சிக்கப்பட்ட வருணன் மிக்க கோபங்கொண்டு , ஜலோதரமென்னும் 
பாதி உன்னைத் தொடர்ந்து பீடிக்கக்கடவது எனச் சபித்துப் போனார் . 
ரிச்சந்திரன் அச்சாபத்தால் வியாதிக்குள்ளாகித் துன்புற்றிருந்தான் . 


அம்மானை 


311 


காட்டில் மறைந்து வாழ்ந்த லோகிதன் தன் தந்தை வருணனின் சாபத்தால் 
நோயுற்று வருந்துவதை அறிந்து அவரைப்பார்க்க எண்ணினான் . ஆயினும் 
பயத்தால் ஓராண்டு நாடு செல்லாமல் இருந்தான். பின் துணிந்து புறப்பட்ட 
தும் இந்திரன் அவனை வஞ்சிக்க எண்ணிப் பிராமணனாய்த் தோன்றிச் , 
சென்றால் அவன் சாக நேரிடும் என்பதைச் சொல்லித் தடுத்துவிட்டான் . 
இரண்டாம் முறை லோகிதன் புறப்பட்டபோதும் இந்திரன் முன்போலவே 
சொல்லித்தடுத்துவிட்டான் . 


அரிச்சந்திரன் நோயிலிருந்து விடுபட வசிஷ்டரை உபாயம் கேட்க 

. 
அவர் , ஒரு புத்திரனை விலைக்கு வாங்கி லேகிதனுக்குப் பதிலாக வருண 
னுக்கு யாகத்தில் பலியிட்டால் நோய்நீங்கும் என்றார் . அவர் , " வேதமறிந்த 
பிராமணர்கள் , புத்திரர்கள் பத்து விதப்படுவார் என்பார்கள் ; 

விலைக்கு 
வாங்கப்பெறுபவரும் அவருள் அடங்குவர் . ஆதலால் நீ நாட்டில் தேடிப் 
பார்த்துப் பொருளாசையுடைய ஏழைப் பிராமணன் 

ஏழைப் பிராமணன் ஒருவனின் மகனை 
விலைக்கு வாங்கப்பார் என்றும் கூறினார் . 


அரிச்சந்திரன் , நாடெங்கும் தேடி , அஜிகர்த்தன் எனும் ஏழை பிராமண 
னுக்கு நூறு பசுக்களை அளித்து அவனுடைய மூன்று பிள்ளை களுள் நடுவில் 
உள்ள சுனச் சேபனை விலைக்கு வாங்கினான் , 

விலைக்கு 

வாங்கிய 
புத்திரனான சுனச்சேபனை ( லோகிதனுக்குப் பதிலாக ) நடபசுவாக யூபஸ்தம் 
பத்தில் அரிச்சந்திரன் கட்டி வைத்தான் . 

. 

யூபஸ்தம்பத்தில் கட்டப்பெற்ற 
சுனச்சேபன் ஐயோவென வருந்தியழத் தொடங்கினான் . அவன் நிலை கண்டு 
அங்கிருந்த முனிவரும் பிறரும் வருந்தினர் . யாகப்பசுவைக் கொல்லும் சாமித்திர 
னூ இவன் அழுவதைக் கண்டு கொலை செய்வதற்கான கத்தியை வைத்து 
விட்டு அரசனை நோக்கி அழுது கொண்டிருக்கிற பிராமணப் பிள்ளையை 
என் பிழைப்புக்காகக் கொல்லமாட்டேன் என்றான் . இனி என்ன செய்வதென 
யாகசாலையிலிருந்த அந்தணர்களை அரிச்சந்திரன் வினவ அவர்களும் ஓவென 
அழத்தொடங்கினர் . அது கண்டு அரிச்சந்திரன் திகைத்து மனங்கலங்கியிருக்க , 
அவ்வேளையில் சுனச்சேபனின் தந்தையாகிய அஜிகர்த்தன் . இன்னும் நூறு 
பசுக்களை அளித்தால் தன் மகனாகிய யாகப்பசுவைத் 

தானே கொன்று 
விடுவதாகக் கூறினான் . அவ்வார்த்தை கேட்டுச் சந்தோஷித்து அரிச்சந்திரன் 
அப்படியே ஆகட்டும் என்றான் . அச்சபையிலிருந்த யாவரும் . தன் பிள்ளை 
யைத் தானே தனத்துக்காக அஜிகர்த்தன் கொல்லத்துணிந்ததைக் கண்டு 
பெருங்குரலில் பலவிதமாகப் பேசியிருந்தனர் . 


அச்சமயம் விசுவாமித்திரர் அரிச்சந்திரனிடம் , " அரசனே! யூபஸ்தம்பத் 
தில் கட்டுண்டழுகின்ற சுனச்சேபனை விட்டுவிடுவையாயின் உனது யாகமும் 
நிறைவடையும் ; உனது நோயும் நீங்கிவிடும் . தன்னுடலைக் காத்துக் 


352 


அரிச்சந்திரன் 


+ ட்டாலும் 


கொள்ளப் பிறர் உடலை நாடஞ்செய்தல் சரியா ? 

நீ இவ்வாறு செய்தல் 
பெரும் பாவம் ! இந்த யாகக்கல் 

யார் ைெதச் 

அதைக் 
கொடுக்கவேண்டுமல்லவா ? 

இந்த - 144.த்தி நான் இந்தப் பிள்ளையை 
விடுவதாகிய யாகபொறையே உ னி கேட்கின்றேன் . 

அளிப்பா 
எனப் பல நல்லுரை கள்ளக் கூற நின்றார் . 


யாக ” 


அது கேட்ட அரிச்சந்திரன் , முன்வரே ! ஜூலோ தாபாதையில் மிகவும் 
துன்புறும் யான் இந்தப் பிர மணப் 

பிலையை விட்டுவிட்டு யாகதாத 
எப்படி முடிப்பேன் ? வேறேதேனும் ஒன்றைக ஞோ , தருகி றேன . இந்த 
யாக காரியத்தைத் தடை செய்தல் முறையன்று . எனறான் 


விசுவாமித்திரர் அரிச்சந்திரன் மேல் சினமுா பிரார்மணப் பிள்ளையின் 
மேல் இரக்கமும் கொண்டவரானார் 

அருட் + வாகிய 

விசுவாமித்திரர் 
யூபஸ்தம்பத்திற் கட்டுண்டு மரணத்தையெண்ணிப் புலம்புகின்ற 
சிறுவனருகிற் சென்று , குழந்தாய் ! உனக்கு வருண மந்திரத்தை நான் 
உபதேசிக்கின்றேன் . அதை என் சொற்படி ஜபித்துககொண்டேயிருப்பை 
யாயின் உனக்கு இப்போது உண்டாகியிருக்கும் துன்பம் நீங்கிச் சுகமுண்டா 
கும் ” என்றார் . அவனும் அவர் உபதேசித்த வருண மந்திர ததை மனத்துள் 
ஜபித்துவர , வருணபகவான் மகிழ்ந்து அவன் முன் னே தோன்ற , அவரை அங் 
கிருந்த அனைவரும் கண்டு ஆச்சரியமடைந்து வணங்கி நின்றனர் . 


உமை 


என்னை 


அரசனும் ஆச்சரியமுற்று நோயினால் வருந்தும் வருத்தத்தோடு அவன் 
பாதத்தில் வீழ்ந்து வணங்கிக் கைகூப்பி நின்று , கருணைக் கடலே ! நான் 
பாவி ! என் பிள்ளைமேல் கொண்ட ஆசையால் 

ஏமாற்றிவிட்டேன் . 
என் பிள்ளையும் 

வஞ்சித்துப் போனான் , 

அவன் போன 
விடமும் தெரியவில்லை . என் மகன் மரணத்துக்கஞ்சி என்னைவிட்டுப் போன 
பின்னர் ஒருவனைப் பணத்துக்கு வாங்கித் தங்களுக்குச் சந்தோஷம் உண்டா 
கும் வண்ணம் யாகத்தைத் தொடங்கினேன் . நீங்களும் காட்சி தந்தீர்கள் ,. 
என் துக்கமும் நோயும் நீங்கின " என்றான் . 


வருணபகவான் , அரசனே ! புலம்பிக்கொண்டே என்னை 

மனத்தில் 
தியானிக்கின்ற இந்தப் பிள்ளையை யூபஸ்தம்பத்தினின்றும் அவிழ்த்துவிடு . 
இந்த யாகம் நிறைவடைந்துவிட்டது எனச்சொல்லித் தானே அப்பிள்ளையை 
அவிழ்த்துவிட்டான் . சபையோர் அதுகண்டு மகிழ்ந்தனர் . அரிச்சந்திரனும் 
மிக்க மகிழ்ச்சியடைந்து யாகத்தை நிறைவு செய்தான் . 


அப்போது , யாகப்பகவாய் வந்து அலறிய சுனச்சேபன் சபையோரைக் 
கைகூப்பி வணங்கி , “ பெரியீர் ! உங்களிடம் நானொரு விண்ணப்பம் செய் 

அதற்குரிய தருமத்தை வேதசாஸ்திரத்துக்கு விரோதமில்லாமல் 


கிறேன் . 


அம்மானை 


363 


ஆச 


அரசனே 


என்று 


கூறுங்கள் . இப்போது நான் யாருடைய பிள்ளை ? என் முதன்மையான 
தந்தை யாரெனச் சொன்னால் நான் அவர்களைச் சரணடைந்து வாழ்வேன் 
என்றான் . 

அது கேட்ட சபையோரில் சிலர் , இவன் அஜிகர்த்தன் மகன் தானே ! 
வேறு யாருக்கு மகன் ஆவான் ? என்றும் , வாமதேவரென்பவர் , அஜிகர்த்தன் 
தி ) விய செயால் பிள்ளையை விற்றவனாயிருக்க அவன் எப்படித் 
தந்தையாவான் ? தனத்தைக் கொடுத்துப்பெற்ற 

தந்தை 
யாவன்" என்றும் , சிலர் . “ பயத்தை நீக்கியவன் தந்தையாவான் 
பெரியோர் பொல்வர் . ஆதலால் இவனைப் பயத்தினின்றும் நீக்கிக் காத்த 
வருணபவனே இவனின் தந்தையாவார் ” என்றும் கூறினர் . யாவரும் 
ஐயமுறக் 4. றினரேயல்லாமல் இவன் தான் இவனுக்குத் தந்தையாவான் 
எனத் தி - மாகக் கூறினாரில்லை . 

அவ் வேளையில் எல்லாமறிந்தவரான வசிஷ்ட முனிவர் , வேத சம்மத 
மகிய நிச்சயத்தைச் சொல்கின்றேன் . கேளுங்கள் . மகனே தான் பெறும் 
பொருளாக எண்ணி அவனிடத்தில் இரக்கங்கொண்டவனே தந்தையாவான் . 
அஜிகர்த்தனை . இச்சுனச் சேபனிட த்தில் ஆசையை விட்டுத் தனத்தில் ஆசை 
வைத்து இவனை விற்றான் ; மேலும் கத்தியால் 

வெட்டவுந் துணிந்தான் . 
அஜிகர்த்தன் இவனுக்குத் தந்தையாகான் . 

விலைக்கு வாங்கிய 
அ | சனே தன் 3 நாய் நீங்கவேண்டும் என்பதற்காக இவன் பாலிரக்கமின்றி 
யூபஸ்தம்பத்திற் கட்டினானாகையால் அவனும் தந்தையாகான் . 

வருண 
பகவானோ இரக்கத்தின் காரணமாக இல்லாமல் தன்னை இவன் தோத்திரஞ் 
செய்ததால் 

மகிழ்ச்சியடைந்து அவிழ்த்து விட்டானாகையால் அவனும் 
இவனுக்குத் தந்தையாகான் , இவனுக்குத் தந்தை வேறு யாரேயெனில் 
தற்பிர யோசனம் கருதாது இவனது துயரத்தைக்கண்டு மனமிரங்கி மந்திரோப 
தோம் செய்து இவனைத் துன்பத்தினின்று காப்பாற்றிய விசுவாமித்திரரே 
இவனுக்குத் தந்தையாவார் " என்றுரைத்தார் . 

சபையோரனை வரும் இதுவே சரியென ஒப்புக்கொண்டனர் . அப் 
பொழுது விசுவாமித்திரர் அந்தப் பிள்ளையை வலது கையால் 

பிடித்துக் 
கொண்டு தன தில்லத்திற்கு அன்புடன் அழைத்துச்சென்றார் . 

அரிச்சந்திரன் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்குப் போய்ச்சேர்ந்தான் . 
செய்திகள் யாவும் அறிந்து அரிச்சந்திரனின் மகன் காட்டிலிருந்து நகரத் 
திற்கு வந்து சேர்ந்தான் . இருவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தனர் . 

0 0 

0 0 


0 


o 


O 


0 


0 


( ) 


0 


சின்னாள் கழித்து வசிஷ்டரைப் பிரார்த்தித்து அவரை ஹோதாவாக 
வைத்து ராஜசூய யாகத்தைச் சிறப்பாக அரிச்சந்திரன் செய்துமுடித்தான் .. 
வசிஷ்டருக்கு அதிகச் சிறப்புடன் மரியாதைகள் செய்து அனுப்பிவைத்தான் . 

அரி -91 


அரிச்சந்திரன் 


அம்மரியாதைகளுடன் அவர் இந்திரனுடைய சபைக்குச் சென்றார் . 
அப்போ 

விசுவாமித்திரரும் அங்கு வந்து சேர்ந்தார் . அவர் வசிஷ்ட 
முனிவரைப் பார்த்து ஆச்சரியமடைந்து , " முனிவர் பெருமானே ! இச்சிறந்த 
சன்மானம் உமக்கு யார் செய்தது ? உண்மையைச் சொல்லும் என்றார் . 


அதற்கு வசிஷ்டர் , என்னுடைய எஜமானனும் மகா பராக்கிரமசாலியு 
மான அரிச்சந்திரன் மிக்க தட்சணையோடு செய்த இராஜசூய யாகத்தில் 
அவன் எனக்குச் செய்த சன்மானமே இவை ” என்று சொல்லி ,, மேலும் 
" முனிவரே ! ஹோ தாவாக நான் இருந்தன் . அவனைப்போலும் அரசன் 
எவனிருக்கின்றான் ? மிக்க சத்தியவாதி ; கொடை யாளி ; தர்மசீலன் ; 
களைப் காப்பாற்றுவதில் ஆவலுள்ளவன் ; தானம் செய்வதே 

சுபவமாகக் 
கொண்டவன் . என்றெல்லாம் அரிச்சந்திரனை ஓயாமல் பாழ்ந்து சொன்னார் 


உயிர் 


அதிக 


இப்படி ஓயாமல் அரிச்சந்திரனை வசிஷ்டர் புகழ்வதைக் கேட்டு 
கோபங்கொண்டு , வசிஷ்டரை நோக்கி “ முனிவர் பெருமானே ! யாகஞ் 
செய்கிறேனென்று வருணனை வஞ்சித்தவனும் கபடத்தில் ஆவலுள்ளவனூர் 
பொய் சொல்லுவதில் 4 லிப்பில்லா தவனுமான அந்த அரிச்சந்திரனை அளவு 
கடந்து புகழ்கின்றீரே ! நீங்கள் அவனுக்குள்ளனவாகக் கூறிய தலங்கள் 
எல்லாம் உண்மையாயின் நான் அவற்றைக் காண்கின்றேன் என் தவத்தை 
யும் புண்ணியத்தையும் பந்தயமாய் வைக்கின்றேன் நீங்களும் உங்களுடைய 
தவத்தையெல்லாம் பந்தயமாக வையுங்கள் ,. அரிச்சந்திரனை இப்பொழுதே 
பொய் சொல்பவனாகவும் தானஞ் செய்யா தவனாகவும் மகா துஷ்டனாகவும் 
நான் செய்யாமற் போவேனேயாயின் என்னுடைய பந்தயத்தை இழந்து 
விடுகிறேன் . 

நான் 

சொல்லியபடியே செய்வேனாயின் உம்முடைய 
புண்ணியத்தை நீங்கள் இழக்கவேண்டும் ” என்று கோபத்துடன் கூறிவிட்டு 
இந்திரசபையிலிருந்து தன் ஆச்சிரமத்திற்கு வந்து சேர்ந்தார் . 


ஒரு காலத்தில் அரிச்சந்திரன் வேட்டையாடுவதற்குக் காட்டுக்குச் 
செல்லும் போது அவ்விடத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கக் கண்டான் . 
அவன் அப்பெண்ணை நோக்கி , “ நீ அழுவதற்கான காரணம் என்ன ? உனக்கு 
எவராவது தீங்கு இழைத்தார் களெனில் சொல் , தீங்கிழைப்பவரைத் தண்டிக் 
கிறேன் . நீ வருந்தாமல் என் நகரத்தில் வந்து வசிப்பாயாக " 

என்றான் 
அப்பெண் , விசுவாமித்திரர் என்னைக் குறித்துக் கொடூரமான தவஞ்செய்கி 
றார் . 

அதனால்தான் அழுகிறேன் என்று சொல்ல . அரிச்சந்திரன் , 
" பெண்ணே ! நீ இனி வருந்தற்க. விகவாமித்திரர் செய்யும் தவத்தை நான் 
தடை செய்கிறேன் " என்று சொல்லி விகவாமித்திரரைக் காணச் சென்றான் . 
கண்டு வணங்கி , யாது கருதி ஒரு பெண்ணின் தேகத்தைத் தவத்தால் வருத்து 
கின்றீர் . - உண்மையைச் சொன்னால் உம் கோரிக்கையை நிறைவேற்று வேன் . 


அம்மானை 


* f 


இத்தகைய , பிறருக்குத் துன்பம் தரும் தவத்தை எனது எல்லையில் நீங்கள் 
செய்யக்கூடாது ” என்றுகூறித் தவத்தைத் தடை செய்து சென்றான். 


விசுவாமித்திரர் இந்திரசபையில் வசிஷ்டருடன் நடந்த உரையாடலை 
யும் இப்பொழுது தவத்தை அரிச்சந்திரன் தடை செய்ததையும் எண்ணி 
நியாய விரோதமாயும் பயங்கரமாயுமுள்ள 

சில செயல்களைச் செய்ய 
நினைத்து ஓராக்கனைப் பன்றியுருவாகத் தவத்தாற் படைத்து ஏவினார் . 


செய்கது . 


அப்பன்றி அரிச்சந்திரனுடைய தோட்டத்தை அடியோடு நாசஞ் 
தன்னை விரட்டவும் கொல்லவும் வந்த 

வீரரையும் அழித்தது . 
பன்றி அட்டகாசம் செய்யும் செய்தி அறிந்த அரிச்சந்திரன் படையுடன் வந்து 
அதனைக் கொல்ல முயன்றான் . பன்றி யோ போக்குக் காட்டியபடி மனித 
நடமாட்டமற்ற வேறொரு காட்டுக்குப் போயிற்று . அரிச்சந்திரன் தன் 
படையினரை விட்டுப் பிரிந்து பன்றியைப் பின்தொடர்ந்துவந்து காட்டில் 
வழிதப்பி நின்றான் . 

உச்சிப்போ தான நேரமா தலால் பசிதாகமுற்றிருந்த 
அவன் அங்கே காணப்பட்ட ஒரு நதியில் குதிரைக்குத் 

தண்ணீர் காட்டித் 
த னும் அருந்தி வழியறியாமல் திகைத்து நிற்கும்போது 

விசுவாமித்திரர் 
முதிய பிராமண வேடங்கொண்டு எதிரில் வந்து நின்றார் . அவரைக்கண்டு 
மகிழ்ந்த அவன் , வணங்கினான் . அவர் , இக்காட்டிற்கு யாது கருதி வந்தாய் ? 
வந்த வரலாற்றைக் கூறு " என்று கேட்க , அரிச்சந்திரன் நடந்தவற்றைக் கூறித் 
தான் நகரம் செல்ல வழிகாட்டுமாறு வேண்டி , “ நான் ராஜசூயயாகம் 

அவரவர் வேண்டுகோளின்படி வேண்டியவற்றைக் கொடுப்பவன் . 
உமக்கு யாகம் செய்யப் பொருள் வேண்டுமாயின் அயோத்திக்கு வாருங்கள் 
தருகிறேன் என்று கூறினான் . 


செய்தவன் . 


விருத்த பிராமண வடி விலிருந்த விசுவாமித்திரர் , “ அரசனே ! இப்புண் 
ணிய தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து பித்ருக்களுக்குத் தானஞ்செய்ய இது நல்ல 
சுபகாலம் . நீ ஸ்நானமுஞ்செய்து உன் சக்திக்கேற்ப ஏதேனும் தானமுஞ் செய் . 
பின்னர் நானே உன்னை நகரத்திற்த வழிகாட்டி அழைத்து வந்து விடுகிறேன் " 
* என்றார் 

அவர் சொற்படி ஸ்நானம் முதலியவற்றை நிகழ்த்தி , “ தங்களுக்கு 
எது வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்றான் . 


உள்ளது . 


விசுவாமித்திரர் , அரசனே ! நீ தானஞ் செய்வதில் நிகரிலா தவன் 
என வசிஷ்டர் கூறக் கேட்டிருக்கிறேன் சொல்வதும் அதற்கேற்பவே 

என் மகனுக்குத் திருமணம் செய்யும் காலமா தலால் அதற்குத் 
தேவையான பொருள் மட்டும் அளித்தால் போதும் " என்றார் . தவவலிமை 
யால் கந்தருவ மாயையால் ஒரு பிள்ளையையும் பெண்ணையும் காட்டி , அவர் 
களே தம்பதிகளாகப் போகின்றவர்கள் " என்றார் . அரிச்சந்திரன் , “ ஏற்பாடு 
களைச் செய்யுங்கள் தருகிறேன் " எனச் சொன்னான் . பின் அவனை விசுலா 


216 


அரிச்சந்திரன் 


மித்திரர் நகரத்திற்குக் கொண்டு சென்று விட்டு வந்தார் , சிலநாள் சென்றபின் 
அவர்களுக்குத் திருமணம் முடித்துவிட்டு அரிச்சந்திரனை நோக்கி இப்போது 
மனமேடையில் இருக்கும் வரனுக்கு , உனக்குத் தோன்றும் தானத்தைச் செய் 
வாயாக ! என்றார் . 


அரிச்சந்திரன் , “ இச்சமயத்தில் நீர் எதை விரும்பிக் கேட்டாலும் 
கேட்கத் தகாததைக் கேட்டாலும் தருகிறேன் . இப்போது நான் கீர்த்தி 
பெறும் எண்ணமே உடையேன் ” என்றான் . முதிய பிராண வடிவிலிருந்த 
விசுவாமித்திரர் . நீ விரும்பியது கீர்த்தியை யேயாயின் இர் மண மேடையில் 
சகல செல்வங்கள் நிறைந்த நாட்டைப் படையுடன் தானஞ்செய் . 
எனக்குச் சந்தோஷம் ” என்றார் . விசுவாமித்திரரின் மாயையில் மயங்கிய 
அவன் சிறிதும் யோசிக்காமல் அப்படியே தந்தேன் என்றான் . 

முனிவரும் 
தான் பெற்றுக் கொண்டதாக ஒப்புக் கொண்டார் . மேலூா தானத்துக்குரிய 
தட்சணை தரவேண்டுமென்றும் தட்சணையின்றிச் செய்யப்படும் 
பயனற்றதென்றும் கூறினார் . அரிச்சந்திரன் ஆச்சரிய புற்று , கட்ணை 
எவ்வளவு என நீரே கூறினால் , அதனையும் தருகி றேன் 
றன . 

ரண்டரைப் பாரம் பொன் கொடுக்க வேண்டுமென் செல்ல 
கொடுப்பதாக ஒப்புக் கொண்டான் . பின்னர்க் கொடுப்பதிலுள்ள 

நன்ம 
தீமைகளை நினைத்துத் திகைத்து நின்றான் . சிந்தித்த, க் கவலைகொண் 
மனத்தனாய் அந்தபுரத்திற்குச் சென்றான் . 


தனம் 


எடர் 


புனி, 


அவனும் 


அரிச்சந்திரன் , திருடன் போல் காட்டில் இப்பர்ப்பான் வஞ்சிக்து 
விட்டானே ! நாட்டைக் கொடுத்ததும் அன்றி இரண்டரைப்பாரா பொன்னு 
கொடுக்க ஒப்புக்கொண்டோமே ! அந்தப் பொன்னுக்கு என்ன செய்வோம் ? " 
என வருந்தியிருக்கையில் , அவன் மனைவி அங்குவந்து , “ தாங்கள் கவலையுறக் 
காரணம் என்ன ? காட்டிலிருந்த பிள்ளையும் வந்து சேர்ந்தான் ; ராது சூய 
யாகமும் சிறப்புற நடந்துவிட்டது : நர மேதம் செய் செய்யென்று அடிக்கடி 
வந்த வருணனும் மகிழ்ச்சியுடன் சென்றுவிட்டான் ! இந்நிலையில் ஏன் வருந்து 
கிறீர்கள் ? ” எனக் கேட்க அவன் கவலைக்கான காரணத்தைச் சொல்லி வருந்தி 
யிருந்தான் . இரவு கழிந்தது . 


காலையில் விசுவாமித்திரர் அவனைக்கண்டு . " அரசினை எனக்களித்ததாகச் 
சொல்லிவிட்டு இன்னும் ஏன் இதனை விடா திருக்கின்றாய் ? இரண்டரைப் பாரம் 
பொன்னை எப்போது கொடுப்பாய் ? " என்றார் . அரிச்சந்திரன் , 

நாட்டை 
விட்டு இப்பொழுதே சென்று விடுகிறோம் . ஒப்புக்கொண்ட தட்சணையைக் 
கொடுக்க இப்போது சக்தியில்லை . எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போது 
தந்துவிடுகிறன் என்று சொல்லித் தன் மனைவி மாதவி , 

, 

10 ซอง 
லோகிதன் ( லோகிதாசன் ) ஆகியோரை அழைத்துக்கொண்டு நாட்டை விட்டுச் 


தன் 


அம்மானை 


35 


சொல்லத் தொடங்கினான் . நடந்தவற்றை அறிந்த மக்கள் வருந்தினர் ; 
பதறினர் ; அழுதனர் . விசுவாமித்திரரை வைது பேசினர் . 


அப்போது விசுவாமித்திரர் - அரிச்சந்திரனை வழிமடக்கி , தட்சணை 
யாகத் தருகி : றன் என்ற பொன்னைத் தராமல் போகின்றாயே ! இல்லை 
யென்று சொல்லிவி டேன் ! நாட்டை எனக்குக் கொடுத்துவிட்டது குறித்து 
உனக்கு வருத்தமிருந்தால் சொல் . திருப்பிக் கொடுத்துவிடுகிறேன் " என்றார் 


அது கேட்ட அரிச்சந்திரன் , “ உமக்குப் பொன்னைக் கொடுக்காமல் 
நான் போஜனமும் செய்யமாட்டேன் . சொன்ன சொல் 

மாறமாட்டேன் . 
எனக்குப் பணம் வருமளவும் பொறுத்திருக்க வேண்டுகின்றேன் என்று 
சொல்லக் கேட்டு விசுவாமித்திரர் , " உனக்குப் பணம் வரும் வழி என்ன ? 
இப்போதாவது கொடுக்கமாட்டேன் என்று சொல்லிவிடு ! பொய் சொல்லாம 
லிருக்க ஆசை மட்டும் இருக்கிறது . சொன்னதை நிறைவேற்ற வழியைக் 
காணோம் என்றுரைத்தார் . 


அரிச்சந்திரன் , காசிசென்று எங்களை ஏவலாட்களாக எவருக்காயி 
னும் விற்றாயினும் எங்கள் கடனைத் தீர்க்கிறோம் ” என்று கூறிக் காசி 
நகருக்குத் தன் மனைவி மகனுடன் சென்று சேர்ந்தான் . விசுவநாதர் கோயில் 
சென்று இறைவனை வணங்கிக் காசிநகர் அழகை வியந்து நின்ற அவர்களை 
நோக்கி , தந்துவிடுகிறேன் தந்து விடுகிறேன் என்று சொல்கிறாயே தவிர இன் 
னும் பொன்னைக் கொடுத்தபாடில்லை . முன்பு நீ பொன்னை ஒரு மாதத்தில் 
தருகிறேன் என்று சொன்னாய் , அக்கெடுவும் முடிய இன்னும் ஒன்றரை 
நாள் தானிருக்கிறது . அதற்குள் பொன் தரத் தவறினால் சபித்துவிடுவேன் ” 
என்று சொல்லி விசுவாமித்திரர் எச்சரித்துச் சென்றார் . 


விசுவாமித்திரர் எச்சரித்துச் சென்றதும் வருந்தியிருந்த அரிச்சந்திரன் , 
" நாய் விலைப்பட்டு நமது கடனைப் போக்கிக்கொள்வதே சரி " என எண்ணி 
னான் . 

அவனை அவன் மனைவி அழுது கொண்டே.. தேற்றி , " உண்மையற்ற 
வன் பிணத்திற்கொப்பான் . சத்தியத்தைக் காப்பாற்றுவதிலும் ஒருவனுக்குச் 
சிறந்த தருமம் வேறெதுவுமில்லை . என்னை விற்றுவரும் பணத்தில் பிராமண 
னுக்குத் தட்சணையைக் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாள் . 
மனைவியை விற்பது " என்பதை நினைத்து வருந்தி , துடித்து அரிச்சந்திரன் 
மூர்ச்சையுற்றான் . அவன் நிலை கண்டு வருந்தி அவளும் மூர்ச்சையுற்றாள் . 
இவர்களுடனிருந்த பிள்ளையோ பசியால் வருந்தி அழுதிருந்தான் . 


அப்பொழுது அங்குவந்த விசுவாமித்திரர் இருவரும் மயங்கிக் 
கிடப்பதைக் கண்டு கோபமுற்று நீர் தெளித்து எழுப்பிப் பொன்னுக்கு 
வழியென்னவெனக் கேட்க , வந்திருப்பது அப்பிராமணன் என அறிந்து மீண்டும் 

அரி -92 


338 


அரிச்சந்திரன் 


மூர்ச்சையடைந்தான் . விசுவாமித்திரர் அவனை மீண்டும் மூர்ச்சை தெளி 
வித்து , “ சூரியன் அஸ்தமனமாவதற்குள் என் தட்சணையைத் 
இன்றேல் சபித்துவிடுவேன் என்று சொல்லிப் போனார் . 


தந்துவிடு . 


ன் 


அந்திக்குள் தட்சணைப் பொன்னைத் தரவேண்டுமே என அரிச்சந்திரன் 
கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் , சகல சாஸ்திர சம்பந்நனான 
பிராமணன் ஒருவன் ஒரு வீட்டிலிருந்து வெளியே வந்தான் . அப்பிராமணனைக் 
கண்ட... சந்திரமதி . ( இந்த இடத்தில் இப்படித்தான் உள்ளது . முன்பு மா தவி 
எனக் குறிப்பிடப்பெற்றுள்ளது ), மூன்று வருணங்களுக்கும் பிராமண 
தந்தையென்று சொல்லப்படுவதால் இப்பிராமணனிடம் பணம் கேட்டுப் 
பெறுவோமே " என்று சொல்ல , அரிச்சந்திரன் " அரச குலத்தினனான எனக்குக் 
கொடுத்த லேயன்றிப் பிறரிடம் கேட்டுப் பெறுதல் தகாது " என்று சொல்லச் 
சந்திரமதி , அப்படியானால் உம்பொருளான என்னை யாருக்காவது விற்றுப் 
பிராமணனுக்குக் கொடுக்கவேண்டிய தட்சணையைக் கொடுத்துவிடுங்கள் ” 
என்று கூறினாள் . மனைவி அவ்வாறு கூறிப் பலமுறை அவனை வற்புறுத்த , 
நீ என் பொருள் என்பது சரியே . ஆனால் மனைவியை விற்பது கணவனுக்கு 
அழகா ? ” என்றெல்லாம் வருந்திக் கூறிப் பின் தேறி , நகருள் கடை வீதியில் 
சென்று மக்களை நோக்கி , “ என் மனைவியாகிய இவளை நான் இப்பொழுது 
விற்கிறேன் . எவராவது இவளை 

எவராவது இவளை வேலையாளாகக் கொள்ளக் கருதினால் 
விலைக்கு வாங்கிக்கொள்ளுங்கள் " என்று கூவினான் . 


அப்போது விசுவாமித்திரர் விருத்த பிராமண வேடத்தில் வந்து , என் 
மனைவி மெலிந்த தேகம் கொண்டிருப்பதால் அவளால் வீட்டு வேலைகள் 
செய்ய முடியவில்லை . இவள் என் வீட்டு வேலைகளைச் செய்ய ஏற்றவளா + த் 
தோன்றுகிறாள் . இவளை எனக்கு வேலைக்காரியாக விற்றுவிடுவதானால் 
நான் இவளை வாங்கிக் கொள்கின் றேன் . உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க 
வேண்டும் ? ” என்று கேட்டார் . 


ஒன்றுமே பேசாது நின்ற அரிச்சந்திரனின் நிலை கண்ட அப்பிராமணர் 
உன் மனைவியின் செயல் திறன் , வயது , வடிவு . அழத முதலியவற்றையறிந்து 
நானே விலைமதித்துக் கொடுக்கிறேன் . தருமசாத்திரத்தில் , பெண்ணொருத்தி 
முப்பத்திரண்டு இலக்கணத்திற் குறையில்லா தவளாய் நல்லொழுக்கமும் நற் 
குணமும் உடையவளாயிருப்பின் அவளைக் கோடிப் பொற்காசுக்கு மதிக்கலா 
மென்றும் , அதுபோன்ற ஆடவனைப் பத்து கோடிக்கு மதிக்கலா மென்றும் 
பெரியோர் கூறுவர் " என்று சொல்லிவிட்டு , அரிச்சந்திரனின் வஸ்திரத்தில் 
பொன்னைக்கொட்டிவிட்டு அவன் அனுமதியை எதிர்பாராமல் சந்திரமதியின் 
தலைமயிரைப் பிடித்திழுத்தார் . 


அந்நிலையில் சந்திரமதி பிரியப்போவதை எண்ணிக் குழந்தையின் மேல் 
பாசம் மிகுந்து பிராமணரிடம் கேட்டுக்கொண்டு மகனுடன் தன் நிலையைச் 


அம்மானை 


369 


சொல்லி நின்றாள் . அம்மா வென் றழுது மகன் ஓடிவந்து தாயின் ஆடையை 
இழுத்து இடறி வீழ்ந்தான் . இடறி வீழ்ந்தவனைப் பிராமணர் மிகக் 
கோபித்து அடித்தார் . அடிபட்டும் அவன் அம்மா அம்மா என்று கூவிக் 
கொண்டு தாயைத் தொடர்ந்து வந்தான் . 


அதுகண்டு வருந்திய சந்திரமதி , அய்யா ! என் மேல் சிறிது அருள் 
காண்டு இந்தக் குழந்தையையும் விலைக்கு வாங்கிக்கொள்ளுங்கள் . இவன் 
இல்லாமல் என்னை நீங்கள் வாங்கிக்கொண்டாலும் உமது காரியத்திற்கு 
உபயோகமில்லை . என்று அப்பிராமணரை வேண்டினாள் . 


அந்தப் பிராம்மணர் மீண்டும் பத்து கோடிப் பொன்னை அரிச்சந்திரன் 
மடியிற் கொட்டி விட்டுச் சந்திரமதியுடன் பாலகனையும் சேர்த்துக்கட்டிச் 
சிறிதும் இரக்கமின்றி அழைத்துக்கொண்டு போகத் தொடங்கினார் . 


போகத் தொடங்குகையில் சந்திரமதி தன் கணவனைச் சுற்றிவந்து 
வணங்கி நின்று கண்ணீர் விட்டு , “ மறுபிறப்பிலும் இவரே எனக்குக் கணவனாக 
வாய்க்க வேண்டும் என்று சொன்னாள் . மனைவியும் மகனும் விலைப் 
பட்டுப் பிரிந்து செல்வது கண்டு அரிச்சந்திரன் சொல்லொணாத் 

துயருடன் 
புலம்பி நின்றான் . அவன் கண்ணெதிரி லேயே சந்திரமதியை அவர் சாட்டை 
யால் அடித்து அழைத்துக்கொண்டு சென்றார் .. 


சிறிது நேரத்தில் விசுவாமித்திரர் தன் சீடருடன் அங்குவந்து , “ நீ 
சத்தியந் தப்பா தவனென்றால் முன் கொடுக்கிறேனென்று சொன்ன தட்சணை 
யைக் கொடு " எனக் கேட்க , அரிச்சந்திரன் , " இந்தத் தட்சணையை எடுத்துக் 
கொள்ளுங்கள் ” என்று சொல்லிப் பதினொரு கோடிப் பொன்னை அளித்தான் . 
“ இப்பொன் நல்வழியில் கிடைத்தது.தானா ? எவ்வழியில் நீ இப்பொன்னைச் 
சம்பாதித்தாய் ? நல்வழியில் ஈட்டியதானால்தான் பெறுவேன் " என அவர் 
வினவ . அவன் தன் மனைவியையும் மகனையும் விற்றதைக் கூறினான் . 


விசுவாமித்திரர் அப்பொன்னைப் பெற்றுக்கொண்டு , " இப்பொன் நீ 
கூறிய தட்சணைக்குத் தக்கதா ? விரைவில் சொன்னபடி முழுத்தொகையையும் 
கொடு ! இன்னம் பகற்பொழுது முடிய ஒரு ஜாமம் உள்ளது . 

அதற்குள் 
ஏற்பாடு செய்து கொடு ” என்று சினத்துடன் கூறி அவ்விடத்தினின்று 
அகன்றார் . 


பின்னர் அரிச்சந்திரன் பெருந்துயரத்தால் வருந்தியிருந்து யாவரும் 
கேட்கும்படியாக . " என்னை விலைக்கு வாங்கிக்கொண்டு என் துயரத்தை 
எவன் ஒழிப்பானோ அவன் விரைவில் சொல்லக்கடவன் " என்று கூவினான் . 


அரிச்சந்திரன் 


அவன் இவ்வாறு கூறி நின்றதும் , யம் தருமராஜன் , ரோமங்களால் 
விகாரமாய்க் காணப்படும் மார்பும் பெருத்த மீசையும் கருத்துத் தொங்கிய 
வயிறும் புலால் நாற்றம் வீசும் முரட்டு உடலும் உடையவனாய்ச் சவமாலையை 
அலங்காரமாகக் கையில் பிடித்துக்கொண்டு சண்டாள உருவங்கொண்டு வந்து 
உன்னை நான் வாங்கிக்கொள்ளுகின்றேன் . வேண்டிய பணம் எவ்வளவு ? 
என்று கேட்டான் . 


அவனை நீ யாரென அரிச்சந்திரன் கேட்க , அவன் நானொரு 
சண்டாளன் . நீ செய்ய வேண்டிய வேலை என் ஆணையின்படி பிணத்துக்குக் 
கட்டிய ஆடையை அவிழ்த்து வைக்க வேண்டியதாகும் ” என்றான் . 


அது கேட்ட 


அரிச்சந்திரன் , “ சண்டாளனே ! பிராமணன 1 வது 
சத்திரியனாவது என்னை வாங்கிக் கொள்ள வேண்டு மேயன்றி வேறொருவர் 
என்னை வாங்குதல் கூடாது . உத்தமனை உத்தமனும் மத்தியனை மத்தியனும் 
அதமனை அதமனும் வாங்கிக்கொள்ள வேண்டுமெனப டண்டிதர் கூறுவர் 
என மொழிந்தான் . 


எதிரில் நின்ற அச்சண்டாளன் , “ இத்தருமம் அறிந்த நீ விலை கூறும் 
போதே என்னை உத்தமன் தான் வாங்க வேண்டுமென்று கூறியிருக்கவேண்டும் . 
பொதுவாக முன் கூறிவிட்டு இப்போது சாதி பேதம் பார்த்து நீ தருமம் 
பேசுதல் முறையன்று . சத்தியம் ஒன்றையே எண்ணுபவனுக்கு நீ சொன்ன 
தருமம் வேண்டுவதில்லை " 

என்று 

கூறிக்கொண்டிருக்கும் போதே 
விசுவாமித்திரர் அங்கு வந்து சேர்ந்தார் . 


அவர் சினத்துடன் அரிச்சந்திரனை நோக்கி , " இச்சண்டாளன் நீ 
கேட்கும் பணத்தைத் தரத் தயாராக இருக்கையில் நீ அதனை வாங்கி எனக்கு 
முன் சொன்னபடி தட்சணை முழுவதையும் கொடாமல் இருக்கக் காரணம் 
என்ன ? " எனக் கேட்க , அரிச்சந்திரன் , “ முனிவரே ! சூரிய குலத்திற் பிறந்த 
அரசனான நான் இந்தப் பணத்திற்காக எப்படிச் சண்டாளனுக்கு 
யாவது ? இந்நினைவே என் மனத்தை வாட்டுகின்றது ” என்றான் . 


அடிமை 


விசுவாமித்திரர் , “ நீ சண்டாளனுக்கு அடிமையாவை யோ . பிராமண 
னுக்கு அடிமையாவையோ எனக்குத்தெரியாது . இன்னும் அரை நாழிகைப் 
பொழுதுள் எனக்குக் கொடுக்கவேண்டியதை நீ கொடுத்துவிட வேண்டும் . 
சண்டாளன் தவிர வேறு யாரும் உனக்கிப்போது பணம் தருவதாகத் தெரிய 
வில்லை என்றார் . 


அரிச்சந்திரன் துயரத்துடன் விசுவாமித்திரர் பாதத்தில் விழுந்து , 
அய்யா ! நான் உங்களுக்கு அடிமையாளாக இருக்கின் றேன் . சண்டாளனுக்கு 


அயனை 


371 


அடிமையாக மனா வருந்துகினறது . உங்கள விருப்பப்படி நீங்கள் கட்டளை 
யிடுவதைச் செய்யச் சித்தமாயிருகின் றேன் என்றுகூற . விசுவாமித்திரர் 
அரசனே ! அடி மயாக ஏற்கிறேன் 

என்றார் . 

அரிச்சந்திரள் 
மகிழ்ச்சியுடன் ம ) முறை தாய்லாற்றில் பிறந்ததாக எண்ணிக்மெண்டு 
அவரை நோக்கி , தான் சொன்னது சொன்னது தான் . அதில் ஐயம் வெண் 
டாய் , சத்தியா, இப்போது என்ன செய்ய வேண்டும் ” என்றான் 


விற்று 


வஞ்சகத்துடன் அவர் , " சண்டாள னே ! இங்கே வா ! நீ என் 

கே வா ! நீ என் அடிமை 
யாளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறாய் ? நான் இவனை உனக்கு 
விடுகிறேன் . இப்போது எனக்கு வேலையாள் தேவையில்லை . 

எனக்குப் 
பணத்துக்கு அவசரமாக இருக்கிறது . என்ன சொல்லுகின்றாய்? " என்று 

“ பிரயாகையில் பத்து 
சண்டாளனைக் கேட்க , சண்டாளன் மகிழ்ச்சியுடன் , 
காதத்துக்குக் பத்துகாதம் ரத்தினம் நிறைந்துள்ள பூமியை உமக்கு நான் 
கொடுத்துவிடுகிறேன் . இவனை விற்றுவிடும் . இவனும் பணத்துக்கு மிகவும் 
அவதிப்படுகின்றான் . அதனை நீரே தீர்த்தவராவீர் ” என்று சொல்லி அப் 
பொழுதே ஆயிரம் ரத்தினங்களையும் ஆயிரம் பொன் காசுகளையுங் கொடுக்க 
முனிவர் வாங்கிக்கொண்டார் . 


அரிச்சந்திரன் முன் போல் வருந்தாமல் , " நமக்கு விசுவாமித்திர முனிவர் 
பிரபு . அவர் எந்தெந்த வேலையை நம்மால் செய்வித்துக் கொள்ளுகின்றாரோ 
அவையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைதானே ! ” என எண்ணும் போது 
" ஓ ! மஹானுபாவனே ! நீ கடனிலிருந்து நீங்கிவிட்டனை! விசுவாமித்திரருக்குச் 
சொன்னபடி தட்சணை கொடுத்துவிட்டனை! என்று ஆகாயத்தில் அசரீரி 
வாக்குண்டாயிற்று . தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் , அரிச்சந்திரனும் 
விசுவாமித்திரரைப் பார்த்து , “ முனிலரே ! எனக்குத் தாயும் தந்தையும் 
நீர்தாம் ! என் விஷயத்தில் என்ன வெண்ணியோ ஒருபொழுதில் 

மோசஞ் 
செய்துவிட்டீர் ! 

மறுபொழுதில் கடனில்லாதவனாகவுஞ் செய்துவிட்டீர் ! 
எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிற்று . இனி நான் என்ன 

செய்ய வேண்டும் ? 
உங்கள் 

வார்த்தை எனக்கு நன்மையே செய்யுமென்று எண்ணுகின்றேன் 
என்று கூற விசுவாமித்திரர் , அரசனே ! இது முதல் சண்டாளன் என்ன 
சொல்லுகின்றானோ அதனை நீ செய்யவேண்டும் " . என்று கூறி 

உனக்குச் 
சுகமுண்டாகுக என்று ஆசீர்வதித்துப் பொன்னை எடுத்துக்கொண்டு போய் 
விட்டார் . 


விசுவாமித்திரர் சென்றபின் சண்டாளன் மகிழ்ந்த மனத்துடன் அரிச்சந்திர 
னின் பக்கத்தில் வந்து , என்னிடத்தில் இருக்க மனமில்லாமல் நீ அசத்தியனாக 
ஓடிப்போவாயோ ? என்ன சொல்கிறாய் எனத் தடியினால் மோதியடித்தான் . 

அரி - 93 


372 


அரிச்சந்திரன் 


அதனால் மனங்கலங்கி நின்ற அரிச்சந்திரனை அச்சண்டாளன் தனது 

சேரிக்கு 
அழைத்துக்கொண்டு போய்க கைகால்களுக்கு விலங்கு பூட்டி ஒரு சிறைச்சாலை 
யில் தள்ளிவிட்டுத் தான் யாதொரு கவலையுமில்லாமல் படுத்துறங்கினான் . 


அரிச்சந்திரன் நான்கு நாள்கள் சோறும் தண்ணீரும் இன்றி அச்சிறை 
யில் அடைபட்டு வருந்திக்கிடந்தான் , 


ஐந்தாம் நாள் அச்சண்டாளள் அவனின் விலங்கைத் தெரித்து , சோபத் 
துடன் அவன் தலையில் குட்டிக் காசிக்குத் தென்பாகத்தில் உள்ள 

பெரிய 
மயானத்தில் பிணத்துணியை வாங்கிவரும் வேலைக்கு அனுப்பிவைத்தான் 
அனுப்பிவைக்கையில் அச்சண்டாளன் , மயானத்தில் காவலிருந்து இரவும் 
பகலும் ஓயாமல் கண்டோர் அஞ்சத்தக்க இப்பெருந்தடியைக் கையில் தூக்கிக் 
கொண்டு இதோ வீரவாகுவின் தடியிருக்கின்றது என்று பெருங்கூச்சலிட்டுக் 
கொண்டிருக்க வேண்டும் " என்று சொல்லி அனுப்பினான் . 


அவன் ( வீரவாகு ) சொன்னபடி அரிச்சந்திரன் சுடுகாட்டுக்குச் சென்று , 
சுடுகாட்டின் தோற்றத்தைக் கண்டு , தன் நிலையை எண்ணி ஆற்றொணாத் 
துயருடன் இருந்தான் , சுடுகாட்டுப் பகு வந்தவுடனேயே அவன் தேகம் 
அழுக்கடைந்த தோற்றங்கொண்டதைக் கண்டு உத்தி யோகத்துக்குத் தக்கபடி 
உடம்பும் அமைந்தது என நினைத்திருந்தான் . பின் வீரவாகுவின் சொற்படி 
மயானத்தைக் காவல் காத்துச் செய்ய வேண்டிய கடமைகளைச் 
வந்தான் . 


செய்து 


கந்தைத் துணியை அரையிலுடுத்திக்கொண்டு பிணத்துக்கு வரும் 
வாய்க்கரிசியை உணவாகக் கொண்டு , இரவும் பகலும் தூக்கமின்றி மயானத் 
தைக் காவல் புரிந்துவந்தான் . இவ்வாறு ஓராண்டும் : கழிந்தது . 


ஒரு நாள் 


அந்தணருக்கு விலைப்பட்டுச் சென்ற சந்திரமதியும் லோகிதாசனும் 
அந்தணரிட்ட பணிகளைச் செய்து காலங்கழித்து வந்தனர் . 
லோகிதாசன் விளையாடச் சென்று விட்டுப் பின்னர்த் தருப்பையும் சமித்தும் 
கொண்டுவருவதற்காகப் பிராமணச் சிறுவருடன் நகரத்தைவிட்டுச் சென்றான் . 
தருப்பையை அறுத்துக் கட்டிக்கொண்டு சமித்துகளைச் சேகரித்துக்கொண்டு 
தலையில் அவற்றைச் சுமந்து வருகையில் , தாகத்திற்குத் தண்ணீர் அருந்தும் 
பொருட்டு ஒரு தடாகத்தினருகில் சுமையையிறக்கி , நீர் அருந்திவந்து சுமையை 
மீண்டும் எடுக்கையில் விசுவாமித்திரான் 

--ஆணையால் கருநாகமொன்று 
அவனைத் தீண்டியது . 


விஷம் தலைக்கேற உடன் அவன் இறந்தான் . அவனுடன் வந்த 
சிறுவர்கள் அதுகண்டு பயந்தோடி அவனது தாயிடத்திற் சென்று , " பிராமண 


அம்மானை 


373 


னுடைய வேலைக்காரியே ! விளையாடுவதற்கு எங்களுடன் வந்த உன் மகன் 
பின்னர் எங்களுட னே யே தருப்பை , சமித்து சேகரிக்கவும் வந்தான் . அம் 
போது அவன் பாம்பு கடித்து இறந்தான் . அவன் உடல் புற்றடியில் கிடக்கின் 
றது . போய்ப் பார்த்துக் கொள் என்று சொல்லிவிட்டு ஓடிப்போயினர் .. 


மகன் இறந்தானெனும் செய்தி கேட்டதும் சந்திரமதி அலறித்துடித்து 
அழுது மயங்கி விழுந்தாள் . பின் தேறி , மகன் 

பின் தேறி , மகன் இறந்ததைச் சொல்லிச் சென்ற, 
பார்த்துவர அந்தணரிடம் அனுமதி கேட்டாள் . விலைக்கு வாங்கிய 

அந்த 
ணரோ இரக்கமின்றி அவளை வைது , “ உன் மகன் இறந்தால் உனக்கென்ன 
நஷ்டம் ? எனக்குத்தான் நஷ்டம் ! போய் எல்லா வேலைகளையும் செய் " என்று 
கண்டித்துக் கூறிவிட்டார் . 


அவளும் அந்தணருக்கு அஞ்சி அழுதுகொண்டே. ஆற்றமுடியாத் தபார்த் 
துடன் எல்லா வேலைகளையும் செய்து விட்டு , அந்தணர் படுத்த பிறகு அவர் 
காலுக்கு எண்ணெய் தேய்த்துக் காலைப் பிடிக்கும் போது பாதி இரவாயிற்று . 
அப்பொழுது . புத்திர சோகத்தால் அவள் மயங்குவது கண்டு சிறிது இரக்கம் 
கொண்ட அந்தணர் , “ நீ விரைந்து போய் உன் மகனைக் கொளுத்திவிட்டு 
விடிவதற்குள் இங்கு வந்து உன் வேலையைப்பார் ! என்று சொல்லி 
அனுப்பினார் . 


அந்தணர் சென்றுவர அனுமதிகொடுத்ததும் அழுதுகொண்டே ஓடிய 
சந்திரமதி புற்றுகள் தோறும் தேடி ஒரு புற்றடியில் இறந்து கிடக்கும் மகனைக் 
கண்டாள் . கண்டதும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு 

அது 
கதறுனாள் மகனை நினைந்து நினைந்து புலம்பித் துடித்தாள் ; கூ 4,5 லீட்டு 
அழுதாள் . 


அப்பொழுது நகர்ச்சோ தனைக்காரர் அக்கூச்சலைக் கேட்டு அவளருகில் 
வந்து , “ நீ யார் ? இக்குழந்தை யாருடையது ? உன் கணவன் எங்குளான் ? ” 
என்றெல்லாம் வினவ , அவள் ஒன்றும் சொல்லாமல் 

அழுதுகொண்டே 
யிருந்தாள் . அதனைக் கண்டு ஐயமுற்ற அவர்கள் தங்களுக்குள் பலவிதமாகப் 
பேசிக்கொண்டனர் . “ எது கேட்டாலும், பதில் சொல்லாமலிருக்கும் இவளைப் 
பார்த்தால் நல்ல பெண்ணாகத் தோன்றவில்லை . இக் குழந்தையை இவள் 
தான் கொன்றிருக்க வேண்டும் . இவள் நல்ல குலவதியாயிருந்தால் இரவில் 
நகரத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாளா ? இவள் , தான் தின்னுவதற்காக 
யாருடைய குழந்தையையோ கொன்றுவிட்டு இப்பொழுது யாது கருதி யோ 
அழுகின்றாள் . இவ்வழுகையை நாம் நம்பக் கூடாது . இவளை நாம் எவ்வித 
முயற்சியிலாவது கொன்றுவிட வேண்டும் " என்று சொல்லிச் சந்திரமதியை 
அவர்கள் பிடித்திழுத்துக் கொண்டு போயினர் . 


374 


அரிச்டந்தான் 


கொண்டு போய்ச் சனா | எம வீலாதவிடத்தில் அவா ஒப்பாடத்து . 
இவன் அவருக்குப் புறப்பாக உள்ள பகுதியில் ஒரு சழந்தையைக் கொன்று 
விட்டு கொல்லாதவள் போல் , தாலிட்டிருந்தாள ; நாங்கள் கண்டுபிடித் 
திழுத்து வந்தோம் . நீ வளைக கொலை செய்துவிட வேண்டும் ” என்று 
அவர்கள் கூறினர் . 


அதனைக் கேட்ட அச்சண்டாளன் உடன் காவலர! இவள் கொடி 
யலள் ! இவளை நீங்கள் பிடித்து வந்ததால் உங்களுக்குப் புண்ணியம் உண்டாகும் . 
பெண் கொலை புரியக்கூடாது ஆயினும் இப்படிப்பட்ட கொடிய பாவியைக் 
கொல்லுதல் பாவமன்று ; சரியென்றே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக் 
கின்றது இவளை நான் கொன்று விடுகிறேன் . இது எனக்கும் மகா புண்ணியம் 
என்று அவர்களிடம் சொல்லிவிட்டுச் சந்திரமதியை வலிய கயிற்றால் கட்டித் 
தலை மயிரைக் 

கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு , நல்ல மணிச்கயிற்றை 
10 
| டித்துத் தனது கை சலிக்க அடித்தான் . 


பின்பு அச்சண்டாளன் அரிச்சந்திரனைப் பார்த்து , அடா ! வேலைக் 
காரனே ! நீ யாதொரு 

ஆலோசனையும் செய்யாமல் இவளைச், கொலை 
செய்ய வேண்டும் என்று கூற , அரிச்சந்திரன் . வேறு எந்த வேலையைச் 
சொன்னாலும் நான் தயக்கமின்றிச் செய்வேன் , 

ஆனால் இல் வேலையை 
மட்டும் என்னால் செய்ய முடியாது . தரும சாஸ்திரமறிந்த முனிவர்கள் என் 
விதமான குற்றஞ் செய்தாலும் பெண்களைக் கொல்லக் கூடாதென்றும் 
அவர்களைக் காப்பாற்றவே வேண்டு மென்றும் , அறிந்தோ அறியாமலோ 
பெண்களைக் கொல்வோர் கொடிய நரகத்தை அடைவரென்றும் கூறுவர் . 
அவ்வுரையே இப்போது என்னைத் தடுக்கின்றது என்று சொன்னான் . 


அது கேட்ட அச் சண்டாளன் , " அட மூடா ! பல குழந்தைகளைக் 
கொன்று அதனால் பல பெற்றோரைச் சாகுமளவும் துக்கத்தில் மூழ்கியிருக் 
கச் செய்த இவளுக்கு அத்தருமம் பொருந்தாது . நான் சொன்ன படி நீ 
இவளைக் கொல் என்று கூற , 
என்று கூற , அரிச்சந்திரன் அதனை மறுத்து , 

எனது 
பிரபுவே ! நான் சாகுமளவும் பெண்களைக் கொல்வதில்லை எனும் விரதத்தை 
ஜன்ம விரதமாகக் கொண்டிருப்பதால் நான் இவளைக் கொலை செய்யேன் 
என்று கூற , அது கேட்டு மிகுந்த சினங்கொண்ட சண்டாளன் அவனை நோக்கிக் 
கடுமையான மொழிகளைச் சொல்லி வைது , நான் சொல்லும் வேலையைச் 
செய்ய வேண்டியது உன் 

கடமை " என்று கையில் கத்தியைக் கொடுத்து 
அவளைக் கொல்லக் கட்டளையிட்டான் . 


அதற்கு மேல் மறுக்கமுடியாத அரிச்சந்திரன் , சண்டாளன் கட்டாயப் 
படுத்திக் கொடுத்த கத்தியைப்பெற்றுக்கொ , தலைவணங்கி நிற்கும் 


அம்மானை 


375 


சந்திரமதியைப் பார்த்து , 

" பெண்களைக் கொலை செய்வதில்லை எனும் 
விரதத்தைக் கொண்டிருந்த என்னைக் கெடுக்கவந்த பெண்ணே ! அங்கே உட் 
கார் ! உன் தலையை வெட்ட என் கைக்குச் சக்தியிருக்குமானால் வெட்டு 
கிறேன் ” என்று சொல்லிக் கத்தியை உயரத்தூக்கி அவளை வெட்டப் 


போனான் , 


அப்போது , தன் மரணத்தை விரும்பி எதிர்பார்த்திருந்த சந்திரமதி 
இறந்து கிடக்கும் தன் மகனை எண்ணி , அரிச்சந்திரனை நோக்கி , " நீ பெண் 
கொலை புரிய அஞ்சுவது உண்மையாயின் எனக்கோர் உதவிசெய் . 
நகருக்கு அருகில் என் பிள்ளை இறந்துகிடக்கிறான் , அவனை இங்கு எடுத்து 
வந்து கொளுத்திவிடுகிறேன் . அதுவரை பொறுத்திருந்து பின் என்னை 
வெட்டிவிடு ” என்று வேண்ட , அவன் அப்படியே போய்வா ” என்று அனுப்பி 
வைத்தான் , 


மகனை 


அச 


சந்திரமதி அழுதுகொண்டே சென்று , இறந்து கிடக்கும் 
மயானத்திற்கு எடுத்துவந்தாள் . அழுகுரல் கேட்டு அருகில்வந்த அரிச்சந்திரன் 
சவத்தின் மீதிருந்த வஸ்திரத்தை இழுத்தான் , வஸ்திரத்தை 

இழுத்தும் 
தெரிந்த அந்தப் பிள்ளையின் உடல் அழகைக் கண்டு “ இவன் யாரே ! 
குமாரன் போலக் காட்சியளிக்கின்றானே ! " என மனத் 

மனத்திலெண்ணி 

ஐயமுற் 
றான் . " நமது லோகிதாசன் சந்திரமதியின் மடியிலிருக்கும்போது இவனைப் 
போல்தான் காணப்பட்டான் ” என்று எண்ணி வருந்தினான் . இவன் நம் 
மகன் தானோ ? அவன் இறந்துவிட்டானோ ? ” என்றெண்ணிக் கண்ணீர்விட்டு 
வென் றலறிக் கூச்சலிட்டு நின்றான் , 


" மகாராஜா 


வொன 


அப்போது அழுது புலம்பிக்கொண்டிருந்த சந்திரமதி , 

என் கணவரே ! நீர் எங்கிருக்கின்றீர் ? பிரம்மாவே ! அரிச்சந்திர 
மகாராஜாவுக்குச் சகல பரிஜனங்களோடு ராஜ்ய நாசமும் மனைவி மகன் 
விக்கிரயமுமாகிய மகாதுக்க பரம்பரையை எப்படி நீ 

செய்யத் 
துணிந்தனையோ ? " என்று சொல்லியழுததைக் கேட்டு , அரிச்சந்திரன் , அவள் 
தன் மனைவியேயென்றும் இறந்து கிடக்கும் பிள்ளை தன் மகனேயென்றும் 
அறிந்து பெருந்துயரத்துடன் மயங்கிக் கீழே விழுந்தான். அதனைக்கண்ட 
சந்திரமதி " இவர் நமது கணவரே என்று தெரிந்து கொண்டு உடன் மயங்கி 
விழுந்தாள் . சிறிதுநேரங் கழித்து மயக்கந்தெளிந்து இருவரும் ஒருவரை 
யொருவர் பார்த்துக்கொண்டு வருந்தியிருந்தனர் . 


அடங்காத் துயரால் அரிச்சந்திரன் மகன் உடலையெடுத்து மார்போடு 
அணைத்துக்கொண்டு அழுது புலம்பினான் . மீண்டும் மயங்கி விழுந்தான் , 

பரி -94 


376 


அரிச்சந்திரன் 


இச்செய்கைகளைக கண்ட சந்திரமதி , " இவர் நம் கணவர் என்பது உறுதி , 
அப்படியானால் இவர் மயானத்துக்கு வர வேண்டிய காரணமென்ன ? என்று 
பண்ணி , மகன் இறந்ததால் ஏற்பட்ட துன்பத் 

துன்பத்துடன் கணலன் இந்நிலையை 
அடைந்ததால் ஏற்பட்ட துன்பமும் சோ அரிச்சந்திரனை நோக்கி என்ன 
--ந்தது என்பதை அழுது கொண்டே கேட்டாள் . அவன் கழுத்தைக் கட்டிக் 
கொண்டு அழுதிருந்தாள் . 


சந்திரமதியின் வார்த்தையைக் கேட்ட அரிச்சந்திரன் பெருமூச்செறிந்து 
வாய் தழறிக்கொண்டே 

தான் 

சண்டாளனான வரலாற்றை அவளுக்குச் 
சான்னான் . அது கேட்ட அவள் மனப் வெர்பி நெடுமூச்சு விட்டு மகன் இறந்த 
வரலாற்றைச் சொன்னாள் . அரிச்சந்திரன் அது கேட்டு மயங்கிப் பின் தெளிந்து 
மகன் உடலையெடுத்து முத்தமிடும்போது , சந்திரமதி அரிச்சந்திரனை நோக்கி , 
" இப்பொழுது மகனை வைத்துக்கொண்டு நீர் புலம்புவது தருமமன்று . 
47 பூந்து என் தலையை வெட்டி உமது பிரபுவின் உத்தரவை நிறைவேற்றிவிடும் . 
எஜமானத் துரோகம் உமக்குண்டாகக் கூடாது . உமக்கு எந்தவிதமான கெடுதி 
வந்தாலும் நீர் சத்தியவாதியாயிருத்தல் வேண்டும் என்றாள் . 


அதுகேட்ட அரிச்சந்திரன் , " இக்கொடிய வார்த்தையை நீ எப்படிச் 
சொன்னாய் . நீ சொன்னாலும் அதனை நானெப்படிச் செய்யக்கூடும் ? " எனக் 
கேட்க , 

அதற்கு அவள் , நான் செய்துள்ள பூ )ஜகளின் பலனாய் , உம்மால் 
நான் இப்போது வெட்டப்பட்டாலும் மறுபிறப்பில் நீரே எனக்குக் கணவராகப் 
போகின்றீர் . அதனால் நான் சொன்னபடி செய்யும் ” என்றாள் , 


சந்திரமதியின் அம்மொழிகளைக் கேட்டு மூர்ச்சித்துப் பூமியில் விழுந்து 
பின்னர்த் தெளிந்து அரிச்சந்திரன் மகனையும் இழந்து , உன்னையும் இழந்து 
விட்டேனானால் நான் பூமியிலிலிருக்கும் வரை துன்பத்தையன்றி வேறென்ன 
அனுபவிப்பேன் ? அது எனக்கு விருப்பமில்லை . நான் தீயில் விழுந்துவிடுகின் 
றேன் . ஆனால் அதனையும் எஜமானனான சண்டாளன் உத்தரவின்றிச் செய் 
யும் உரிமை எனக்கில்லையே ! சண்டாளனின் அனுமதியின்றிச் செய்தால் மறு 
பிறப்பிலும் சண்டாள தாசனாக இருந்து , பின்னர் இறந்து நரகத்திற்குச் 
செல்ல வேண்டுமே ! சரி ! எப்படியிருந்தாலும் நான் துன்பத்தை எவ்விதத்திலா 
யினும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் . அதற்குப் புத்திர சோகம் தாங்காமல் 
வாழ்வதினும் உயிர் விடுதலே சிறந்தது . இப்பிள்ளையின் உடலைக்கொ 
கின்ற நெருப்பில் நானும் குதித்து விடுகிறேன் , இதற்கு மேல் நீ மறுத்தெதுவும் 
சொல்ல வேண்டாம் . என் செயலை நீ பொறுத்துக்கொள் . நீ அந்தணர் 
இல்லஞ்சென்று சேர்வாயாக . மேலுலகில் நாம் ஒன்றுசேர்வோம் . நாமிரு 
வரும் முன் கூடிக் கலந்திருந்த காலத்தில் அந்தரங்கத்தில் உன்னை ஏதாவது 
வருத்தப்படுத்தியிருந்தால் அவற்றையெல்லாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் . 


பள் 

ளு 


அம்பானை 


377 


உன் 

எஜமானரான அந்தணரின் சொல்லை மறுக்காமல் பணி செய்திரு ! 
என் று அவளுக்குக் கூற வேண்டியவற்றையெல்லாம் விரிவாகக் கூறி முடித்தான் . 

சந்திரமதி , " நானும் இந்த அக்கினியில் விழுந்துவிடுகிறேன் . நீங்களிரு 
வருமின்றி நான் மட்டும் இங்கு உயிர் வாழ்தல் இயலாது . 

இப்பொழுதே 
நானும் உம்முடன் வருகிறேன் . சுவர்க்கத்தையாயினும் நரகத்தையாயினும் 
உம்முடனே அனுபவிக்கின்றேன் என்றாள் . அந்த வார்த்தையைக் கேட்டு 
அப்படியே ஆகட்டுமென அவன் ஒப்புக்கொண்டான் . 


அரிச்சந்திரன் காஷ்டத்தையடுக்கி அதன் மேல் தன் 

பிள்ளையைக் 
கிடத்தித் தன் மனைவியும் தானுமாகக் கைகூப்பிக்கொண்டு சதாக்ஷி 
என்னும் பரமேஸ்வரியைத் தியானஞ் செய்தான் . 


அச் சமயத்தில் இந்திரன் சகல தேவர்களுடனும் அங்குவந்து , மகா 
ராஜனே ! உன் பொருட்டு எல்லாத் தேவர்களும் கடவுளரும் விசுவாமித்திரர் 
முதலான முனிவர்களும் உங்கள் மூவருடனும் உறவாட விரும்பி வந்துள்ளனர். 
உன்னாலும் உன் மனைவி மகனாலும் அநாதியான புண்ணியலோகம் ஜயிக்கப் 
பட்டது . அதனால் நீ மனைவி மகனுடன் சுவர்க்கத்திற்கு வருவாய் . சாதாரண 
மனிதரால் அடைய முடியாத புண்ணியலோகம் உனது நன்னடக்கையால் நீ 
அடையப்பெற்றாய் ! என்று சொல்லிக் காஷ்டத்தின் நடுவிலிருந்த பிள்ளை 
யின் மேல் அமிர்தத்தைப் பொழிந்தான் . பூமாரியும் பொழிந்தது . துந்துபி 
வாத்தியமும் முழங்கிற்று . இறந்து போன மகன் உயிர்பெற்று எழுந்து உட் 
கார்ந்தான் . அரிச்சந்திரனும் சந்திரமதியும் அவனைக் கட்டிக்கொண்டு 
மகிழ்ந்தனர் . 


அப்போது இந்திரன் அரிச்சந்திரனை நோக்கி , " உன்னுடைய புண்ணிய 
கர்மங்களுக்குப் பலனான சுவர்க்கலோகத்திற்கு நீ வரவேண்டும் ” என்றான். 
அதற்கு அரிச்சந்திரன் , இந்திரனே ! எனக்குப் பிரபுவான சண்டாளனின் 
உத்தரவு இல்லாமலும் அவனுடைய கடனைத் தீர்க்காமலும் 

நான் வர 
இயலாது என்று கூறினான் . உடன் அருகிலிருந்த யமதருமன் , உன்னை 
விலைக்கு வாங்கிய சண்டாளப் பிரபு நானே ! உனக்கு 

வரப்போகின்ற 
துக்கத்தைத் 

உன்னை 
தெரிந்து கொண்டு நானே சண்டாளனாக வந்து 
விலைக்கு 

வாங்கினேன் . நீ சிறிதும் ஐயமுற வேண்டாம் " 
நின்றான் . 


என்றுகூறி 


அரிச்சந்திரனை இந்திரன் மீண்டும் சுவர்க்க லோகத்திற்கு வருகவென்று 
அழைக்க , அவன் , “ அயோத்தி மக்களனைவரும் என் துன்பத்தில் மூழ்கியிருக் 

என்னை நம்பியிருப்பவர்களான அவர்களை விட்டுவிட்டு நான் 
மட்டும் சுவர்க்கத்திற்கு எப்படி வருவது ? அவர்களோடு சுவர்க்கம் வர 
அனுமதியளித்தால் வருகிறேன் . நான் நரகத்துக்குப் போனாலும் அவர்க 


கின்றனர் . 


378 


அரிச்சந்திரன் 


ளுடன் தான் போவேன் " என்று சொல்ல , இந்திரன் . " உனது நகரிலுள்ளவர்சு 
ளுடைய பாவபுண்ணியங்கள் வெவ் வேறுவிதமாக இருக்கும் போது அவர்களு 
டன் நீ வரவேண்டு மென்று எப்படி விரும்புகின்றாய் ? என்றான் . 


றான் . 


ஆகலான் 


அதற்கு அரிச்சந்திரன் , அரசனானவன் நாடு , தனக்குக் கிடைத்திருக்கும் 
செல்ல மகிமையினாலன்றோ வேள்வி முதலான புண்ணிய கருமங்கள் செய்கி 

அவையெல்லாம் குடிமக்களின் செல்வ வரவாலல்லவா ? 
எனக்குக் காணிக்கை கொடுத்து மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையுங் கொடுத்த 
அந்த நகரத்தாரைவிட்டு நான் சுவர்க்கத்திற்கு வரமாட்டேன் . 
கத்தில் நீண்டகாலம் புண்ணியகர்மானுபலம் அனுபவிக்கும்படியாக இருக் 
கின் றதோ அப்புண்ணியகர்மா னுபவம் 2.மது தயவினால் நகரத்தாருடன் 
ஒரு நாள் அனுபவிக்க வந்தாலும் போதும் என்றான் , 


நான் சுவர்க் 


இந்திரன் , அப்படியே -ஆகட்டுமென்று மகிழ்ச்சியுடன் சொல்லிய 
எமதருமராஜன் , விசுவாமித்திரர் , அரிச்சந்திரன் ஆகியோரை அழைத்துக் 
கொண்டு அயோத்தி நகருக்கு வந்து , அரிச்சந்திரனை நோக்கி , தருமராஜா 
வின் தயவினால் உனது நகர மக்களெல்லாம் சுவர்க்க லோகத்திற்கு வரலாம் 
என்றான் , 


நகர மக்கள் , இந்திரனிடத்தில் தங்கள் அரசன் சொன்ன உறுதி 
மொழியையும் , அதற்கு இந்திரன் சொன்ன இன்னுரையையும் 
அளவில்லாத மகிழ்ச்சியடைந்தவர்களாய் , அவருள் எவரெவர் சம்சாரத்தில் 
ஆசையில்லா தவராய் இருந்தனரோ அவர்களெல்லாம் தங்கள் 
புத்திரருக்கு அதிகாரங் கொடுத்து விட்டு மகிழ்ச்சியுடன் தனித்தனி 
விமானத்தில் ஏறிக்கொண்டு பொன்னிற உடம்புடன் சுவர்க்கத்திற்குச் 
செல்லத் தயாராயினர் . 


தங்கள் 


அரிச்சந்திரனும் அயோத்திக்கு மன்னனாகத் தன் மகனுக்கு முடிசூட்டி 
வைத்துவிட்டு , ஏனையோரையும் மகிழ்ச்சியுறச் செய்து , தேவர்களுக்கும் 
கிடைத்தற்கரிய சீர்த்தியை நிலை நாட்டி திவ்வியமாகிய விமானத்தில் 
ஏறினான் . 


அப்பொழுது சர்வ சாஸ்திரங்களும் உணரப்பெற்ற கக்கிராச்சாரியார் 
அரிச்சந்திரனை நோக்கி , “ அரசனே ! நீ பொறுமையிற் சிறந்தவன் . நீ செய்த 
தானபலமானது மிக ஆச்சரியமுடையது . இவற்றாலன்றோ இந்திரனோடு 
சமமாகவிருக்கும் பதத்தை அடையப்பெற்றனை ! எனப் புகழ்ந்தார் . 


பிற்சேர்க்கை -4 


தமிழிலக்கியங்கள் சிலவற்றில் இடம்பெற்றுள்ள 

அரிச்சந்திரன் கதைக்குறிப்புகள் 


1. குடரேச சதகம் 
என்றுமொரு பொய்சொலா மன்னவன் விலைபோன 

தென்னகாண் வல்லமை யினால் 
எண்ணத்தி னாலொன்றும் வாராது பரமசிவன் 

எத்தனப் படி முடியு மாம் ” 


“ சிந்தையி லுனர்ந்து குரு வாக்யபரி பாலனஞ் 

செய்தவன் அரிச்சந்திரன் ” 


45 


2. திருவேங்கட சதகம் 
" தந்தை தாய் வாக்யபரி பாலனார் புரிவதுந் 

தான் சொன்ன படி செய்வதுந் 
தவறாத விரதமும் பொய்யாத வசனமும் 

தானமுங் கனபொறுமையும் 
சிந்தைமகிழ் மரபினோர் செய்தொழில் முடிப்பதுத் 

தேவதா விசுவாச முஞ் 
செய்தபேர் பரகரா மன்கவச குண்டலன் 

செயராம னொடுவீடுமன் 
அந்தமிகு சொல்லரிச் சந்திரன் ” 


11 


3. பஞ்சதந்திரப் பாடல் 
“ பொன்னிழந்தும் நாடிழந்தும் 

பொருவில்குமா ரளையிழந்தும் 
பன்னருந்தே வியையிழந்தும் 

பறையனுக்கூ ழியஞ்செய்தும் 
தன்னுடம்பு தான் விற்றும் 

சத்ய அரிச் சந்திரனும் 
மன்னிய தீ வினையாலே 

மாழ்கினன் அன் றோ ? ” என்றும் 
வரி -95 


155 


380 


அரிச்சந்திரன் 


ஆகையினால் , வினைப்பயனை 

ஆர்கடந்தார் ? " 


156 
-சந்தி விக்கிரகம் 


4. இரங்கேச வெண்பா என்னும் நீதிசூடாமணி 


" வேந்தை வதிட்டன் வியத்தல்பழு தென்றமுனி 
ஏந்து தவந் தோற்றான் இரங்கேசா ஆய்ந்தக்கால் 
சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில 
நீர்மை யுடையார் சொலின் . ” 

பயனில சொல்லாமை - 20 


" மூவரரிச் சந்திரற்கு முன்னின்ற காட்சிபோல் 
ஏவர்பெற்றார் மேனா ளிரங்கேசா ! - பூவில் 
மனத்தொடு வாய்மை மொழியிற் றவத்தொடு 
தானஞ்செய் வாரிற் றலை . 


வாய்மை -30 


விற்ற மனையாளை வெட்டுதலு முற்றதுயர் 
இற்றது மன்னற் கிரங்கேசா அற்றுலகில் 
இன்னாமை யின்ப மெனக்கொளி னாகுந்தன் 
ஒன்னார் விழையுஞ் சிறப்பு . " 

இடுக்கணழியாமை 
5. ஆத்திசூடி வெண்பா 


63 


இந்துமதி விற்றுமலைந் தீனனுக்காளாகியரிச் 
சந்திரனே தன்னிலமை தப்பா தான் அந்த 
மனுநெறிதேர் புன்னை வன நா தா பூமி 
பினிலியல் வதுகர வேல் . 


3 


- 


“ இந்திரன் முன் கோசிகன்வ திட்டருடன் வாதிலரிச் 
சந்திரனைப் பொய்யனென்ற தப்பிதத்தால் வந்ததுபார் 
மா தவனே புன்னை வன நா தா வாயிடும்பால் 
ஏதெனினும் வா துமுற்கூ றேல் . " 


99 


6. செயங்கொண்டார் வழக்கம் 


தாப்பாய்வா மனன்கையிலே மாவலிதண் 

ணீர்விட்டுத் தரணி யேதான் 
வாய்ப்பாய்க்கோ சிகர்க்குமுன்னா லரிச்சந்திரன் 

ஆசைசொல்லி மனைவீ விற்றான் 


அம்மானை 


38 


தீப்போலே விழிகாட்டி மதனுடலை 

யெரித்துவிட்ட செயங்கொண் டாரே 
பார்ப்பார்க்கு வாய்ப்போக்கா ஆண்டிக்கு 
அது தானும் பகரொண் ணாதே . 


12 


" செப்புமரிச் சந்திரன் தான் நீசனுக்கு 

விலையாகச் சென்றே நெஞ்சம் 
ஒப்பி மயா னமும்காத்த நிமித்தியத்தால் 

இழுக்கவனுக் கொருபோ துண்டோ 
மைப்படியுங் குழலிசவுந் தரிபாகர் 

செயங்கொண்டார் வளஞ்சேர் நாட்டில் 
குப்பையிலே போட்டாலும் குன்றிமணி 

நிறத்திலொன்றும் குறைவ ராதே . 


புகழரிச்சந்திரன் நிசவா னெனவசிட்டன் 

சொல்லதனைப் பொய்ய னாக்க 
மிகவெகுண்டு சபதமைத்து ஆனமட்டும் 

பார்த்தயர்ந்து விசுவா மித்ரர் 
செகமறிய வரக்கன்பட் டிறந்ததையா 

வருமறிவார் செயங்கொண் டாரே 
முகடுமுட்ட வருங்கோபம் துரும்புகுத்த 

வேர்க்குமென மொழிந்த வாறே ! " 


7. திருவாரூர்ப் புராணம் 


அரிச்சந்திரச் சருக்கம் 


வரிவண்டு புடைமி ழற்று மணங்கமழ் அலங்கல் மௌலித் 
திரிசங்கு நாம வேந்தன் திருமைந்தன் திருவா ரூரிற் 
பரமன்றாள் மனத்தி ருத்திப் பகரருத் தவம்பு ரிந்தோர் 
அருமத்த மகனைப் பெற்ற அருங்கதை அறைதும் அன்றே , 


| 


மதியிரண் டெனச்சி றந்த கவிகைமன் னன்வா னுலாங் 
கதிரிரண் டெனச்சி றந்த திகிரிமீளி கங்கை மா 
நதியிரண் டெனச்சி றந்த நவை தவிர்ந்த புனி தன்மா 
விதியிரண் டெனச்சி றந்த மேன்மை நீ டு வாய் மையான் . 


3 


விதிமுறை தாபித் தன்பால் விமலனை விதிவ ழாமற் 
புதுமலர் தூவிப் பூசை புரிந்து நல் விரதம் பூண்டு 
கதிர்பரந் திமைக்குஞ் செவ்வேற் காவலன் கணிப்பில் கால 
மதலைதன் பொருட்டு மாயா மா தவம் புரிந்தான் மா 3 தா . 


16 


352) 


அரிச்சந்திரன் 


யாது 


அரசனை அருளின் நோக்கி ஆலமர் கடவுள் 
ருதினை கழறு கென்னக் கருதிய திசைத்தான் எந்தை 
வரமது தந்தான் ஆங்கு மலைமகள் முனிந் த யென்னைப் 
பரவுதல் செய்தி டாத பகரரும் பாவந் தன்னால் 


24 


அருள்புரி மதலை வெவ்வாய் அரவினான் முடிக வென்னா 
உரைபகர்ந் தீச னோடும் ஒல்லையின் மறைந்தா ளாங்குப் 
பெரிதுசெய் தவத்தா னோக்கம் பெற்றுடன் இழந்தோன் என்னப் 
புரவலன் எரிதோய்ந் தன்ன துன்பத்திற் புழுங்கி னானே . 25 

( மீண்டும் பார்வதியை வேண்டி வணங்க , பார்வதி காட்சி தருகிறாள் . 
அரிச்சந்திரன் பார்வதியிடம் வேண்டிக் கூறுகின்றான் . ] 


மின்றிகழ் சடையா னோடும் விமலை நீ விடையிற் றோன்றி 
நின்றதோர் கோலங் கண்டு நிறைந்தெழு களிப்பி னாலே 
ஒன்றையு முணரா தீசன் ஒண்புகழ் போற்றி நின்றே 
உன்றனை இகழ்ந்தேன் அல்லேன் ஓங்கருள் உததி யொப்பாய் . 


34 


அகிலவா ருயிர் கட் கெல்லாம் அன்னை நீ முனிந்தால் யார்க்கும் 
புகல்பிறி துண்டோ தேறாப் புத்திரர் பிழை செய் தாலுந் 
தகுமருள் புரிவ தீன்றோர் தங்கடன் அன்றோ தாவா 
கபரம் இரண்டு நல்கும் இமயமேல் உதித்த பாவாய் . 


35 


தந்தருள் மதலை ஊறு தணந்து நின் கருணை தன்னால் 
உய்ந்திட அளித்தி யென்னா உரவு நீ ருலக மன்னன் 
வந்தனை செய்த லோடு மகிழ்ந்துபே ரருள்சு ரந்து 
செந்திரு முதலோர் போற்றுந் தேவிமற் றினைய சொல்வாள் . 


36 


யாம்பகர் சாபம் பொய்யா தீற்றினை யெய்தி உய்ந்து 
மேம்படு திருவின் மல்கி மேதினி முழுதுங் காக்குந் 
தேம்பொழி தாரோய் நின்னோர் சேயெனத் தேவி செப்ப 
வாம்பரி வெய்ய தானை மன்னவன் மகிழ்ச்சி பூத்தான் . 


37 


ஓங்கருள் உத்தி யன்ன உமையொடு மகேசன் றன்னைத் 
தேங்கமழ் மலராற் பூசை செய்தநற் றிறத்தி னாலே 
வாங்குநீ ருலக மன்னன் மாமுதல் தடிந்த வைவேல் 
பூங்கழல் முருக னன்ன புதல்வனைப் பயந்தான் மன்னோ . 


அம்மானை 


383 


மாதிரம் விசயங் கொண்டு மா நிதி மழைபொ ழிந்து 
மேதகு மிராச சூய வேள்வியும் விதியி னாற்றிப் 
பூதலம் புரந்து சாலப் புகழொடு பொலிந்து மல்கி 
ஆதியங் கடவுள் ஈசன் அடி நிழல் அமர்ந்தான் அன்றே . 

41 
[ அரிச்சந்திரச் சருக்கத்தில் மொத்தம் 43 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ) 


8. திருவாப்பனூர்ப் புராணம்- அரிச்சந்திரன் தீர்த்தயாத்திரைச் சருக்கம் 


செயிரில் கோசல நாட்டினும் பதியினுஞ் செறிந்து 
துயரினால் வகைப்படை யினும மைச்சினுந் துளங்குற் 
றயர்வில் கற்புடை மனையினுஞ் சேயினு மாகத் 
துயரி னும்புகல் சத்தியம் புரப்பதொன் றுடையோன் , 


7 


இவர் தருந் திருப்பெய ரரிச்சந்திர னென்போன் 
அவனிருந் தரசியற்று தாளலை கடல்குடித்த 
தவனவ ணடை தலுங் கடைபுரப் பவன் சார்ந்தங் 
கவனிகா வலற்குணர்த் தினன்லிரைவி னாங்கெழுந்தான் . 


8 


நடந்தருக் கியமா திய நன் புரோகிதர் கொண் 
டடைந்திடத் தமிழ்முனி வலைப்பூ சனையாற்றித் 
தொடர்ந்தமெய்த் தவந்தீர்த்த நந்தனத் தருச்சூழல் 
படர்ந்த புன்முதல் வினவலு மருளொடும் பாரா 


9 


இனிய நாடுநன் குடியும் பங்காறி லொன் றீந்த 
துனியில் செம்பொருட் கோசமு மாண்படைத் தொகையுங் 
கனியு மென்மொழி மகார்முதல் வினவியுட் கரவின் 
முனியும் வேத்துடன் முகமனன் கிருந்தெதிர் மொழிய 


இருகை கூப்பிநின் றிற்றைநாட் காறும்யா னிழைத்த 
பரவு பூசனை விரததற் புண்ணியப் பயன் போற் 
றெரிச னங்கொடுத் தெழுந்தரு ளினையி வண்சேர்ந்த 
பரிச தென்னவை செயுங்கருத் தெனக்கெனப் பகர்ந்தான் . 


11 


இனன் குலத் தவகேண் மதியெம் மிருக்கை யில்யாங் 
கனிதவத் தியானத் திருந்த ருளுமங் காலை 
நினது சன்ம நாளிராகு மேவவு நெடும்பீடை 

உ.னைவருத் தவுங்கண் டவையு ரைப்பவீங் குற்றேம் . 
வரி -98 


12 


384 


அரிச்சந்திரன் 


திருத்த யாத்திரை நீ செயில் தீருநற் றினமும் 
பொருத்த முற்றநல் லோரையும் புகுந்ததிப் பொழுதே 
விருப்பி ாைற்கடி தேகுதி யெய்து நின் வேட்கை 
யிருத்தி யேற்புகுந் துயரென் வேகினன் முனிவன் . 

. 


13 


விரைந்து வேந்தனும் யாத்திரை போய்வர விக்கம் 
பொருந்து றாது நங் கரிமுக விமலனைப் பூசித் 
தருந்து வித்துயர்ந் தோர்க்குத் தக்கணை யொடுமடைகாய் 
திருந்துறக் கொடுத்தாசி பெற்றனுக் கையிற் சென்றான் . 


14 


பெருந்தவத் தனிவசிட் டனுமள வில்விப் பிரரும் 
பரிந்து முன்செல நிதியொடுந் தொடர்ந்துபின் படர்ந்து 
பொருந்தி நீடுகே தாரத் தின் நறும்புனல் தோய்ந்தங் 
கிருந்த சங்கரற் கண்டடி வணங்கின னேகி . 


15 


[ பின் வடதேசத்தில் உள்ள தலங்கள் , தென் ; தசத் தலங்கள் பலவற் 
றையும் சென்று வணங்கிப்பின் 

திருவாப்பனூ ரில் கோயில் கொண்டுள்ள 
இறைவனை அரிச்சந்திரன் வணங்குகின்றான் . ] 


பின்னராப் புடையபிரான் மலர்க்குரவங் 

கமழ்குழலெம் பிராட்டி பாதந் 
தன்னையா தரத்திறைஞ்சி வசிட்டனொடு 

மயோத்தி நகர் சார்ந்து துந்து 
என்னுமோ ரவுணனுடல் தடிந்தசுடு 

சரவேந்த னிருந்தா னப்பால் 
துன்னி யோங்க சத்தியதோ டத்தினுறா 

தரசியற்றிச் சுவர்க்கஞ் சேர்ந்தான் . 


38 


( அரிச்சந்திரன் தீர்த்த யாத்திரைச் சருக்கத்தில் 41 பாடல்கள் இடம் 
பெற்றுள்ளன . ) 


பிற்சேர்க்கை -5 


அரிச்சந்திரன் கதைகூறும் நூல்களின் பட்டியல் 


( இயன்றவரை , 

குறிப்பிடத்தக்க நூல்கள் தொகுத்தளிக்கப்பெறு 
றன . வரும் பதிப்புகளில் விரிவுபெறுதற்குரிய பட்டியல் . ) 


கின்றன . 


அரிச்சந்திர நாடகம் , சிவசாமி இயற்றியது , சுந்தர விலாச அச்சுக்கூடம் 
பூவிருந்தவல்லி, ( 309 பக்கம் ) ஆண்டு 1897 . 


அரிச்சந்திர நாடகம் , எஸ் . பவானந்தம் பிள்ளை 

இயற்றியது . 
டி . ராமகிருஷ்ணனின் ஆங்கில முகவுரையுடன் ( தலைப்புப் பக்கம் இல்லை ) 
( 361 பக்கம் ) எஸ் . பி . சி . கே . பிரஸ் , 1910 . 


அரிச்சந்திர நாடகம் , வீரைலிங்கபாரதி இயற்றியது , சரசுவதி மகால் 
நூலகம் , தஞ்சாவூர் , 1985 . 


( 274 பக்கம் ) 


அரிச்சந்திர நாடகம் , வி . வரதராஜுலு நாயுடு , 
சற்குணா நிதி அச்சுக்கூடம் , 1875 . 


( 248 


அரிச்சந்திர நாடகம் , முத்துக்கிருஷ்ண உபாத்தியாயர் , 
பக்கம் ) , பாரதி விலாச அச்சுக்கூடம் , சென்னை , 1893 . 


அரிச்சந்திர புராணம் , வீரகவிராயர் இயற்றியது , கழகப் பதிப்பு 
( மேலும் பல பதிப்புகள் ), சென்னை . 


வெங்கடாசல ஆச்சாரியார் , 


அரிச்சந்திர மகாராஜா கீர்த்தனம் , 
கலாரத்னாகர அச்சுக்கூடம் , சென்னை , 1870 . 


அரிச்சந்திர மகாராஜன் பேரில் மனோன்மணிக் கும்மி , நரசிம்மையர் , 
அருட்பிரகாச அச்சுக்கூடம் , 1880 , 


386 


அரிச்சந்திரன் 


அரிச்சந்திர வண்ணம் , 
அச்சுக்கூடம் , சென்னை , 1899 . 


பூ . 


ஆறுமுகம்பிள்ளை . கலாரத்நாகரம் 


கவிராயர் 


அரிச்சந்திர விலாசம் , பழவேற்காடு 

பழவேற்காடு இரங்கப்பிள்ளை 
இயற்றியது , கல்விவிளக்க அச்சுக்கூடம் , ( 358 பக்கம் ), 1870 . 


அரிச்சந்திர விலாசம் , பரசுராமக் கவிராயர் , ( 254 பக்கம் ) . இயற் 
றமிழ் விளக்க அச்சுக்கூடம் , காஞ்சிபுரம் , 1873 . 


அரிச்சந்திர விலாசம் , பி . வெங்கட்ராம உபாத்யாயர் , ( 402 பக்கம் ) 
விவேக சந்திரோதயம் பிரஸ் , சென்னை , 1874 . 


அரிச்சந்திர வெண்பா , பதிப்பாசிரியர் 

மு . இராகவ அய்யங்கார் , 
திருவனந்தபுரம் பல்கலைக்கழக வெளியீடு , திருவனந்தபுரம் , 1949 . 


அரிச்சந்திர வெண்பா , முதுகுளத்தூர் ஆறுமுகம் பிள்ளை இயற்றியது , 
19 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி , அச்சானது . 


அரிச்சந்திரன் அம்மானை , மிதிலைப்பட்டி , சண்முக கவிராஜர் 
இயற்றியது , ( 72 பக்கம் ) ஸ்ரீ பத்மவிலாச அச்சுக்கூடம் , சென்னை , 1912 . 


இங்குப் பதிப்பிக்கப்பெறுகின்ற அரிச்சந்திரன் அம்மானை யிலிருந்து 
வேறுபட்ட நூலாகும் இது . 


அரிச்சந்திரன் கும்மி , வைரவ நாடார் கே , சின்னைய நாடார் பிரஸ் 
திருப்புத்தூர் , 1888 . 


அரிச்சந்திரன் கொம்மி , வயிரவன் கோயில் சிறுகுளத்தூர் சுப்பிரமணிய 
செட்டியார் இயற்றியது , இட்டா குப்புசாமி நாயுடுவின் சென்னை குவலய 
ரஞ்சனி அச்சுக் கூடத்தில் கோகுலாபுரம் எல்லப் பிள்ளையவர்களால் பார்வை 
யிடப்பட்டுப் பதிப்பிக்கப்பட்டது . 1888. ( மிகச் சிறிய நூல் ) 


அரிச்சந்திரன் சரிதை , மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டவர் 
திருவல்லிக்கேணி சுதர்சனம் ஸ்ரீ கிருஷ்ணமாசாரியார் . 


அம்மானை 


387 


( இத்தமிழ் நூல் வேதவியாசரின் ஸ்காந்த புராணத்தில் உள்ள 
அரிச்சந்திர உபாக்கியானத்திலிருந்து பெரும்பாலும் மொழிபெயர்க்கப் 
பட்டதாம் . மு . இராகவையங்கார் 

அரிச்சந்திர வெண்பா வில் மேற் 
கோளாகக் காட்டிய நூல் . ) 


அரிச்சந்திரன் திருப்புகழ் காவடிச் சிந்து , விரகாலூர் சுப்பையா 
பிள்ளை இயற்றியது . ( 24 பக்கம் ) சக்கரவர்த்தி அச்சுக்கூடம் , சென்னை , 1926 . 


அரிச்சந்திரோபாக்கியான நாடக அலங்காரம் என்னும் கீர்த்தனை 
நரசிம்ம அய்யர் அவர்கள் இயற்றியது , ( 404 பக்கம் ) பிரபாகர அச்சுக்கூடம் , 
சிந்தாதிரிப்பேட்டை , 1876 . 


எல்லார்க்கும் பார்க்கத் தகுந்த எட்டு கிரிமினல் கேஸ் , சதாவதானி 
கா . ப . செய்குத்தம்பிப் பாவலர் அவர்கள் இயற்றியது , ( சூர்ப்பனகை பங்கம் , 
வாலி வதம் , அரம்பை பலவந்தப் புணர்ச்சி , கோபிகா ஸ்திரீகள் வஸ்திரா 
பஹரணம் , துரோபதை வஸ்திராபஹரணம் , அரிச்சந்திர சரித்திரம் , 
இலங்கா தகனம் முதலியன ) ( 263 பக்கம் ) கோல்டன் அச்சியந்திர சாலை , 
சூளை , 1907 . 


சத்தியபாஷ அரிச்சந்தி ) விலா + ம் , அப்பாவுப் பிள்ளை எனும் இயற் 
பெயருடைய முத்துசாமி இயற்றியது . ( 799 பக்கம் : ஐதிகப் படங்களுடன் ) 
தொம்முகா நித்திண்ணை அச்சுக்கூடம் , புதுவை , 1894 . 


சத்திய வாக்கு அரிச்சந்திர நாடகம் , முத்தன் ஆச்சாரி , சென்னை , 1905 . 

சத்திய விஜயம் , வாழ்குடை வெங்கடராம சாஸ்திரிகள் இயற்றியது ,. 
( 187 பக்கம் ) பி . என் . பிரஸ் , மதராஸ் , 1940 . 


நவரச சங்கீத அலங்கார அரிச்சந்திர நாடகம் , ல . முத்தழக பாரதி , 
சிற்றம்பல விலாசம் பிரஸ் , சென்னை , 1900 . 

நீதிநெறி அரிச்சந்திர நாடகம் , சங்கிலியா பிள்ளை அவர்கள் 
இயற்றியது , ( சுமார் 20-30 முழுப்பக்கப் படங்களுடன் ) ( 497 பக்கம் ) 
நிரஞ்சனி விலாச அச்சியந்திர சாலை , சூளை , 1900 . 


மெய்யரிச்சந்திர நாடகம் , மு . எ . கல்யாணசுந்தரம்பிள்ளை இயற்றியது 
( 20-30 முழுப்பக்கப் படங்களுடன் ) ( 773 பக்கம் ) நிரஞ்சனி விலாச அச்சியந்திர 
சாலை . சூளை , 1905 . 

அரி -97 


388 


அரிச்சந்திரன் 


ஸம்பூர்ண அரிச்சந்திரா (பாட்டும் வசனமும் கலந்த நடித்தற்கான 
நாடக நூல் ) , மதுரை குற்றாலம் பிள்ளை இயற்றியது , B. இரத்தின நாயகர் 
அண்ட் சன்ஸ் , சென்னை . 


ஹரிச்சந்திரன் , பர்மல் சம்பந்த முதலியார் இயற்றியது , ( 109 பக்கம் ) , 
சென்னை இந்தியா அச்சுக்கூடம் , இரண்டாம் பதிப்பு , 1930 . 


ஹரிச்சந்திரன் நாடகம் , சுவாமி சித்பவானந்தர் இயற்றியது . ( 105 
பக்கம் ) , தபோவன அச்சசும் , திருப்பராய்த்துறை , 1964 , 


ஆங்கிலம் 


Arichandra , The Martyr of Truth , A Tamil Drama, Author 
ship attributed to Rangapillay of Palavercadu, Translated into 
English by Mut u Coomara Swa ny Mudeliar , London , Snit ] ] 
Elder and Co. , 65 , Cornhill , 18:53 . 


Harischandra , Rao Bahadur P. Sambandan , 1900) . 


வடமொழி 


ரிக் வேதத்தின் ஐதரேய பிராமணம் , 


மகாபாரதம் ( மிகச் சுருக்கமாக ) 


ஸ்காந்த புராணம் . 


மார்க்கண்டேய புராணம் . 


ஸ்ரீதேவி பாகவதம் . ( பிற புராணங்களில் மிகச்சிறு குறிப்புகள் மட்டும் ) 


சண்டகௌசிகம் , ( நாடக நூல் ) , க்ஷேமீச்வரன் , 10 ஆம் நூற்றாண்டு , 


ஸத்யஹரிச்சந்திரம் , ( நாடக நூல் ) , ராமசந்த்ரசூரி , 
12 ஆம் நூற்றாண்டு . 


3. அத்தனே அரனே 

விருத்த முதற்குறிப்பு 
1. அடிபட் டிடுமங் 
2 . அண்ணலோ டெதிர்த்தாய் 


அ மொனையில் இடம்பெற்றுள்ள விருத்தங்களின் 

செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 


பாடல் எண் 


பக்க எண் 


4 


33 
130 


10 
67 
285 
95 
24 
241 


55 
11 
115 

19 
134 

1 
18 


287 


5 


43 
240 


4. அந்தநாள் ஈசன் 
5. அந்நகர் ஆளும் 
6. அப்பனே குமரா 
7. அம்பகமி லங்குருளை 
8. அம்பிகை கெவுரி 
9. அம்புவி யதனில் 
10. அம்மட மயிலுக் 
11. அய்யயோ மகனே 
12. அய்யரே ! நீருஞ் 
13 . 

அரணகா ரணமாம் 
14. அரிதான தவமேசெய் 
15 . 

அருமறை கவுசிகன் 
16. அவ்வள வதிய 
17. அவயவந் தனக்குப் 
18. அற்புத எழிலகம் 
19. அறிவுடன் பொறுமை 
20. அனம்வந்து நடைகண்டு 
21 , ஆதி வாழி 
22. ஆய்ந்த மந்திரி 
23. ஆனை பரி தேர்களுடன் 
24. ஆனையிர தங்குதிரை 
25. இட்டதொரு மாரனனல் 
26. இந்த வா றுந 
27. இப்படி அரசர் 
28. இலங்கிய கவிகையும் 
29. இவ்வகைவ னத்திடைஏ 
30. இறந்தனன் காட்டிடை 
31 . 

உண்ணியோ டட்டை 
32. உத்தம முனிவனே 
33 . உரைப்பவர் செவிப்புறத் 


74 
109 
112 

60 
103 

38 
119 

2 
121 
146 
86 


140 
233 
240 
114 
217 

71 
253 

6 
259 
306 
173 
20 
55 
37 
282 
95 
116 
192 


9 


25 


16 
128 
54 


59 
94 


110 
64 
96 
141 


234 
119 
197 
306 


390 


அரிச் . நதிரன் 


விருத்த முதற்குறிப்பு 


பாடல் எண் 


பக்க எண் 


85 


173 


31 


65 


53 


91 
286 


131 
88 


177 


30 
125 


61 
273 
i57 


81 


234 


111 
113 


240 


50 


101 
124 
15 
67 
133 
58 
83 


86 
212 
273 

36 
127 
286 


34. ஊரும் நாடும் 
35. எங்கும் உன்னை 
36. எண்ணரிய கன்னியர் இ 
37. எண்ணரும் பிறவி 
38 . எண்ணுவர் கவலைகொண் 
39 . எண்ணெழுசெ ழும்பதியின் 
40. எந்த நாட்டில் 
41. எம்மிருத னங்குழைய 
42 , எல்வகை இறந்தனன் 
43. எழுவாரி புடை சூழும் 
44. எறிந்தகை மாலையும் 
45 . என்னை யன்றி 
46. ஓதும் அன்ன 
47 . 

கங்குல்மத மாவு மொய 
48. கச்சை கட்டி இ 
49 . 

கரியுரி உடையாய் 
50. கவுசிக மாமுனி 
51. கழுகொடு குரண்டங் 
52 . கற்பகத் தருவனங் 
53 . கன்னலொடு வாழைகமு 
54 . கன்னிமா னனையாள் 
55 . கன்னோசி வள்ள 

காக மோடு 
57. காத்தருள் காந்த 
58. காதிலிடு தேர்டொடுசு 
59. காய்கி ழங்கு 
60. காரை வீரை 
61 . 

காவல னோடு 
62. குழைதொட்ட விழிவட்ட 
63. கொச்சை நீகொடும் 
64. கோடிகதி ருக்கதிய 
65 . கோலமத னாடற்கு 
66. சங்கரா நீல 
67. சித்திரம்மி குத்ததெரு 
68. சீர்கொண்ட தவமுனிவன் 
69. செண்பகம லர்களொடு 
70. சேல்லு மன்னவ 


109 
119 
177 
89 


87 


82 


56 . 


48 
126 
22 
135 
41 
98 
31 
91 


43 


280 

51 
287 

74 
184 

51 
148 
77 
ச 
53 
157 
232 
7d 

} 
13 
101 


34 
23 


108 


0 


* 


5 
90 


391 


அம்மானை 


பாடல் எண் 


பக்க எண் 


விருத்த முதற்குறிப்பு 


154 


79 
27 


28 


73 


57 
58 
140 
296 
144 
286 


128 


125 


71. சேனை யென்னும் 
72. தகுட திகு டத்தகுட 

தரணிதொரு முத்தரசர் 
74 

தவமுனி கவுசிகன் 
75 . 

தாரை என் ( று ) 
76. திங்களு டன்புன 
77. திங்க ளும்புன 
78. திண்டெ னும்புய 
79. திருமகள் கொழுநனும் 
80 . 

துங்கமுடி பூமியுற 
81. துன்னும் மேனிக் 
82. தெத்தி சைப்பொடு 
83. தேடி வந்த 
84. நம்முலகம் எங்குமுறை 
85 , நின்று மன்னவன் 
86 , நீடு சக்கரம் 
87. நீடுலவு சோலையில்நெ 
88. நீதிபுகழ் மன்னவர்நெ 
89. நெறியுத்த மறைபெத்த 
90. நேம மாதவர் 
91. பந்தமு டன்புவி 
92. பல்லியம் இ யம்பவிரு 
93. பன்னும் பாதை 
94. புத்திரன் இல்லை 
95. புலியிருந் திடுமிடம் 
96. பூங்காவ லோங்காமல் 
97. பூமுடி தாளுறப் 
98. பேய் இரைச்சல் 
99. மங்கலம் என்ற சொல் 
100 . 

மங்கையடி கண்டுளம்ம 
101. மங்கையொடு மன்னவனும் 
102. மட்டி லாத 

மண்டல முஞ்சுமை 
104. மண்டலம திக்கவரு 
105. மண்டு மேனியி 
106 . மணங்கமழ் தைலஞ் 
107. மணிமுத்து நிரை கச்சு 

அரி -98 


73 
137 

75 
132 
68 . 
66 

10 
104 
-5.7 
122 

8 
1400 
69 
46 
29 
120 
56 
77 


221 
ED 
263 

19 
212 
128 
88 
61 
259 
100 
147 


20 


12 
89 


204 

25 
177 
7 ? 


45 
61 
107 . 
118 


114 
225 
253 
192 


91 


66. 


103 . 


52 , 
32 
76 
39 
123 
37 


74 
263 
71 
77 


392 


அரிச்சந்திரன் 


விருத்த முதற்குறிப்பு 


பாடல் எண் 


பக்க எண் 


102 


217 


13 


33 


6 


13 


225 


83 


106 

49 
138 
105 
116 


303 


221 


246 


51 


86 


97 


198 


14 


33 


62 


118 


47 


81 


129 


283 


24 


53 


3 


10 


108. மதகரி முதுகில் 
109. மதிதய வேந்தன் 
110. மல்லிகைம லர்க்குவரு. 
111 , மன்னர் மன்னவர் 
112. மன்னர்மன் னவரே 
113. மன்னவன் அயோத்தி 
114. மாண்ட குன்றொடு 
115. மாண்டபா லகனுடன் 
116 . மா துசந் திரமதி 
117 . மாமுனி கவுசிகன் 
118. மாமுனி வோர்பெண் 
119. மானினம் வேங்கை 
120. மின்னிடைம டந்தையர் 
121. மின்னு கோசலை 
122. முத்துமணி யாபரண 
123. முதிருங் கதிர்கொய் 
124. மூதான வண்ட 
125. மேரும லைத்திட 
126. மைந்தனும் மைந்தனை 
127. மைந்தனை வேண்டி 
128. வஞ்சகம் களவு 
129. வட்டமுக முந்திலத 
130. வந்தமட மானெழிலை 
131. வலப்ப கத்திசை 
132. வளமைசேர் கவுசிகன் 
133. வாகு கேசரி ! 
134. வாட்டமுத் திடர்முகம் 
135. லால்சு ருண்டு ம 
136. வெத்தி மீறும் 
137. வெம்பு தழல் மிஞ்சுவனம் 
138. வெம்மைசேர் மறையவன் 
139. வெள்ளை நீறணி 
140. வெள்ளை போருடல் 
141. வேத வேதியர் 
142. வேதமறை யாளர் கவி 


127 
78 


280 
147 
161 


84 


17 


42 


139 


303 


40 


74 


42 


75 


70 


83 


9 ) 


128 
161 
181 
124 
129 
154 


65 


71 


55 


26 
117 


136 


72 
98 


246 
296 
130 
204 
19 


7 


அருஞ்சொல் அகராதி 


வி 40 


மகளிர் கழுத்தணி வகை 


அடல் 


அத்திப்பொரி - 821 ( கண்ணில் ஓடும் 
( எண் : அம்மானை அடி . எண் 

வி : விருத்தம் ) 
அக்கணியும் மாமுனி - உருத்திராக்கம் அட்ட திசை எட்டுத் திசைகள் 
அணியும் மா முனிவன் 

அட்டபவிசு 
அக்கம் 

அட்டபவுசு 
துணை 

5071 
அக்கதை அட்சதை 

அட்ட வசுக்கள் 

தேவதைகளுள் 
அக்கினி - தீ 

ஒரு பிரிவினரான எட்டு வசுக்கள் 
அக்கு - உருத்திராக்சம் 

அட்டாங்க வாசல் 275 
அக்குவடம் - உருத்திராக்க மாலை அட்டிகை 
அகம் 

அட்டை . - நீர்வாழ் உயிர்களுள் ஒன்று 
மனம் 
அகலம் மார்பு 

வலிமை , வெற்றி 
அங்கண்மா ஞாலம் 

அழகிய இட அடவு 2188 
மகன்ற பெரிய உலகம் 

அடி பாதம் 
அங்கணம் 

அடிமை , தொண்டன் ,, 

வேலையாள் 
முற்றம் 
அங்கம் உடல் உறுப்பு , உடல் , அடுமை 

அடிமை 
அங்குலி - விரல் 

அண்டர் - தேவர் 
அங்கை 

அண்ணல் - பெருமையிற் சிறந்தவர் , 
- உள்ளங்கை , அழகிய கை 
அச்சுதன் திருமால் 

தலைவர் , அரசர் , சிவபெருமான் 

அணங்கு - பெண் , தீண்டி வருத்தும் 
அசங்குதல் 

- அசை தல் , நடுங்குதல் 
அசலத்தம்பம் 2340 

தெய்வப் பெண் 

பொன் , பொருள் 
அசலம் - மலை 
அசுரர் - பதினெண் கணத்தாருள் 

தலைவன் , சிவபெருமான் 
ஒருவர் ; தேவர்க்குப்பகைவர் 
அஞ்சனம் 

தலைவன் , அரசன் 
அஞ்சிரட்டி - பத்து 
அஞ்சு - ஐந்து 

எமன் 
அஞ்சுகம் - அழகிய கிளி , கிளி போன்ற அந்தகன் 

வானம் , இடை . 
மொழி பேசும் பெண் 
அஞ்சுமலர் அம்பு மன்மதனின் அந்தரி - பார்வதி , கொற்றவை 
மலரம்பு 

அந்தரியாள் பங்கன் - சிவன் 

( கங்கை ) 
அட்ட கிரி - எட்டு மலைகள் ( இமயம் அப்பணியுஞ் செஞ்சடை 
மந்தரம் , கயிலை , விந்தம் , நிடதம் , நீர் தங்கிய சிவந்த சடைமுடி 
ஏமகூடம் , நீலம் , கந்தமாதனம் அப்பு நீர் 
ஆகியன ) 

அம்பறாத் தூணி அம்புக் கூடு 


ருதூண் நடுவிடம் , 


அடியான் 


அத்தம் 
அத்தன் 


மை 


ஒரு நாடி ) 
அதிபன் 
அதியம் அதிகம் 


அந்தரம் 


394 


அரிச்சந்திரன் 


* 


அம்பிகை பார்வதி , துர்க்கை அரிவை பெண் . இருபது முதல் 
அம்புலி சந்திரன் 

இருபத்தைந்து ஆண்டு வரை 
அம்புவி அழகிய பூமி 

யுள்ள பெண்ணின் பருவப் பெயர் 
அம்மானை - ஒருவித மகளிர் விளை அருகாண்மை - அருகில் 
யாட்டு , ஒருவகைப்பாடல், அருந்ததி வசிட்டரின் மனைவி ; கற்பு 
அம்மானை எனும் கதைப்பாடல் மேம்பாட்டிற்கு எடுத்துக் 
இலக்கிய வகை , பிள்ளைத் தமிழ் காட்டாகக் காட்டப்பெறும் 
இலக்கியத்தின் ஒரு பருவம் . 

நங்கை 
அமரர் தேவர் 

அருளிப்பாடு- அருளப்பட்ட ஆணை , 
அமராபதி - இந்திரனின் நகரம் 

கட்டளை 
அமுது - அமிர்தம் 

அரை - இடை , இடுப்பு 
அய்யம் - இரப்போர் கலம் 3018 அரைஞாண் - இடுப்பில் கட்டும் கயிறு 
அய்யோத்தி- அயோத்தி நகரம் 

அல் - இரவு 
அயன் - பிரமன் 

அல்குல் - அரை , பெண்குறி , நிதம்பம் 
அயிராணி - இந்திரனின் மனைவி ; அல்லல் - துன்பம் 
இந்திராணி 

அல்லாம் - எல்லாம் 
அயிராணி கேள்வன் - இந்திரன் 

அலகை-பேய் 
அயிராவதப் பாகன் - இந்திரன் அலங்கல் பூமாலை 
அயிராவதம் -- இந்திரனின் பட்டத்து அவ்வியம் , வஞ்சகம் , பொறாமை 

அவ்வை- அம்மை , அன்னை 
அரசரணசிங்கம் - போரில் மற்றை அவகாசம் - சமயம் , திராணி . உரிமை 
அரசர்களையெல்லாம் வெல்லும் அவத்தம் - பயனற்றது , கேடு 
சிங்கம் போன்ற அரசன் 

அவத்தினை - கேடு , துன்பம் 
1077 

தொனி- அமங்கல ஒலி 4253 
அரணம் - அரண் 

அவயவம் - உடலின் உறுப்பு , அங்கம் 
அரப்பு - எண்ணெய்க் குளியலுக்குத் 

அவுக்கம் 2657 
தேய்த்துக்கொள்ளும் சிகைக்காய் அழலோன் - அக்கினிதேவன் 
முதலியன 

அழுங்கு - விலங்கு வகை 
அரவம் - பாம்பு 

அளுங்கு- அழுங்கு 
அரவு - பாம்பு 

அளை - வெண்ணெய் 
அரன் - சிவன் 

அறிக்கை 1826 
அரா - பாம்பு 

அறிதி - அறுதி முடிவு 
அரி - திருமால் , சிங்கம் , கண்வரி , அறுமூன்று - பதினெட்டு 

அழகு , நிறம் , ஒளி , ஆயுதம் அன்பத்தாறு , ஐம்பத்தாறு 
அரிச்சந்திரன் , அயோத்தியின் அரசன் ; . அன் றில் - இணைபிரியாது . வாழும் 

சத்தியநெறி தவறாத வேந்தன் ஒருவகைப் பறவை 
அரியாசனம் - சிங்காசனம் 


யானை 


அரசிலை 


அம்மானை 


395 


அன்னம்- சாறு , பறலை , அன்னப் ஆயன் - திருமால் 
பறவை வாகனம் 

ஆயி- தாய் , பார்வ 
அன்னை - தாய் 

ஆயிழை - ஆராய்ந்தெடுத்த அணி 
அனங்கராயன் -- மன்மதன் 

கலன்களை அணிந்த பெண் 
அனங்கன் மன்மதன் 

ஆயிழைமார் - பெண்கள் 
அனந்தம் - அளவற்றது 

ஆரணங்கு - தெய்வப்பெண் , பேரழகி 
அனம் - அன்னம் - அன்னப்பறவை ஆரணம்- வேதம் 
அனல் - நெருப்பு 

ஆரணியம் - காடு 
அனவரதம் - எப்பொழுதும் 

ஆராருங் கேட்க - யார் யாரும் 
அனுகூலன் - இதமாக நடப்பவன் , கேட்க எல்லாருங் கேட்க 
உதவுவோன் 

ஆல் - ஆலமரம் 
ஆக்கை - யாக்கை , உடம்பு 

ஆலடி - ஆல மரத்தடி 
ஆகம் - உடம்பு 

ஆலபத்திரம் - ஆல இலை 
ஆகு - பெருச்சாளி 

ஆலம் - நஞ்சு 
ஆங்காரம் - செருக்கு . அகந்தை ஆலமுண்ட நாதன் -சிவன் 
ஆசம் 4692 

ஆலவட்டம் - பெருவிசிறி 
ஆசனம் -- இருக்கை 

ஆலவிடம் - பாற்கடலில் தோன்றிய 
ஆசார மேடை - அரசர் வீற்றிருக்கும் நஞ்சு 
மேடை . 4689 

ஆலாத்தி - ஆலத்தி - ஆரத்தி 
ஆடகம் - சிறந்த பொன் , நால்வகைப் ஆலிங்கனம் - தழுவல் 
பொன்னுள் ஒன்று 

ஆலித்தல் - ஒலித்தல் 
கடலைப்பு - துன்பப்படுத்துதல் வி 96 ஆலிலை - ஆல மரத்தின் இலை 
ஆண்டான் - எஜமானன் 

ஆலைப்பால் - கருப்பஞ்சாறு , 
ஆணிக்கனகம் - ஆணிப்பொன் 

கரும்புச்சாறு 
ஆணிப்பொன் - உயர்மாற்றுப்பொன் ஆவணம் - கடைவீதி 
ஆத்தா - ஆற்றா 

ஆவத்து - ஆபத்து 
ஆதவர் - சூரியன் 
ஆதவர் கோன் - சூரிய குலத்தில் ஆழி - கடல் , மோதிரம் 
தோன்றிய மன்னன் 

ஆறுசுவை - கைப்பு , இனிப்பு , புளிப்பு 
ஆதி - தொடக்கம் 

துவர்ப்பு , உவர்ப்பு , கார்ப்பு 
ஆதிசேடன் - பூமியைத் தாங்கிக் என்னும் ஆறுவகையான சுவைகள் 
கொண்டிருப்பதாகவும் திருமாலின் ஆனந்தம் - மகிழ்ச்சி 
பள்ளியணையாக உள்ளதாகவும் ஆனைமுகவன் - விநாயகன் 
கூறப்படுகின்ற பாம்பு 

இகம் - இம்மை 
ஆதித்தர் பன்னிருவர் - பன்னிரு சூரியர் இகம்பரம் - இம்மை மறுமை 
ஆதித்தன் -- சூரியன் 

இங்கிதம் - இனிமை , குறிப்பு , கருத்து 
ஆதுலர் - வறியோர் , ஏழை 

சமயோசித நடை 
ஆப்பிடவும் ( ஆப்பிடுதல் - அகப் இங்கிதன் 1018 
படுதல் ] 4326 

ச்சை - விருப்பம் 
வரி -99 


ஆவி -உயிர் 


395 


அரிச்சந்திரன் 


ஈரம். 


ஞ்சலுடன் - 286.1476 

ஈசன் - இறைவன், சிவன் 
இட்டம் - இஷ்டம் -விருப்பம் 

ஈசுரன் -சிவன் 
டபம் - ஏறு - காளை மாடு 

ஈசுவரி - பார்வதி 
இடர்- துன்பம் 

ஈண்டு - இங்கு 
இடுக்கண் - துன்பம் 

Fஈது - இஃது- இது 
இடுத்தம் - துன்பம் 

ஈமத்தலம் - கடுகாடு 
டை கூறு - இடையூறு 

ஈமத்துறை சுடுகாடு 
டைந்து நின்ற - சோர்ந்து நின்ற ஈமம் - சுடுகாடு 
மனந்தளர்ந்து நின்ற 

ஈமவரி - சுடுகாட்டில் பிணத்தை 
இத்தாள் ( வி ) - இற்றாள் ( மனம் 

எரிக்கக் கொடுக்கவேண்டிய வரி 
இற்றாள் ) 

(பணம் , ஆடை , அரிசி முதலியன ) 
இதழ் - உதடு 

ஈமவனம் -சுடுகாடு 
இதையம் - இதயம் 

ஈர் - பேன் முட்டை 
இந்தனம் - விறகு 

இரக்கம் 
இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி 

ஈரிரண்டு - நான்கு 
இந்திர சூத்திரமா சித்தி 2280 

ஈழம் - பொன் 
இந்திர தனு - இந்திர வில் வானவில் ஈனன் - இழிந்தோன் , சுடுகாட்டில் 
இந்திரன் - தேவேந்திரன் , தேவ 

வேலை செய்பவன் 
ருலகத்து வேந்தன் 

ஈனுதல் -- கருவுயிர்த்தல் 
இந்திரனுஞ் சுந்தரியும் - இந்திரனும் உக்கி ( வி ) - மெலிந்து . இற்றுப் போய் 
இந்திராணியும் 

உக்கிரம் -சினம் , கொடுமை 
இந்திராணி-இந்திரனின் மனைவி உக்கிரமம் -ஊக்கமிகுதி , சுடர் 
இந்து -சந்திரன் 

உக்குதல் - இற்றுப் போதல் 
இம்பம் - இன்பம் 

உகப்பு - மகிழ்ச்சி , விருப்பம் 
இயக்கர் - பதினெண் கணத்துள் ஒரு 

630 , 2760 
கணத்தார் 
இரம்பை - தேவருலகத்து நடனமகள் - உச்சாடனம் 4717 
ரம்பை 

உடலம் - உடல் 
இரவி - சூரியன் 

உடுக்கை ஆடை 
இருநிதி - பெரிய நிதி , சங்க GF ; உடுபதி - நட்சத்திரங்கள் உள்ள 

பதுமநிதி 
இருவாச்சி - ஒரு பூ வகை 

உண்ணி - விலங்குகளின் உடலில் 
இரை - உணவு 

இருப்பதொரு பூச்சிவகை 
இல்லாள் - மனைவி 

உத்த - உற்ற 
இலங்குதல் -விளங்குதல் 

உத்தமன் - நற்குண முடையான் 
இலவு - இலவ மரம் 

உத்தரீகம் -உத்தரியம் - மேற்போர்வை 
ளவல் - தம்பி , இளையவன் 
இறுங்கு - சோளவகை 

உத்தாள்கள் -உற்றாள்கள் -உற்ற , 
இறையோன் - மன்னன் 

தெநருங்கிய வேலையாள்கள் 
இறைவன் - அரசன் , கடவுள் 

உத்தூளி 3352 


உசுமை 


உகிர் - நகம் 


فا 


மேலாடை 


அம்மானை 


397 


உந்தி - கொப்பூழ் - தொப்புள் 
உம்பர் - தேவர் 
உமை - பார்வதி 
உமைபங்கன் -சிவன் 
உமையவள் - பார்வ 
உமையாள் பார்வதி 
உய்தமுடன் 2581 
உரகம் - பாம்பு 
உரம் - மார்பு 
உருமாலை -உறுமாலை -உறுமால் , 
தலைச்சீலை, தலைப்பாகை 
மேல் வேட்டி 
உருவசி - தேவருலகத்து நடனமகள் - 

ஊர்வசி 
உலகதாட்சணன் - அரிச்சந்திரனின் 

மகன் 
உவய -உய- இரண்டு 
உழுவை -புலி 
உழை - மான் , பக்கம் 
உள்ளம் - மனம் 
உளை தல் - மனம் வருந்தல் 
உற்பலம் - செங்கழுநீர்ப்பூ 4764 
உற்பனன் - உயர்ந்தவன் 1576 
உறுமாலை -உருமாலை 


எச்சோம் 2658 ( எய்த்தல் - மெய் 

வருந்தல் ) 
எட்பூ - எள்ளின் பூ 
எண்டிசை - எட்டுத் திசை 
எத்தனம் - முயற்சி 
எத்து -வஞ்சகம் , உபாயம் 
எந்தை - எம் தந்தை , எம் தலைவன் 
எயில் - மதில் 
எயிறு -பால் , யானைத் தந்தம் 
எரி - நெருப்பு 
எருமைக் குறளை- எருமைக் குருளை - 

எருமைக் கன்று 
எல்லவர்க்கும் - எல்லார்க்கும் 
எல்லவரும் - எல்லாரும் 
எழுகடல் - ஏழு வகையான கடல்கள் 
என்பு எலும்பு 
ஏகம் 1131 
ஏத்தம்- ஏற்றம் 
ஏந்தல்- பெருமையிற் சிறந்தோன் 


அரசன் 


ஏந்திழை - அழகிய அணிகலன்களை 

அணிந்த பெண் 
ஏமக்கூடம்.ஏமகூடம் - எண்வகை 
மலைகளுள் ஒன்றாகிய பொன்மலை 

மேருமலை 
ஏழன்.- எமன் 
ஏர்ரதி - அழகிய ரதி 
ஏராமல் - ஏற்காமல் 
ஏரும் - ஏற்கும் , ஏற்றுக்கொள்ளும் 


ஏலமுட ன் 365 


உன்னிதம் -உன்ன தம் - உயர்ச்சி , 

மேன்மை 
உன்னுதல் - கருது தல் , நினைத்தல் 
ஊகம் - குரங்கு 
ஊசு 2674 
ஊட்டி- குரல்வளை 
ஊடல்- தலைவன் தலைவியருள் 

உண்டாகும் சிறுபிணக்கு 
ஊர்வை ஊர்வன 
ஊழை -ஊளை - தீ நாற்றம் , ஊத்தை 
ஊறல் -ஊறுதல் 3889 
எக்காளம் - மகிழ்ச்சி ஆரவாரம் , 
ஓர் ஊதுகுழல் 


ஏலிச் 2226 ( ஏலுதல் - பொருந்துதல் ) 
ஏவர் - எவர் 
ஏவருக்கும் எவருக்கும் 
ஏழை- அறிவில்லா தவள் , வறியவன் 

பெண் 
ஏறு -விலங்கின் ஆண் 
ஏனம் - பன்றி , அணிகலன் 


398 


அரிச்சந்திரன் 


ஓரை வி 137 


ஏனாதி - ஒரு பட்டப் பெயர் , மந்திரி 
படைத்தலைவன் , நாவிதன் ஓலம் 2791 ( சபை , மண்டபம் ) 
சாணாரில் ஒரு வகுப்பு 

கங்கணம் - காப்பு நாண் , கைவளை 
ஐங்கணை - மன்மதனுக்குரிய ஐந்து கங்குல் - இரவு . இருள் 
மலரம்புகள் 

கங்கை - கங்கை நதி 
ஐங்கணைவேள் - மன்மதன் 

கச்சு - மார்புக் கச்சு ( பெண்கள் 
ஐங்கரன்-ஐந்து கரங்களுடைய 

அணிவது ) 
விநாயகன் 

கச்சை - அரைக் கச்சு ( ஆண்கள் 
ஐந்தரு -தேவலோகத்து ஐந்து 

அணிவது ) 
மரங்கள் : சந்தனம் . தேவதாரம் கஞ்சம் - தாமரை 
கற்பகம் , மந்தாரம் , பாரிசாதம் , கஞ்சமலர் - தாமரை மலர் , தாமரை 
ஆயினும் இச்சொல் அரசசை 

மலர் போன்ற முகம் 
விளிக்கும் சொல்லாகவே நூலில் கட்குறி - கண்ணால் வெளிப்படும் 
வழங்குகின்றது . 2334 , 4643 

குறிப்பு 
ஐந்துமுகநா தன் -சிவன் 

கடகம் - கங்கணம் 
ஒக்கரை - விலா ( ஒக்கலை - இடுப்பு ) கடமை - வரி , குடிமக்கள் அரசர்க்குச் 
ஒட்சை 2106 

செய்யும் உரிமை 
ஒண்டொடி - ஒளி வீசும் தொடியை கடன் - கடமை, கடப்பாடு ( கடமைப் 
யணிந்த பெண் 

பட்டிருத்தல் ) 
ஒண்ணான 1444 

கடா - எருமைக்கடா 
ஒண்ணுதல் - ஒளி பொருந்திய நெற்றி , கடிகை- நாழிகை, உண்கலம் 
ஒளிபொருந்திய நெற்றியையுடைய கடுகி ( வி ) -விரைந்து 
பெண் 

கடு - பாம்பு , நஞ்சு 
ஒப்பினை - ஒப்பனை - அலங்காரம் , கடைசியர் மருதநிலப்பெண்டிர் 
ஒப்பு + இன் + ஐ ( ஒப்பு - சாயல் ) கண்டம் - கழுத்து 
4583 

கண்டசித்தி - ஆசுகவி சொல்லும் 
ஒம்பது-ஒன்பது 

வல்லமை 
ஒயில் - அலங்காரம் 

கண்டிகை- கழுத்தணி வி 77 
ஒல்லையில் - விரைவில் , விரைவாக கண்ணி - பெண் , வலை 
சீக்கிரத்தில் 

கண்ணுதல் - நுதற்கண் - நெற்றியில் 
ஒழுக்கம் - ஒழுங்கு 

கண்ணையுடைய சிவபெருமான் 
ஒள்ளியமாய் 1464 

கண்பகம் 2346 
ஒன்னலர் - பகைவர் 

கணபதி - விநாயகன் 
ஓந்தி -ஓணான் 

கணம் - கூட்டம் 
ஓம் எரி- வேள்வி நெருப்பு 

கணை - அம்பு 
ஓமம் - ஹோமம் - வேள்வி வகை கத்தறிந்து - கற்றறிந்து 
ஓராமல் -சிந்திக்காமல் , ஆராயாமல் கத்தன் - கர்த்தன் -சிவன் 
ஓரி - நரி 

கத்திலங்கும் - கற்றிலங்கும் 


399 


அம்மானை 


கலை 


கத்தூரி - கத்தூரி விலங்கு , மான்மதம் கரிச்சான் - கரிக்குருவி 
கதம்பப் பொடி - நறுமணப்பொடி கரிசனம் - அன்பு , அக்கறை , பரிவு 
கதலி - கதலி வாழை 

கரியின் கோடு - யானைத் தந்தம் 
கதலித் தண்டு - வாழைத்தண்டு கரியுரி - யானைத்தோல் 
கதனம் - கடுமை , வேகம் , போர் கருதலர் - பகைவர் 
கதிமை - நிலை , ஆற்றல் , கனம் 3643 கருப்பம் - கருக்கொண்டிருத்தல் 
கதிர் - ஒளி 

கருமம் - செயல் , வினைப்பயன் 
கதை - பெரிய சரிதம் , பெருங் கதை , கல்கரடு 3473 
தண்டாயுதம் 

கல்யாணி - நற்குணமுடையவள் 
கந்தம் - மணம் 

கல்லை - இலையாற் செய்த 

உண்கலம் , தொன்னை 
கந்தமூலங்கள் -கிழங்கு வேர் கனிகள் கலம் - அணிகலன் , உண்கலம் , ஒரு 
கந்தரம் - கழுத்து 

முகத்தலளவை 
கப்பம் - திறை , குறுநில மன்னர் கலவி -- புணர்ச்சி 
செலுத்தும் காணிக்கை 

கலி- துன்பம் , வறுமை , கலியுகம் 
கபடம் - வஞ்சகம் 

கலியுகம் - நான்கு யுகங்களுள் 
கபாடம் - கதவு 

கடைசி யுகம் 
கபாலி - கபாலத்தையுடைய சிவன் கலை --மான் , ஆடை , மேகலை 
கபோலம் - கன்னம் 

என்னும் அணி , ( அறுபத்து நான்கு ) 
கம்பக் கடகளிறு விநாயகன் 
கமண்டலம் - முனிவர்கள் நீர் வைத் கலைக்கோட்டு மாமுனி 1531 

திருக்கும் ஒருவகைப் பாத்திரம் கவ்வை - ஒலி , துன்பம் . 
கமலம் - தா மரை 

கவண்- கல்லெறியும் கருவி 
கமலை வி | 35 

கவந்தம் - தலையற்ற உடல் , பேய் 
கமுகு - பாக்குமரம் 

கவரி - சாமரை 
கய்யேத்திருக்கும் - கையேற்றிருக்கும் கவளம் - வாயளவு கொண்ட உணவு , 
கயல் - மீன் 

யானைக்கு அளிக்கும் உணவு 
கயற்கண்ணி.மீனாட்சி 

கவி- குரங்கு , கவிதை 
கயிலை-கயிலாய மலை 

கலிகை- குடை - வெண் கொற்றக் 
கர்ணன்- கொடையளித்தலில் பெயர் குடை 
பெற்ற அரசன் 

கலின் - அழகு 
கரகம் - கமண்டலம் 

கவுசிகன் - விசுவாமித்திரன் 
கரங்கள் -கைகள் 

கவுதமர் 1533 
கரடம் - யானையின் மதம் , யானை 

கவுந்தி 3295 
கரண சாதினை - கலவி வி 81 

கவுமாரி - பார்வதி , சத்தியின் ஓர் 
கரம் - கை 

அவதாரம் 
கரவு வஞ்சனை 

கழத்தி ( வி ) -கழற்றி 
கரி - யானை 

கழி - மரக்கொம்பு , ஆயுதக் காம்பு 
வரி -100 


400 


அரிச்சந்திரன் 


கழைத்தொழில்- மூங்கிற் கழியை காடை - ஒரு வகைப் பறவை , 
நட்டு அதன்மேல் நின்றாடும் 

குறும்பூழ் 
தொழில் 

காத்து - காற்று 
கள் - தேன் , வண்டு 

காதர் - ஏழரை நாழிகை வழித் 
கள்ளி - கள்ளச்செயல் புரியும் பென் 

தொலைவு 
கலயம் - கலவைச் சாந்து , பணப் காதல் மகன் - அன்பு மகன் 
பொருள் 

காதிப் பயின்றெடுத்த 3498 
களவின் சூத்திரம் - திருட்டுத் காதோலை- மகளிர் காதணி 
தொழிலின் நுட்பம் 

காந்தள் மலர் -சிவந்த மலர் 
களவு -- திருட்டு 

காப்பு - தெய்வ வணக்கம் . நூல் 
களி - மகிழ்ச்சி 

இனிது முடியத் தெய்வம் காக்க 
களிறு - ஆண் யானை 

வேண்டும் எனப்பாடுதல் 
கற்பகம் -தேவருலகத்து ஐந்து காம கலாபக் குயில் 1290 
தருக்களுள் ஒன்று , நினைத்ததை , காமதேனு - தேவலோகப் பசு , 
வேண்டியதையெல்லாம் தரும் மரம் வேண்டியது நல்கும் பசு 
கற்பணிதி- கல் பணிதி . பனிதி காமன் - மன்மதன் 
வேலை , அலங்கரிப்பு . கற்பணிதி காமனைக் காய்ந்தோன் - சிவன் 
கல்லால் செய்யப்பட்டது 

காமாச்கினி ருத்திரன் 2203 
கற்புடைய மானார் - கற்புடைய காமுகவேள் - மன்மதன் 
பெண்கள் 

காமுகன்- காம இச்சை மிகுந்தவன் ,, 
கறவு - கறவைப்பசு 

மன்மதன் 
கறி - மரக்கறி 

காயம் - உடல் , அடிபட்டதனால் 
கறிக்காவடி- இறைச்சியை எடுத்துச் உண்டான புண் 
செல்லும் காவு தடி 

காயா - காசா மரம் 363 
கன்றினிய- கண்டினிய - கற்கண்டின் கார்- கருநிறம் . மேகம் 
இனிய 

கார்க்கோடகன் - எட்டு நாகங்க 
கன்னல் - கரும்பு 

ளுள் ஒன்றான கடவுட் பாம்பு 
கன்னோசி - சந்திரமதியின் தந்தை காராக்கிர வங்கிஷம் 4286 
மதிதயன் ஆளும் நாடு 

காரிகை - பெண் 
கனகம்- பொன் 

காரிகையார்- பெண்கள் 
கனலோன்- அக்கினிதேவன் 

காரும் - காப்பாற்றும் 
கா - காடு , 
காடு , சோலை 

காரை- காட்டுச்செடி வகை 
காங்கயன் - காங்கேயன் - முருகன் காலதூ தன் - பாம்பின் நான்கு 
காசலை 2824 

பற்களுள் ஒன்று 
காசி மகாரிசி 1531 

காலன்- எமன் 
காசினி - பூமி 

காலாழி - கால்விரல் மோதிரம் 
காசு- பொன் 

காலாக்கினி - காலத் தீ 
காஞ்ச - காய்ந்த 

காலி - பசு , பூனைக்காலி 


101 


அம்மானை 


காலிகறவு 3019 

கீதம் - இசைப்பாட்டு , இன்னிசை 
காவடி - பொருளை எடுத்துச் கீர்த்தி -புகழ் 

செல்லப் பயன்படும் காவு தடி குக்கல் - நாய் 
காவணம் -மண்டபம் , 

போனை 

குக்கில் - சகோரம் , செம்போத்து 
காவலவன் - அரசன் 

( பறவை வகை ) 
ப வலன் -அ ) எள் 

குங்கிலி மரம்- குங்கிலிய மரம் 
காவி - ஆடையிலேறும் படிப்பு ,, குச்சு- கொண்டையூசி , ஒரு கா தனி , 
காவி நிறம் 

கழுத்தணி வகை , சீலையின் 
காவுகனி - சோலையும் , சனியும் முன்மடி வி 67 
காளம்-உதுகொம்பு 

குசை - தருப்பைப் புல் 
காளாத்திரி - பாம்பின் நான்கு குஞ்சரம் - யானை 
பற்களுள் ஒன்று 

தடதினை - மேற்குத் திசை 
காளி- காளிகேலி பாம்பின் நான்கு தடர் -- தடல் 
பற்களுள் ஒன்று 

( 

குடை -- வெண்கொற்றக் தடை 
காளி காளாத்திரி யான் காலத தன் குண்டலி வி 134 
பாம்பின் நான்கு நச்சுப்பற்களின் குண்டு - குன்று 924 
பெயர் 

குணக்கு - கிழக்கு 
காளையர் - இளைஞர் 

குண திசை - கிழக்குத் திசை 
காற்கும் - காக்கும் 

குணால விழி-- குண + ஆல --விழி 
காறை - மா தரும் குழந்தைகளும் ஆலம் - நஞ்சு 
அணியும் கழுத்தணி 

குத்தம் - குற்றம் 
கானகம் - காடு 

குதை-- அம்பு 
கானவர்- காட்டில் வாழும் வேடர் குப்பல் - குவியல் , கூட்டம் 
கிஞ்சுகம் - கிளி 

கும்பம் - கலசம் 
கிட. 1- கடா - எருமைக் கடா 

கும்ப மகம் 54 
கிண்கிணி- சதங்கை 

கும்மி - மகளிர் கைகொட்டிப் பாடி 
கிம்புரு 245 

யாடும் கூத்து , கும்மிப் பாட்டு 
கிரணம் - ஒளி , கதிர் 

தமட்டி வி 69 
கிரி- மலை 

குமாரசுவாமி 45 
கிருபை - அருள் 

குமிழ் -- குமிழ மலர் 
கிலுக்குத் தண்டு 4686 ( அஞ்ச லெடுத் குமிழ மலர் -- ஒருவகை மலர் 
துச் செல்லோர் கையில் கொண்டு குயில் பேடை - பெண் குயில் 
ஒலிசெய்யும் தடி ) 

குரண்டம் - கொச்கு வகை 
கிலேசம் - தன்பம் 

குரவை -- மகளிர் கைகோத்தாடும் 
கிள்ளை - கிளி 

கூத்து , மகிழ்ச்சி ஒலி 
கிள்ளை மொழி - கிளிப்பேச்சு குரிசில் - பெருமையிற் சிறந்தோன் , 
கின்னரம் - வீணை , கின்னரர்களால் தலைவன் 
இசைக்கப்படும் இசை 

குருதி -- இரத்தம் 


அரிச்சந்திரன் 


களி -- பேய் 


டை 


குரு நிந்தனை -ஐம்பெருங் குற்ற * 
களில் ஒன்றாகிய குருவைப் 
பழித்தல் 
குருளை- இளமை, ஒருசார் 

விலங்கின் குட்டி 
குலவை - குரவை , மாதர் வாயால் 

செய்யும் ஒருவித மங்கல ஒலி 
குலிசாயுதன் படை - வச்சிராயுதம் , 
குலுக்கை --குதிர் 
குலை - கொலை 
குவலயத்தார் - பூமியில் 

வாழ்பவர்கள் 
குவலயம் - பூமி 
குவளை - ஒருவகைப் பாண்டம் ,, 

கருங்குவளைப்பூ 318 
குழல் - கூந்தல் 
குழவி - குழந்தை 
குழை - மகளிர் காதணி, காது 
குழைவு 2538 
குளம் - நெற்றி 
குறங்கு- தொடை 
குறுமுனி அகத்தியர் 1538 
குன்னி 1899 
கூகை - கோட்டான் , பேராந்தை 
கூடல் இழைத்தல்- தலைவனைப் 
பிரிந்த தலைவி அவன் வரும் 
நிமித்தம் அறியத் தரையில் 
சுழி வரை தல் 
கூண்டபகல் 247 
கூண்டபடி 134 
கூண்டபல 1053 
கூண்டபாரம் 113.3 
கூண்டு நாம் 2783 
கூண்டுவெட்ட 4796 
கூத்தன் 2274 
கூத்துவன் - கூற்றுவன் - எமன் 
கூழைக் கிடா - நீர்வாழ் பறவையுள் 


கூறை - ஆன் 
கெங்கா நதி- கங்கை நதி 
கெந்தம் - கந்தம் - மணம் 
கெவுரி --கௌரி - பார்வதி 
கெவுரி விலாசா 2791 
கவுளி பாத்திரங்கள் - கௌளி 
பாத்திரங்கள் - மஞ்சள் நிறத் 
தேங்காய்கள் 
கெளிறு - கெளிற்று மீன் 
கெற்பம் - கர்ப்பம் 
கேசகமின் 117 
தேசகிரி 400 
கேசரி -சிங்கம் 
கேசவன் - கண்ணபிரான் , திருமால் 
கேள்வன் -கணவன 
கைவிசித்து ( வி ) 2344 
கொங்கு - பூந்தாது , மணம் , தேன் 
கொங்கை -- மார்பகம் 
கொச்சை - இழிந்தவன் லி 34 
கொட்சை 2502 
கொட்டம்-மாட்டுத்தொழுவம் 
கொட்டி- நீர்க் கொடி வகை 
கொடுங்கைமணி 706 
கொடை - ஈகை , உதவிப் பொருள் 
கொண்கன் 

கணவன் 
கொண்டை - மகளிர் கூந்தலைத் திர 

ளாகச் சேர்த்துக் கட்டும் முடிவகை 
கொத்தவன் - கொற்றவன் - அரசன் 
கொந்தளப்பொன் 1076 
கொந்து - பூக்கொத்து . கொத்து , திரள் 
கொப்பரை-கரும்புச்சாறு , எண்ணெய் 
முதலியவற்றைக் காய்ச்சும் பெரிய 
கொப்பரை 
கொப்பு - மாதர் காதணிவகை 
கொம்மை - திரட்சி , மார்பு , இளமுலை , 
கொலு - அரசசபை 

( வலிமை 
கொவ்வை - கோவை ( ப்பழம் ) 


ஒன்று 


அம்மானை 


403 


மயிர்முடி 


கொழுநன் - கணவன் 

சகடு -வண்டி 
கொள்கடமை - வரி , குடியிறை சகலாத்து - ஒரு கம்பளித் துணி 
கொறவர் - குறவர் 

வகை 1907 
கோ -மன்னன் 

சகாயம்-துணை , உதவி 
கோகனகம் - தாமரை , செந்தாமரை சங்கரன் -சிவன் 
கோகிலம்- குயில் 

சங்கரனார் -சிவன் 
கோகு - கழுதை 

சங்கரி பார்வதி 
கோங்கு -- மரவகை 

சங்கம் மூன்றுக்கரசு 8 
கோசலம் - பசு மூத்திரம் 

சங்கை- எண்ணம் , வழக்கம் 
கோசிகன் -விசுவாமித்திர முனிவர் சசி கொழுநன் - இந்திரன் 
கோட்டம் - மாறுபாடு , வளைவு 

சட்டை - உடம்பு 
கோட்டான் - கூகை 

சடம் -உடம்பு 
கோட்டி - துன்பம் , பைத்தியம் , பேச்சு ச ... லம் -உடப்பு 
கோடு - மரக்கொம்பு . விலங்கின் 

டி.தி -சடுதி - விரைவு 
கொம்பு 

சடிலம் - சடையாக அமைந்த 
கோதண்டபாணி - கோதண்டத்தைக் 

கையில் கொண்டவனாள இராமன் சடுதி - விரைவு 
கோதண்டம் - வில் 

சடைமுடியான் -சிவன் 
கோது - குற்றம் , பயனின்மை 

சண்டன் - எமன் 
கோதை -பெண்கள் தலைமயிர் , பெண் சத்தகடல் -சப்தகடல்-ஏழுகடல் 
கோதைபங்கன் -சிவன் 

சத்தகன்னிமார்- அபிராமி , 
கோந்தி - குரங்கு 1764 

இந்திராணி , கௌமாரி , காளி , 
கோமகன் - அரசன் 

நாராயணி , மயேசுவரி , வராகி 
கோமளை - பார்வதி வி 134 

எனும் ஏழு மாதர்கள் 
கோமான் - அரசன் 

சத்தி - பார்வதி , ஆற்றல் 
கோரம் -- கொடுமை 
கோலம் - எழில் , அழகு , வாசலில் சத்தியகீர்த்தி - அரிச்சந்திரனின் 
போடும் கோலம் 

முதல் அமைச்சர் 
கோவி . கோபி.கோபம் உடையவள் சத்தியலோகம் - மேலேழு லோகத் 
கோழிக்கொடி முருகனின் கொடி துள் பிரமன் வசிக்கும் உலகம் 
கோள் - பாம்பு , நஞ்சு 3534 , 3957 சத்திரியர்.அரச வகுப்பினர் 
கோளரி -சிங்கம் 

சத்தே - சற்றே 
கோளை 2182 , 4714 

சதகோடி- நூறு கோடி 
கோன்- அரசன் 

சதந்தலை - நூறுதலை 
சக்கரபத்தி - சக்கரவர்த் 

சதுர் - நான்கு 
சக்கரியான் 2245 

சந்ததி - வழித்தோன்றல் , மரபு , மகன் 
சகடம் - வண்டி 

சந்திரமதி - அரிச்சந்திரனின் மனைவி 
வரி -101 


404 


அரிச்சந்திரன் 


சந்திரோதயம் - நிலவின் உதயம் சா துரங்கச்சாவடி 273 (சாதுரங்கம் 
சப்பாணி - கை சேர்த்துக் கொட்டுதல் , நால்வகைப்பனட , மாணிக்கவகை , 
பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் சாதுரங்கச் சேனை - நால்வகைப்படை 
ஒரு பருவம் 

சாது வரிக் கல்வயிரம் 158 
சப்ர மஞ்சணை - ஏப்ர மஞ்சம் - மேற் சாந்தர் - அமைதி 

கட்டமைந்த அலங்காரக்கட்டில் சாந்து சந்தனம் 
சபதம் - சூளுறவு , பந்தயம் 

சாம்பான் - பறையர் பட்டப்பெயர் , 
சம்ப்ரமம் வி 75 

இங்கு அரிச்சந்திரனை விலைக்கு 
சம்பா - எலுமிச்சை 

வாங்கிய புலையன் . 
சம்பு - நரி 

சாம்புன தப்பொன் . நால்வகைப் 
சமிதை- வேள்விக்குரிய சுள்ளி விறகு பொன்னுள் ஒன்று 
சமுதாடு 4683 

சாமம் - ஏழரை நாழிகைகொண்ட 
சய்யோத்தி - சையோத்தி - இணக்கம் 

காலம் 
சயிலம் - ரைலர் -மலை 

சாமரை- கவரிமான் மயிரால் 
சர்ச்சை - விவாதம் , சொற்போர் 

அமைந்த அரசசின்னம் 
சர்ப்பம் - பாம்பு 

சாமவேதம் - மூன்றாம் வேதம் 
சரசுந்தி -சரயுநதி 

சாமுண்டி - துர்க்கை , சாளி, பார்வதி 
சரசோதி - சரசுவதி 

சாய்கை - ஜாகை - இருப்பிடம் 
சரணம் - பாதம் 

சாய்கை - ராயல்- அழகு . நிறம் 
சரம் - மாலை 

சாருங் கவுருந் தலைக்கரடி 2068 
S- > வளை 

( கரடியைக் குறிக்கும் இன்னொரு 
சரிவளை 1148 

சொல் - கவிழ்தலை ) 
சருவாபரணம் - சர்வ ஆபரணம் சால் - நீர் நிரப்பும் பானை 
சருவி ( வி ) -பழகி , கொஞ்சிக் குலாவி சாலமிகவும் 
சல்லாபம் - சரசப் பேச்சு 

சாலம் -கூட்டம் , பெருமை 
சலதாரை - சாக்கடை , நீர்க்கால் சாலி - செந்நெல் , நெற்பயிர் 
சலம் - தண்ணீர் 

சாவடி -வழிப்போக்கர் தங்குமிடம் 
சவளம் - குந்தாயுதம் 

3885 
சவா து - ஒருவகை மணட்பொருள் சாவம் - சாபம் - முனிவர்கள் சினந்து 
சற்பனை- சர்ப்பனை - வஞ்சனை 

கூறும் மொழி 
சறாளிகை மண்டபம் வி 56 

சிக்கம்- மெலிவு 5091 
சன்னையுடன் -சமிக்கையுடன் 4172 சிகை - குடுமி 
சனகர் 154 ! 

சிங்காரம் - அலங்காரம் 
சாகை - ஜாகை - இருப்பிடம் 

சிட்ட பரிபாலனம்- நல்லோரைக் 
சாஞ்சு ( வி ) - சாய்ந்து 

காத்தல் 
சாடை - சைகை , சாயல் 

சிண்டு - குடுமி 
சாத்துமொழி.சாற்றுமொழி சித்தம் - மனம் 
சாத்துவார்-சாற்றுவார் 

சித்தி - கைகூடுகை , அற்புதவன்மை 


அம்மானை 


401, 


சித்திடை -சிற்றிடை 

சீலை- துணி 
சித்திரம் - ஓவியம் 

சீவன் - ஜீவன் - உயிர் 
சித்தில் -சிற்றில் - பிள்ளைத்தமிழ் சுக்கிரன் - வெள்ளிக்கோள் . அசுரகுரு 
இலக்கியத்தின் பருவங்களுள் 

இங்கு , அரிச்சந்திரனுடன் சென்று 
ஒன்று 

பொன் வாங்கிவர விசுவாமித்திர 
சித்தெறுப்பு -சிற்றெறும்பு 

ரால் அனுப்பப்படுகின்றவர் இவர் . 
சிந்தாக்கு- கழுத்தணி வகை 

சுகந்தம் - நறுமனம் 
சிந்தூரம்- நெற்றியில் அணியும் சுரிட்டம் 5184 
ஒருவகைச் சிவப்புப் பொடி 

சுட்டி குழந்தைகளும் மகளிரும் 
சிந்தை - மனம் 

தெற்றியிலணியும் அணி 
சிரசு- தலை 

சுடலை- சுடுகாடு 
சில்லான் -சிறு ஓணான் , கறையான் சுண்ணம் - நறுமணப்பொடி 
சிலத்தை 4814 

சுணங்கன் - நாய் 
சிலம்பம் 2053 , 2235 [சிலப்பர் - 4 

-கழி சுணங்கு - நாய் , அழகுத்தேமல் 
வீசுதல் முதலிய படைக்கலப் 

சுதன் -மகன் 
பயிற்சி , சூழ்ச்சித்திறன் , சிலம்பங் சுதைமதி - வெண்மதி ( மதி - சந்திரன் 
காட்டுதல் - அச்சுறுத்துதல் ) 

சுந்தரம் - அழகு 
சிலம்பு காலில் அணியும் அணி சுந்தரி சந்திரமதியின் தோழி ; 
சிலை - வில் , கல்லிற் செதுக்கிய உருவம் சந்திரமதியின் பணிப்பெண்களில் 
சிலை வேள் - கரும்பு வில்லையுடைய தலைமையானவள் , இந்திராணி, 
மன்மதன் 

அழகிய பெண் , பார்வதி . 
சிவசங்கரி - பார்வதி 

சுந்திரம் - சுந்தரம் 
சிவிகை -பல் லக்கு 

சுரக்காலம் - சரற்காலம் - மழைக் 
சிறுதேர் - பிள்ளைத் தமிழ் இலக்கியத் காலம் 2790 
தின் பருவங்களுள் ஒன்று 

கர - காமதேனு 
சிறுபறை 

சுரம் - பாலை நிலம் , காடு 
சிறுமை - இழிவு, கயமைத்தனம் கரவி - சுரபி-பசு - காமதேனு 
சின்னம் - காளம் -ஊதுகொம்பு சுரவிக் குறளை -சுரவிக் குருளை - 
சினை - கருப்பம் 

பசுக்கன்று 
சீசன் - சீடன் 

சுருதி - வேதம் 
(சீஷன் -சீடன் ) 

சுருபம் -சுரூபம்- நல்லுருவம் , வடிவம் 
சீத்தம் சீற்றம் 

சுவறுதல் -வற்றுதல் 
சீதமதி - குளிர்ந்த நிலவு 

சுறுக்காய் - விரைவாக , வேசுமாக 3250 
சீதளம் - குளிர்ச்சி 

சுனை - மலையூற்று , குகையிலுள்ள 
சீதனம் - மணமகள் கொண்டுவரும் நீர் நிலை, நீர் நிலை 
சீர்வரிசை 

சூடகத்தோர் பாண்டம் - பெண்க 
சீமை - நாடு 

ளின் உடல் ( சூடகம் - கைவளை , 
சீர் சிறப்பு 

சூடகத்தோர் - கைவளையணிந்த 
சீலம் - நல்லொழுக்கம் 

பெண்டிர் ) 


406 


அரிச்சந்திரன் 


செய்யான்.ஒரு பூரான் வகை 
செய்யிழை - பெண் 3612 
செயங்கொண்டார் 1534 
செயம் - வெற்றி 
செயமாமுனி 1529 
செல்லி - அருமைப்பெண் 4816 
செல்வன் -சிறுவன் , பிள்ளை ,மகன் 
செவ்வரி- கண்ணிலுள்ள சிவந்த 

கோடு 
செவ்வேள் - முருகன் 
செவ்வை- நேர்மை , சரியான நிலை 


செவி -காது 


செள்ளு - தெள்ளுப்பூச்சி , உண்ணி 


ைெக 


சூத்திரம் - தந்திரம் 
சூத முனிவர் 1530 
சூது- சூதாடு கருவி , தாமரை 
சூதை - மாம்பூ 
சூரர் - சூர்த்தனம் கொண்டோர் 
சூரி - மாகாளி, கொடியவள் 
சூரை - ஒரு செடி வகை 
சூலம் - மூன்று முனைகளையுடைய 

ஆயுத வகை 
சூலி - சூலப்படை தரித்த துர்க்கை 
சூஷ்த்திரம்- நுண்ணிய வேலை, 

தந்திரம் 
செகம் - உலகம் 
செகமண்டலோகம் 3833 
செகமோகனம் 1093 
செகுத்தல் - வெல்லுதல் , கொல்லுதல் 
செங்கமலத்தாள் -திருமகள் 
செங்கமலம் - செந்தாமரை 
செங்கீரை - பிள்ளைத்தமிழ் 
இலக்கியத்தின் பருவங்களுள் 
ஒன்று 
செங்கை சிவந்த கை 
செச்சை 277 , வி 67 
செஞ்சாந்து - குங்குமம் , சந்தனக் 
கலவை , காவி ( கோலம் போடப் 
பயன்படுவது ) 
செந்திரு- இலக்குமி , திருமகள் 
செந்து - ஊர்வன முதலிய உயிரி 
செப்பு - செம்பு , சிமிழ் , நீர் வைக்கும் 

குடுவை 
செம்பியோன் - செம்பியன்.சி.பியின் 

வழிவந்த சோழன் 
செம்போத்து - ஒரு பறவை வகை 
செம்மல் - பெருமையிற் சிறந்தோன் , 

தலைவன் 
செம்மி ( வி ) 1689 
செய்ய -சிவந்த 
செய்யாள் - திருமகள் 


சென்னல் - செந்நெல் 
சென்னி - தலை, உச்சி 
சேட்டை - சேஷ்டை - குறும்பு 
சேடன் - ஆதிசேடன் 
பேடியர் - தோழியர் , ஏவல் செய்யும் 

பெண்கள் 
சேய் - குழந்தை , மகன் 
சேயோன் - குமரன் - முருகன் 
சேர்வை- மகளிர் காதணி வகை 
சேரி - புலையர் வசிக்கும் இடம் 
சேல் - மீன் 
சேவல் அன்னம் - ஆண் - அன்னம் 
சேவுகர்- சேவகர் 
சேனை - (நாற்படை 
சைகை - சமிக்கை, சாடை 
சை யோகம் -புணர்ச்சி 
சொக்க நாதன் -சிவன் 
சொக்கர் , சிவன் 
சொடிவு வி 113 
சொப்பனம் - கனவு 
சொர்ணம் - பொன் 
சொல்பிரட்டு வஞ்சன் 1577 
சொன்னம் - பொன் 
சோகு 1701 


அம்மானை 

407 
சோடங்கிக் காது 1927 

தந்திமுகன் - யானை முகன் , விநாயகன் 
சோடினை - சோடனை - அலங்காரம் தந்திரி - மத்திரி 
சோதி - ஒளி, பெண் 

தப்பறை- ( தவறு , கெட்ட சொல் ) 
சோதியிடப் பாகன் -சிவன் 

3911 
சோதினை - சோதனை 

தமர் -உற்றார் , தமக்கு வேண்டியவர் 
சோபம் - துன்பம் 

தமரகம் - உடுக்கை ( ஓசையெழுப்ப 
சோமன் - சந்திரன் 

உதவும் கருவி ) 
சோரம் - களவு, வஞ்சனை 

தமனியம் - பொன் 
சோரமனம் - வஞ்சமனம் 3155 

தயவு - அன்பு , அருள் 
சோரன் - திருடன் , ஏமாற்று வோன் தயாபரமன் - அருள் மிக்க பெரியோன் , 
சோரி - இரத்தம் 

கடவுள் 
சோலி - செயல் , வேலை 4020 

தரணி - பூமி 
ரூமலி - நாய் 

தரளம் - முத்து 
ஞாயிறு - சூரியன் 

தரிசிமணி 1150 
ஞாலம் -உலகம் 

தரு - மரம் 
ஞாழமரம் - குங்கும் மரம் , கோங்கு தலம் - இடம் 
மரம் 

தலைக்கடை - முதல் வாசல் 
ஞாளி- நாய் 

தலையாரி - ஊர்க்காவற்காரன் 
ஞானம் - அறிவு 

தவசு - தவம் 
டாகினி-காளியேவல் செய்வோள் , தவணை - காலக்கெடு 
சுடுகாட்டில் பிணங்களைத் 

தழல் - நெருப்பு 
தின்னும் பேய் 

தழலோன் - அக்கினி தேவன் 
தக்கோலம் - தாம்பூலம் 

தழுவணை - பக்கத்தில் அணைத்துக் 
தங்கச்செப்பு 425 

கொள்ளும் பஞ்சணை , திண்டு 
தங்கப் பாளய் - தங்கக்கட்டி 

தளம் - படை 
தஞ்சம்- அடைக்கலப் பொருள் தன்மர் - தருமர் 
தட்சணம் - தெற்கு 

தன்று பன்றி 2018 
தட்டழிந்து ( வி ) - நிலைகுலைந்து தனம் - கொங்கை , செல்வம் 
தடங்கள் - காலடிச் சுவடுகள் 

தனயன் - மகன் 
தடம் பாதை , பொய்கை ( நீர் நிலை) , தாசன் - அடிமை, பக்தன் 
காலடிச்சுவடு 

தாட்டிமை-பெருமிதம் 
தண்டி சுரா ( தண்டி - யமன் ) 4782 தாடாண்மை - மேன்மை 5206 
தண்டை மகளிர் கால் அணியில் 

தாடாளன் - மேன்மையுள்ளவன் , 
ஒன்று 

பெருமுயற்சியுடையவன் 
தத்தை -கிளி 

தாடு - வலிமை வி 69 
தந்தம் - பல் 

தாடை அலகு 2156 , 3168 
தந்தி - யானை 

தாண்டவம் - கூத்துவகை 
தந்திமுகம் -யானை முகம் 

தாணு -சிவன் 
வரி -102 


408 

அரிச்சந்திரன் 
தாதியர் -பணிப்பெண்கள் 

திட்டி- திருஷ்டி -பார்வை 
தாதை - தந்தை 

கிட்டை - உரல் 
தாப்பு 3982 

திடமுத்த-திடமுற்ற 
தாபம் - தாகம் , வெப்பம் , துன்பம் திண்ணம் -உறுதி 
தாமசம் - தாமதம் 

திமிலை - ஒரு பறை வகை 
தாமம் - பூமாலை 

தியக்கம் - அறிவுக் கலக்கம் , மயக்கம் 
தாயத்து- தாயித்து- அணிவகை தியங்கி ( வி ) -வருந்தி , மயங்கி 
தார் வேந்தன் - படைச்சிறப்புமிக்க திரவியம் - பொருள் , பொன் 
வேந்தன் 

திரிசங்கு- அரிச்சந்திரனின் தந்தை 
தாரணி- பூமி 

திரிபுராந்தகன் - முப்புரம் எரித்த 
தாரம் - மனைவி 

சிவன் 
தாரா - நாரை வாக , வாத்து வகை திரியம்பகன் - மூன்று கண்களை 
தாராட்டு - தாலாட்டு 

யுடைய சிவன் 
தாருகளைக் காய்ந்த வித்தகி 

திரிப் பிகை- திரியம்பதி . திரியம்பகன் 
பார்வதி , காளி 

மனைவியாகிய சத்தி 
தாரை கொள்ளல் - நீர்வார்த்துக் திரு- திருமகள் , இலக்குமி 

கொடுக்கத் தானமாய்ப் பெறுதல் திருமங்கையூர் 56 
தாரைவார்த்தல்- நீர்வார்த்துத் தான திருமால் - விஷ்ணு 
மாய்க் கொடுத்தல் , நீர் வார்த்துக் திரேகம் - தேகம் - உடல் 
கொடுத்து மகளை மணஞ்செய்து திரை --அலை 
கொடுத்தல் 

தில்லை நட நா தன் -சிவன் 
தாலம் -உலகம் , பூமி 

தில்லையாட்டீசன் -சிவன் 1732 
தாலாட்டு - குழந்தைகளை உறங்கச் திலதம் - திலகம் 
செய்வதற்காகப் பாடல் பாடுகை, திறல் - வலிமை , வெற்றி 
பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் தீபுரம் 3188 
பருவங்களுள் ஒன்று 

துகில் - ஆடை 
தாவடம் - தாழ்வடம் - கழுத்தணி துகை-தொகை 
தாள் - பாதம் 

துங்கம் -2 யர்வு , பெருமை 
தாளிணை - இரண்டு பாதங்கள் துட்டம் - தீமை , கொடுமை 
தானம்- கொடை 

தட்ட ன் - தீயோன் 
தானவர் - கனு என்பவளின் வழிவந்த தட்டி - கெட்டவள் 
அகரர் , வித்தியா தரர் 

துட்பாண்டம் --- கெட்ட 
தானை - படை 

பாத்திரம் , கொள்கலம் 4732 
திக்கு திசை 

துடக்கு - சம்பந்தம் 4866 
திகிரி - சக்கரப்படை , உருளை 

துடி - உடுக்கை ( ஓசையெழுப்ப 
திங்கள் - சந்திரன் , மாதம் 

உதவும் கருவி ) 
திசை முகத்தன் - நான்முகனான துடை . தொடை . 
பிரமன் 

துந்துமம் - ஒரு வகைப் பறை 


அம்மானை 


409 


லை 


துந்துமி - பேரினக் 

தென்மலை 46 
தும்புரு- ஒரு கந்தருவன் 

தேக்கிலை- தேக்கு மரத்தின் 
தும்பைச் சடைமுடியான் -சிவன் தேகம் - உடல் 
துய்ய - தூய 

தேசிகர் - குரு , ஆசான் 
துய்யவர் . தூய எண்ணமுடையவர் தேட்டம் - ரம்பாத்தியப் பொருள் , 
துருவாச மாமுனி 1535 

சேகரிப்பு 
துலை- தோட்டம் , தூரப் பிரதேசம் தேனார் - தேன் போன்ற இனிமை 
துழாய் மாலை- துளசி மாலை 

தரும் சொல் பேசும் பெண்கள் 
துளபம்-துளசி 

தேனு - பசு 
துற்சணங்கள் - தீ தன்மைகள் 1565 தையல்- பெண் 
துன்மொழி - தீய மொழி 

தைலம் - எண்ணெய் வி 37 
துன்று ( வி )- நெருங்கு 

தொங்கல் - அணிகலத் தொங்கல் 
துன்னிய - நெருங்கிய , அடர்ந்த தொடை - மாலை 
துன்னுதல் - நெருங்குதல் 

தொண்டி - தொண்டு செய்பவள் ,, 
தூங்கு( வி ) - தொங்கு , வாடு 

அடிமை 
தூசனம் - நிந்தைச் சொல் 

தொண்டை - ஆதொண்டைக் கொடி 
தூசு-ஆடை 

( யின் கனி ) 
தூத்தன் - தூர்த்தன் -வஞ்சகன் , தொப்புள் - கொப்பூழ் 
கொடியவன் 

தொல்லை மகுடம்- தொன்மை 
தூமகேது- வால் வெள்ளி , தீமைக்குறி பொருந்திய மகுடம் 
தூர்த்தன் - கொடியவன் 

தொழு - மாட்டுக் கொட்டில் 
தூரி- தூரியம் என்னும் ஒரு வாத்திய தொனிப்பிரங்கள் -வி 72 

தோகை - தோகையையுடைய மயில் 
தூவல் வி 92 

போன்ற சாயலை உடைய பெண் 
தூளி- குதிரை 2054 

தோசம் - தோஷம் - குற்றம் 
தூளிதம் - புழுதி , பொடிக்கப்பட்டது தோத்திரம் - புகழ்ச்சி , வணக்கமொழி , 
தெக்கு - தெற்கு 
தெங்கு - தென்னைமரம் 

நக்கர் - நக்கன் -சிவன் ] 5198 
தெண்டனிடல் - விழுந்து வணங்குதல் நகர் - நகரம் 
தெண்டு - கோல் 

நகரி - நகர் 
தெய்வக்கூறு - தெய்வத்தின் 

நங்கை - பெண் 
சோதனை, செயல் 3806 

நச்சு - நஞ்சு 
தெய்வகுஞ்சரி - தெய்வானை , 

தசை - ஆசை , குற்றம் 
முருகனின் மனைவி 

தஞ்சை பிஞ்சை - நன்செய் நிலம் 
தெய்வயானை - முருகனின் மனைவி புன்செய் நிலம் 
தெய்வேந்திரன் - தேவேந்திரன் நட்டுவக்காலி - நட்டுவாக்காலி 
தெரிவை -மகளிரின் எழுபருவ 

கவ்விக்கொட்டும் தன்மையுள்ள 
நிலைகளுள் ஒன்று , பெண் 

ஒரு சிற்றுயிரி வகை 
தெள்ளுதலீர் 4298 

தடக்கை - தண்டனை, தீர்ப்பு 4672 


ைெக 


வ 


410 


அரிச்சந்திரன் 


நாகரீகம் - நாகரிகம் செப்பம் 1091 
நாசி - மூக்கு 
நாட்டமுத்து ( வி ) - நாட்டமுற்று 
நாத்தம் - நாற்றம் 
நாத்திசை - நாற்றிசை 
நாதன் - தலைவன் , இறைவன் , சிவன் 
நாமம்- பெயர் 
நாமாது - கலைமகள் , சரசுவதி 
நாயகன் - தலைவன் 
நாயத்துக்கு - ஞாயிற்றுக்கு( ? ) 1091 
நார்ச்சசி . அன்புமிகு இந்திராணி 
நாரணி- துர்க்கை 
நாரதர் - பிரமபுத்திரராகிய பெரு 


முனிவர் 


நடம் - நடனம் 
நடை -வாசல் , இடை கழி 
நடைப்பரிச்சை வி 71 
நண்ணு - தல்-- பொருந்துதல் , 

கிட்டுதல் 
நதி - ஆறு 
நந்தர் 3500 
நந்தா வரங்கள் - கெடா வரங்கள் , 

மறையா வரங்கள் 
நம .1 - நம -வணக்கம் 
நயனம் -கண் 
நரகம் - உயிர்கள் தீவினையின் 
பயனை நுகரும் இடம் , பாதாள 
உலகம் 
நரகு.நரகம் 
நரபதி- அரசன் 
நரர் - மாந்தர் 
நலகீரி 1916 
நவ்வி - பெண்மான் , இளமை , அழகு 
நவ்வு - தல் - முழுதும் நம்புதல் 
நவம் - புதுமை , ஒன்பது 
நள் - இரவு , இருள் 
நள்ளி- நண்டு 
நளபாக வர்க்கவிரை -உணவுக்குப் 
பயன்படும் தானியங்களின் 
விதை 96 
நளினம்- தாமரை , அழகு , இங்கிதம் 
நளின மலர் - தாமரை மலர் - 
நளின மலர்ப்பதம் - தாமரை மலர் 

போன்ற பாதம் 
நற்றவரே! - நல்ல தவத்தை 

உடையவரே ! 
நன்னுதல் - அழகிய நெற்றியை 

உடைய பெண் 
நாகச்சின்னம் - நா கசின்னம் 
நாகசுரம் - துளைக்கருவிவகை, 
ஓர் இசைக்கருவி 
நாகம் - பாம்பு 


நாராயணன் - திருமால் 
நாரி-பெண் 
நாரிபங்கன் -சிவன் 
நாரை - ஒரு பறவை , கொக்கு வகை 
நாலெட்டறம் - முப்பத்திரண்டு அறம் 
நாவில் இலங்கும் நயமான தேவி - 

சரசுவதி 
நாவு- நாக்கு 
நாழிகை - அறுபது வினாடி கொண்ட 

கால அளவு 
நான்முகன் - பிரம்மா 
நானிலம் -உலகம் , வையகம் 
நிக்கிரகம் - அழிக்கை 
நிக்குமிடம் - நிற்குமிடம் 
நிச்சயம் உறுதி 
நிணம் - கொழுப்பு , ஊன் 
நித்தம் - நாள்தோறும் 
நித்தன் - சிவன் 
நித்திய கர்மம் -சாத்திரங்களால் 

விதிக்கப்பட்ட தினசரி கருமங்கள் 
நித்திரை -உறக்கம் 
நிதம்பம் - அல்குல் , பிருட்டம் 
நிதானம் - உறுதி செய்தல் , பொறுமை , 
தீர்மானம் 


அம்மானை 


411 


நிதி- செல்வம் 

நேத்தி- நேர்த்தி 
நிமலி - நிமலை- களங்கமற்ற நேமித்து ( வி ) 379 
பார்வதி 

நேயம் - அன்பு , நன்மை , பக்தி 
நியமம் - விசி , கடைத்தெரு 

நேரிசம் - எறிபடை , அம்புவகை 
நிர்த்தம் - நடனம் 

நேரிழை - பெண் 
நிர்ப்பாக்கியம் --பேறின்மை , நொங்குதல் - மெலிதல் 
பாக்கியம் இல்லாமை 

நொற்பம் - எளிமை , நுண்மை , 
நிர்ப்பாக்கியன்- துரதிர்ஷ்ட சாலி 

, 

நுட்பம் 474 
பாக்கியமற்றவன் 

பக்கல் -- பக்கம் 
நிர்மோடர்- நிர்மூடர் - முழு மூடர் பகலவன் - சூரியன் 
நிர்வாண சித்திரன் - சிவன் 355.3 பச்சடம் - பச்சவடம் - மேற்போர்வை , 
நிரை - வரிசை , ஒழுங்கு 

விரிப்பு திரை முதலியவற்றுக்குப் 
நிறை - உறுதி , சத்தியம் , கற்பு 

பயன்படும் நீண்ட சீலை 1955 
நீசன் - இழிந்தோன் 

பச்சி -பட்சி - பறவை 
நீணிலம் - பூமி 

பச்சை நெடுமால் - திருமால் 
நீதம்- நீதி , தகுதியானது , பாக்கியம் பசாசு - பிசாசு - பேய் 
நீர் - தண்ணீர் 

பஞ்சாட்சரம்- நமசிவாய என்னும் 
நீலகண்டன் - சிவன் 

ஐந்தெழுத்துகளாலான சிவ 
நீலகண்டி- துர்க்கை 

பிரானை அதிதெய்வமாகக் 
நீலா வினோத நட நித்தன் - சிவன் கொண்ட மந்திரம் 
4198 

பட்சி - பறவை 
நீலி - துர்க்கை , பார்வதி 

பண்டு - பழைமை , முற்காலம் 
நீலி - கொடியவள் 

பண்ணி - பன்றி 
நீறு- திருநீறு - விபூதி 

பணி- பாம்பு , ஆபரணம் 
நுங்கள் - உங்கள் 

பணிலம் - சங்கு வி 44 
நுதல் - நெற்றி 

பத்தி - பக்தி - அன்பு 
நூபுரம் - பாத கிண்கிணி , சிலம்பு பத்மசரணம்-தாமரை மலர் போன்ற 
நெட்டாந்திரம் 1578 

பாதம் 
நெட்டூரம் - வஞ்சகம் 

பத்மம் - தாமரை 
நெடுங்குழலாள் - நெடிய கூந்தலை பத்மமுகம்-தாமரை போன்ற முகம் 
உடைய பெண் 

பதக்கன் - பதக்கம் 
நெடுமாலவன் - திருமால் 

பதம் - பா தம் 
நெத்தி - நெற்றி 

பதமை -மென்மை , அமைதி , இணக்கம் 
நெத்திச்சுட்டி - நெற்றிச்சுட்டி பதி - இடம் , நாடு , தலைவன் 
மகளிரும் குழந்தைகளும் அணியும் பந்தம் - உறவு , தொடர்பு 
நெற்றியணி வகை 

பந்தனம் வி 128 
நெளி - வளைந்த விரலணி வகை பய்யல் - பையல் 

பயத்தங்காய் - பயற்றங்காய் 
அரி -103 


412 


அரிச்சந்திரன் 


பரன் 


பயின்ற - பழகிய எனும் பொருளி பளிங்கவன் -சுக்கிரன் 
லும் பயந்த ஈன்ற , ஈந்த , நல்கிய ) பளிங்கு - சுக்கிரன் 
எனும் பொருளிலும் ஆளப் பற்பசரணம் - பத்மசரணம்- தாமரை 
பெற்றுள்ளது 

மலர் போன்ற பாதம் 
பாடு -- கால்கரண்டை 
பர தவித்தல் - பரிதவித்தல் 

பறையவந்த- சொல்லவந்த 4038 
பரர் -மேலுலகம் 

பனி தம் 422 
பரம்படித்தல்-- பாம்புச் சட்டத்தால் பனி நீர் -- பன்னீர்- நறுமன நீர் 
நிலத்தைச் சமப்படுத்தல் 

பாகர் - யானை, குதிரை , தேர் 
பரமன் - முதற்கடவுள் 

முதலியவற்றை நடத்துவோர் 
பரவு - தல் - வழிபடுதல் 

பாங்கியர் - தோழியர் 
கடவுள் 

பாசம் - பாசக்கயிறு - சுருக்குக்கயிறு 
பராக்கு- எச்சரிக்கையைக் குறிக்கும் பாசாங்கு - போலி நடிப்பு , வஞ்சகம் 
சொல் 2335 

பாசை - பாஷை , மொழி , பேச்சு , 
பராசரர் 15:30) 

ஆணை 
பராபரம் -- பரம்பொருள் , இறைவன் பாடகம் - மகளிர் பாத அணி 
பராபரை - சிவரத்தி 

பாண்டி --- பல்லாங்குழிப் பலகை , 
பரி - குதிரை 

சிறுபிள்ளை விளையாட்டு 
பரிதாபம் - துன்பம் 

பாணம்- அம்பு 
பரிதானம்- கைக்கூலி , இலஞ்சம் பாணி- தண்ணீர் , கை 
பரிபாலகர்--- ஆளுகை , அருளுதல் , பாதகன் -- பெரும் பாவஞ் 
பாதுகாத்தல் 

செய்தோன் 
பரிபுரம் - காற்சிலம்பு 

பாம் பணிவோன் - சிவன் 
பரிய - பெரிய ( பரிய தொரு -- பெரிய பாயல் - படுக்கை 
வொரு ) 

பாயிரனார் 3783 
பரியாளர் - குதிரை வீரர் 

பார் - உலகம் , நிலம் , நாடு 
பருசங்கு - பெரிய சங்கு 

பார்க்கவன் - பிருகுவின் வழித் 
பருதி- சூரியன் 

தோன்றலான சுக்கிரன் 
பரை - பார்வதி 

பார்ப்பினி - பார்ப்பனி - பார்ப்பன 
பரையாள் - பார்வதி 

குலத்துப் பெண் 
பரையிடத்தாய் - பார்வதியை பார்மகள் - நிலமகள் , பூமாதேவி 
இடப்பக்கம் கொண்ட சிவனே ! பாரி - மனைவி , பார்வதி 
என விளித்தல் 

பாரிசப்.-- பக்கம் , திசை 
பல்லியம் - பலவகை இசைக் 

பாரியிடச்சொல்லி ( வி ) - பரக்கக் 
கருவிகள் 

கூறச்சொல்லி , பரவலாகச் 
பலா பலன்- ஊதியமும் இழப்பும் , சொல்லச் சொல்லி 
இலாப நட்டம் 

பாரூர்வ- தரையில் ஊர்வன 2105 
பவிசு - மதிப்பு , செல்வம் 

பாலகன் - சிறுவன் 
பள்ளி கொள்ளுதல்- துயிலுதல் பாலர் - சிறுவர் 


அம்மானை 


413 


நடிப்பு 


பாலன் மகன் 

பிரசண்ட வாயு - கடுங்காற்று , 
பாலு - பால் 1943 

வேகமான காற்று 
பாவலர் - கவிஞர் 

பிறா - புறா 
பாவினை - பாவனை - நடத்தை பின்னை - பிறகு 

பீலி - யில் தோகை 
பாவை - பெண் , பொம்மை 

பீறல் ---- கந்தை , கிழிசல் 
பாளிதம் - சோறு , பாற்சோறு , புகர் -- கக்கிரன் , ஒளி 
சந்தனம் 

புகர் நிறம் - கபில நிறம் , கருமை 
பாலு - சூரியன் 

கலந்த பொன்மை நிறம் 
பானுகுலம் - சூரிய குலம் 

புகரோன் - சுக்கிரன் 
பிங்கலை - பார்வதி 

புங்கவன் - சிறத்தோன் , குரு , தேவன் 
பிச்சி- சிறு செண்பகம் , ஒரு பூ வகை புண்டுவிழுதல் வி 75 
பிசத - தவறு 

புத்திரன் - மகன் 
பிஞ்சு ( வி ) - பிய்ந்து - கிழிந்து , புத்திரி - மகள் 
பிரிந்து , சிதைந்து 

புயம் - தோள் 
பிஞ்ஞகனார் - அழிப்பவனான புரந்தரன் - இந்திரன் 
சிவன் 

புரம் - (சிவன் எரித்த ) திரிபுரம் 
பிடரி - புறங்கழுத்து 

புரவலனார்- அரசர் 
பிடி .--- பெண் யானை 

புராந்தகன் - முப்புரமெரித்த சிவன் 
பிண்டி - அ சோக மலர் 

புருஷாமிருகம் --மனிசமுகம் 
HE- நோய் , கட்டு , துன்பம் 

கொண்ட விலங்கு வகை 
பித்தன் -சிவன் 

புல்குதல் - புணர்தல் , அனைதல் 
பி தா - தந்தை 

புல்லர் - கீழ்மக்கள் 
பிர சண்ட வாயு - .கடுங்காற்று 

புலவி - ஊடல் 
பிரசம் 2780 

புலித்தண்டு 2050 
பிரட்டி ( வி ) - புரட்டி 

புலை- இழிவு , கீழ்மகன் 
பிரட்டு -- புரட்டு 
பிரணவம் - ஓங்கார மந்திரம் புலைச்சி - புலைப் பெண் , கீழ்மகள் 
பிர தாபம் - வீரம் , பெருமை 

புலையன் - கீழ்மகன் 
பிரவை - பிரடை- ஒளி 

புவனம் - உலகம் , பூமி 
பிராமணியாள் - பிராமணப் பெண் 

புழக்கடை - புழைக்கடை , வீட்டின் 
பிரான் - தலைவன் , கடவுள் 

பின் வாயிற்புறம் 3886 
பிலம் - பா தாளம் , குகை 

புழுகு - ஒரு மணப்பண்ட வகை 
பிலம் -- பலம் 2117 

புள் - பறவை 
பிள்கும் இலை 3193 

புளகம் - மயிர்க்குச் செறிதல் , 
பிளவைக்கல் -- பிளக்கப்பட்ட 

மகிழ்ச்சி 
துண்டுக் சற்கள் 

புளை - பிழை 2533 
பிறங்குதல் - விளங்குதல் 

புறவடி - பாதத்தின் மேற்புறம் 


414 


அரிச்சந்திரன் 


புன்மை - இழிவு, குற்றம் , துன்பம் பெருமான் - அரசன் , தலைவன் , 
புன்னை - புன்னைமரம் 

கடவுள் , பெருமையிற் சிறந்தவர் 
பனம் - மலையைச்சார்ந்த கொல்லை பேச்சி- பேய்ச்சி- பெண்பேய் , பேய் 
புனல் - தண்ணீர் 

பிடித்தவள் 
புனவிறகு - புனத்தில் 

பேடை - பறவையின் பெண் 
கிடைக்கும் விறகு 

பேதகம் -வஞ்சகம் , மன வேறுபாடு 
பூசல் - போர் , வருத்தம் 1242 பேதை - அறிவிலி , பெண் , மகளிரின் 
பூசணம் - ஆபரணம் 

எழுபருவ நிலைகளுள் ஒன்று 
பூசுரர் - பார்ப்பனர் 

( ஐந்து வயது முதல் ஏழு வயது 
பூட்டை - சோளக்கதிர் 1791 

வரையுள்ள பெண் ) 
பூடுகள் - பூண்டுகள் , சிறு செடிகள் 

பேரிளம் பெண்-மகளிரின் எழுபருவ 
பூண் - அணி 

நிலைகளுள் ஒன்று ( முப்பத்திரண்டு 
பூணி 4157 ( பிராமணன் ) 

வயதுக்குமேல் நாற்பது வயது 
பூணிகுலத்தோன் 3682 ( பிராமண வரையுள்ள பெண் ) 
குலத்தோன் ) 

பைந்தொடி - பொன்வளையல் 
பூதகணம் - பூதக் கூட்டம் 

அணிந்த பெண் , பெண் 
பூதலம் -பூமி 

பையரவு - படத்தையுடைய பாம்பு 
பூதி - திருநீறு 

பையல் - பையன் 
பூந்து ( வி )- புகுந்து 

பொக்கிசம் - கருவூலம் , செல்வக் 
பூபாலன் - அரசன் 

களஞ்சியம் 
பூமாது - பூமாதேவி . நிலமகள் 

பொசித்தல் - புசித்தல் 3141 
பூமாரி - மலர் மழை 

பொசித்து ( வி ) புசித்து 
பூரணசந்திரன் - முழுநிலவு 

பொட்டி- பெட்டி 
பூரணம் - முழுமை 

பொத்தகம் - மயிலிறகு 468 
பூராயம் - ஆராய்ச்சி 

பொய்கை - இயற்கையான நீர்நிலை 
பூரிகை-ஊதுகுழல் 

பொருப்பு - மலை 
பூரைபூரை என்று - போதும் போதும் பொல்லித்தேள் 3257 
என்று வி 137 

பொழில் - சோலை 
பூலோகம் - பூமி 

பொற்பு - அழகு , பொலிவு 
பூவை ஒரு பறவை வகை , நாகண 

போக போக்கியம் - அனுபவப் 
வாய்ப்புள் , பெண் 

பொருள் 1469 
பெத்தருளும் - பெற்றருளும் 

போசனம் -உணவு , சாப்பாடு 
பெத்து -பெற்று 

போதகம் - நல்லுரை , சொல்லிக் 
பெதும்பை - மகளிரின் எழுபருவ 

கொடுத்த புத்தி 
நிலைகளுள் ஒன்று , பெண் . ( எட்டு போதம் - அறிவு , ஞானம் 
முதல் பதினொரு வயது 

போது- மலர் , மொட்டு , வேளை 
வரையுள்ள பெண் ) 

பொழுது 
பெம்மான் பெருமான் , கடவுள் மகம் - யாகம் 


அம்மானை 


415 


மகவு - குழந்தை, பிள்ளை 

பதி தயன் - சந்திரமதியின் தந்தை 
மகாதேவர் - சிவன் 

மதரை 48 
மங்கலநாண் - தாலி 

மதையானை - மதயானை 
மங்கலப்பூண்-தாலி 

மந்தி - பெண்குரங்கு 
மங்கலியம் - தாலி 

மந்திரகிரி - மந்தரமலை 
மங்கிலியம் - தாலி 

மய்யல் - டையல் - காம மயக்கம் , ஆசை 
மங்கை - பெண் , மகளிரின் எழுபருவ மயல் - மயக்கம் 
நிலைகளுள் ஒன்று ( பன்னிரண்டு மயானம் - சுடுகாடு 
முதல் பதின்மூன்று வயது வரை 

மயிடாசுரன் -மகிடாசுரன் 
யுள்ள பெண் ) 

மயிராத்தி ( வி ) -கூந்தல் உலர்த்தி 
மச்சம் -மீன் 

மரு - மணம் 
மஞ்சு- மேகம் 

மரு + ன் -மருமகன் 
மஞ்ஞை- மயில் 

மருங்கு - பெண்ணின் இடை 
மட்ட விழுங் கோதைபங்கன் -சிவன் மருங்குல் - இடை , இடுப்பு 
மட்டு - தேன் , மணம் 

மருப்பு -யானைத் தந்தம் , கொம்பு 
மட்பாவை 401 

மருவலர் - பகைவர் 
மடக்கன்னியர் - இளங்கன்னியர் மருவலர் தம் கேசரி - பகைவர்களைச் 
மடக்கொடி - இளம்பெண் 

சிங்கம்போல அச்சுறுத்துபவன் 
மடந்தை- பெண் , மகளிரின் எழுபருவ மருவு- தல் - கலந்திருத்தல் , தழுவுதல் , 
நிலைகளுள் ஒன்று ( பதினான்கு பொருந்துதல் 
முதல் பத்தொன்பது வயது 

மருள் - மயக்கம் 
வரையுள்ள பெண் ) 

மரை - தாமரை , ஒரு மான் வகை , 
மடமயில் - இளமயில் போன்ற பெண் காட்டுப்பசு 
மடவார்-பெண்டிர் 

மல்லாரி -பறைவகை , பண்வகை 5341 
மடவியர்-பெண்கள் 

மலங்கல் - மனங்கலங்கல் , பிறழ்தல் 
மண்டகம் 314.3 

மலைப்பக்கல் 1883 
மண்டலம் - நாடு 

( மலைப்பக்கம் - மலையின் சரிவான 
மண்டலீகர் - அரசர் 

பாகம் ) 
மணச்சாவடி 2792 

மழவிடை அண்ணல் -சிவன் 
மணவாளர்.கணவர் 

மழு - கோடரி 
மத்த - மற்ற 

மள்ளர் -உழவர் 
மத்தகம் - யானையின் தலைநெற்றி , மள்ளியர் - உழத்தியர் 
உச்சி 

மளுக்கி ( வி ) - மழுக்கி - நெல்லைக் 
மத்தோர் - மற்றோர் - மற்று ஓர் 

குற்றியெடுத்து 
மதகளிறு - மத யானை 

மறலி - எமன் 
மதலை - குழந்தை 

மறி - மான் 
மதன் - மன்மதன் 

மறை- வேதம் 
மதி- நிலவு , அறிவு 

மறையோன் - பார்ப்பனன் 
வரி -104 


416 


அரிச்சந்திரன் 


மன் - மன்னன் , தலைவன் 

மிண்டு - துடுக்கு , செருக்கிக் கூறும் 
மன்மதவேள் - மன்மதன் 

மொழி , வலிமை . துணிவு , அறிந்து 
மன்று - மன்றம் 

செய்யும் குற்றம் 
மன்னர் கேசரி மன்னர்களுள் சிங்கம் மிருகம் - விலங்கு 
போன்றவன் 

மின் -மின்னல் 
படனவ மன்னவ என்பதன் 

மின்னார் . பெண்கள் 
தொகுத்தல் விகாரம் 

மீன் - விண்மீன் , நீரில் வாழும் உயிர் 
மனு - மனிதன் 

முக்கண்ணர் -சிவபெருமான் 
மனையாள் - மனைவி 

முகில் - மேகம் 
மா - பெரிய , மான் , விலங்கு , மாமரம் முகிவு- முடிவு 4876 
மா சூலி-பெரிய சூலாயுதத்தை முகிழ்த்தம் - முகூர்த்தம் - நல்லநேரம் 
உடைய காளி 

முகை - அரும்பு , மொட்டு 
மாடை - பொன் 

முண்டகம் - தாமரை 
மாணிக்கவாசகர் 47 

முத்தம் - பிள்ளைத்தமிழ் இலக்கியத் 
மாத்தலர் - மாற்றலர் - பகைவர் 

தின் பருவங்களுள் ஒன்று 
மா தவர்கள் -முனிவர்கள் 

( குழந்தையை முத்தம் தரும்படி 
மா தளம் பூ - மாதுளம்பூ 

கேட்கும் பருவம் ) , முற்றம் 
மாதா - தாய் 

முத்தி - வீடுபேறு 
மாது-பெண் , பார்வதி 

முத்திரிக்கோல் 420 
மா துபங்கன் -சிவன் 

முந்நூல் - முப்புரி நூல் , அந்தணர் 
மாயவன் - திருமால் 

முதலானோர் அணியும் பூணூல் 
மா பன் - திருமால் 

முப்புரத்தோர்- திரிபுரங்களில் 
மாயோன் - திருமால் 

இருந்த அரக்கர் 
மார்க்கண்டன் 5110 

முப்புரம் திரிபுரங்களான பொன் , 
மார்க்கம் -வழி 

வெள்ளி இரும்பு இவற்றாலான 
மார்த்தாண்டன் - சூரியன் 

கோட்டைகள் 
மாரன் - மன்மதன் 

முப்புரி நூல் - பூணூல் 
மாராடி 1900 

மும்மாரி - மூன்று மழை 
மாரி-மழை 

மும்முயிரும் - மூவுயிரும் 
மால் - திருமால் , மயக்கம் 

முயங்குதல் - தழுவுதல் , புணர்தல் 
மாவுரி -விலங்கின் தோல் 

முருக்கிதழ் 2934 
மாளல் - இறத்தல் 

முருகு - காதணிகளுள் ஒன்று 
மாறன் - பாண்டியன் 

முழஞ்சி - முழைஞ்சு- மலைக்குகை 
மாறாட்டம் - தடுமாற்றம் 

முளா - முள்ளம்பன்றி 
பாறு - மிலாறு -வளார் - இளங்கொம்பு முறி - பத்திரம் , ஓலையில் எழுதிய 
மான் மழுக்கையாளன் -சிவன் 

பற்றுச்சீட்டு 
மானம் - வானம் 2131 

முறைமை - ஒழுங்கு 
மிசை - மேலிடம் , உயர்ச்சி , மேடு 1815 மூஞ்சி -விலங்கின் முகம் 


அம்மானை 


412 


மூதண்டம் - பிரம்மாண்டம் , பிரம யூகம் -ஊகம் - கருங்குரங்கு , பெண் 
அண்டத்தின் முகடு 4550 

குரங்கு 
மூப்பு-முதுமை 

யோனி- பெண்குறி 
மூரி - வலிமை , பெருமை 

யோனிக்குண்ணிடை வி 131 
மூவஞ்சு- பதினைந்து 

ரட்சித்தல் - காப்பாற்றல் 
மெய் .உடல் , உண்மை 

ரண வீரன் - போர்வீரன் 
மெய்ப்பவதி - மெய்ப்பு அவதி 

ரத்தினச்சேர்வை - ரத்தினம் பதிப்பிக் 
அவதி - எல்லை , தவணை , காலம் கப்பெற்ற மகளிர் காதவைகை 
மெல்லி - காளி , பார்வதி , பெண் ரதபாகர் - தேர்ப்பாகர் 
மெல்லி கோட்டம்.காளிகோட்டம் ரதி - மன்மதனின் மனைவி 
மெல்லியர்-பெண்டிர் 

ராட்சதை- அரக்கி 
மெல்லியல் - பெண் 

ரிசி - ரிஷி -முனிவர் 
மெழுகி ( வி ) - தரையைச் சாணமிட்டுத் ரூபம் -உருவம் 
தூய்மை செய்து 

ரோசம் -சினம் 
மெழுகு - அரக்கு , மெழுகுவர்த்தி ) ரோம மாரிசி 1532 
மேகலை- மகளிர் இடை பிலணியும் லட்சணம் - ஒழுங்கு 
ஏழு கோவையுள்ள அணிவகை, லாகடம் 163 
ஆடை 

லெட்சிக்கும் - இரட்சிக்கும் - காப் 
மேதி - எருமை 

பாற்றும் 
மேதினி- பூமி 

லோ கதாட்சணன் . அரிச்சந்திரனின் 
மேரு - மலை 

மகன் லோகதாட்சன் 
மேருகிரி- மேருமலை 

வக்கிரம் - கொடுமை , கோணல்வழி , 
மேவி ( வி ) -பொருந்தி 

வங்கம் 1097 

வஞ்சனை 
மேனி - உடம்பு 

வங்காரக்கேடையம் 1318 
மைந்தன் - மகன் 

வங்காரம் - பொன் 
மையல் - காம மயக்கம் , பித்து , ஆசை வங்கிசம் - வம்சம் 
மொய்குழல் - பெண் 

வசிட்டர் வதிட்டர் - அரிச்சந்திரனின் 
மொழி - சொல் 

குருநாதரான முனிவர் 
மோகத்தானம் 2302 

வசுக்கள் - எண்வகை வசுக்கள் 
மோகம் - ஆசை , காமமயக்கம் , வஞ்சிக்கொம்பு - ஒரு கொடி வகை 
விருப்பம் , வேட்கை 

வடபத்திரம் - ஆலிலை 
மோகனகம் 1183 

வடபாரிசம் - வட திசை , வடக்குப் 
மோட்சம் - வீடு பேறு 

பக்கம் 
யமன் - பாம்பின் நான்கு பற்களுள் வடம் - கனமான 9.யிறு , மணிவடம் 
ஒன்று , எமன் 

வடமரம் - ஆலமரம் 
யாகம் - வேள்வி 

வண்டார் குழலியர்- பெண்கள் 
யுகம் - பெரிய கால அளவு , கிருதயுகம் , வண்மை வளப்பம் , ஈ கை , வாய்மை , 
திரேதாயுகம் , துவாபரயுகம் , கலியுகம் வலிமை , அழகு 
என நால்வகைப்பட்ட யுகங்கள் 


418 


அரிச்சந்திரன் 


வளி - காற்று 


வணி கேசர் - பெருவணிகர் , வணிகருள் வள்ளை - ஒரு கொடி வகை 3627 
ரெல்வத்தால் தலைமை 

வளரி 1893 , 4514 

வாய்ந்தோர் வளரிக்கம்பு 4514 
வதனம் - முகம் 
வதிட்டர் - வசிஷ்ட முனிவர் 

வற்சம் 1900 
வதுவை - திருடணம் , திருமணச் வன்பு - வம்பு 
சடங்கு 

வன்னம்- அழகு 
வந்தனை -வணக்கம் 

வனம் - காடு 
வம்பி - வம்பு புரியும் பெண் 

வனிதப் பெண்கள் -சிறந்த , அழகிய 
வர்ணம் - நிறம் , வண்ணம் 

பெண்கள் 
வராகம்: - பன்றி 

வனிதம் -சிறப்பு , மேன்மை 
வராகன் -பன்றி 

வஸ்திரம் - ஆடை . 
வரால் - ஒரு மீன் வகை 

வாகனம் -ஊர்தி 
வரிசம் - வருடம் , ஆண்டு 

வாகு கேசரி வி 91 
வரிசை - ஒழுங்கு , பாராட்டு , பரிசு , வாசவர்கோன் - இந்திரன் 
அரசர் முதலியோரால் பெறுஞ் வாசவன் - இந்திரன் 
சிறப்பு , ஊர் வரி வகை (சுடுகாட் வாசி - தகுதி , குணம் , வேறுபாடு 1676 
டில் பிணமெரிக்கத் தரும் வரி ) வாடை - குளிர்காற்று 
வருக்கை - பலா 

வாடை தட்டி ( வி ) 1925 
வருக்கைக்கனி - பலாப்பழம் 

வாணுதலாள் - ஒளி பொருந்திய 
வருக்கை மரம் - பலாமரம் 

நெற்றியையுடைய பெண் 
வெருணன் - மழைக்கடவுள் 

வாணுதலி - பெண் 
வரை - மலை 

வாதை-தன்பம் 
வரைப்புனம் - மலையைச் சார்ந்த வாய்க்கரிசி -பிணத்தைப் புதைக்கு 
கொல்லை 

முன் அல்லது எரிக்குமுன் அதன் 
வல்லபம் - வலிமை , திறமை , அருஞ் வாயில் இடும் அரிசி 
செயல் 

வாயம் 4366 
வல்லாளன் - வலிமையுள்ளவன் , 

வார்- தோல் வார் வி 67 
திறமையுடையவன் 

வாரணம் - யானை 
வல்லி - பெண் 

வாரானை - பிள்ளைத் தமிழ் இலக் 
வல்லியர் - பெண்கள் 

கியத்தின் பருவங்களுள் ஒன்று 
வல்லையம் - ஈட்டிவகை 

( குழந்தையைத் தம்மிடம் வருக 
வலவீரர் 2021 ( வலம் - வெற்றி ) 

என்று தாய் முதலியோர் 
வலாடர் வி 68 

அழைப்பதைக் கூறும் பருவம் ) 
வலுமை - பலம் 

வாரி- கடல் 
வள்ளி - முருகனின் மனைவி 

வாலப் பிறைநுதலார் - இளம்பிறை 
வள்ளிபங்கன் - முருகன் 

போன்ற நெற்றியையுடைய 
வள்ளுகிர் - கூரிய நகம் 

பெண்கள் . 


அம்மானை 


419 


வாலைக் கடைசியர்- இளைய 

விந்தரி 3550 
> பூத்தியர் 

விந்தை - பார்வதி , அதிசயம் 
வாவி - நீர்நிலை, குளம் 

விபுதானம் வி 112 
வாளரி- ஆயுத வகை வி 69 

விம்மல் - ரக்கம் , கலக்கம் 
வாளி - அம்பு 

விமலன் - குற்றமற்றவன் , கடவுள் 
வாளி தங்கள் 414 

வியாசர் 1529 
வாளை - ஒரு மீன் வகை 

விரகம் - காதலர்க்குப் பிரிவாலுண் 
விகற்பம் -வேறுபாடு , மனமாறுபாடு டாகும் துன்பம் , காமம் 
விச்சித்திரம் -விரித்திரம் 1063 விரசெறியும் 2586 
விசாலாட்சி- காசி நகரில் இறைவ விருது-பட்டம் , வெற்றிச்சின்னம் 

னுடன் விற்றிருக்கும் இறைவியின் விரை- விதை 
பெயர் 

விரைக்கோட்டை - விதைப்பதற்குரிய 
விசுவநாதனார் - காசி நகரில் கோயில் தானியத்தை உள்ளடக்கிச் 
கொண்டுள்ள இறைவனின் 

சுற்றிக்கட்டிய வைக்கோற் கட்டு 
( சிவனின் ) பெயர் 

வில்லாளர் - வில்விரர் 
விசுவாமித்திரன் - அரிச்சந்திரனைச் 

வில்லி- மன்மதன் 
சத்திய நெறியினின்று வழுவச் 

வில்லுக்குதை - விற்குதை - அம்பு 
செய்ய முயலும் முனிவர் 

விலாளன் - விலாளம் - பூனை வி 62 
விசுவாமுத்திரன் - விசுவாமித்திரன் விளா - விளாமரம் 
விட்டை -விலங்குகளின் மலம் விறல் -வெற்றி , வலிமை , வீரம் 
விடம் -விஷம் 

விறல்விணி 4026 
விடை -காளை மாடு 

வீரகவிராயன் - அரிச்சந்திர புராணம் 
விடைதனில் ஏறும் அண்ணல் -சிவன் நூலை இயற்றிய கவிஞரின் பெயர் 
விடை வாகனம் -ரிஷபவாகனம் , இடப வீரசிகாமணி 3453 
வாகனம் 

வீரபாகு , வீரவாகு - அரிச்சந்திரனை 
விண் வானம் 

அடிமை கொண்ட புலையனின் 
விண்டு- விஷ்ணு , திருமால் 

பெயர் 
விண்டுலகம் - விஷ்ணுலோகம் , 

வீரி- பார்வதி 
வைகுண்டம் 

வீலித்து ( வி ) 433 
விண்ணோர் -விண்ணுலகத்தோர் வெகுமானம் - வெகுமதி , நன்கொடை 
வித்த - விற்ற 

வெண்கரடம் - மதயானை 
வித்தகம் - பெருமை , நன்மை , வியப்பு , வெண்டையம்- குதிரை முதலியவற் 
அறிவு , பொன் 

றின் காற்சலங்கை 
வித்து -விதை 

வெண்டொலி 4252 
வித்தியதர முனிவன் 39 

வெண்ணீறு- திருநீறு 
அரி -105 


420 


அரிச்சந்திரன் 


வெத்தி - வெற்றி 

வேதம் பறைந்து ( வி )-வேதம் சொல்லி 
வெப்பு - கொடுமை , ஆசை , சினம் 

5422 
வெய்யவன் - சூரியன் 

வேத வரதாப நாயகம் 2491 
வெய்யோன் - சூரியன் 

வேத வாதர் 1596 
வெருவி ( வி ) -அஞ்சி 

வேதன் - பிரமன் , முனிவர் , கடவுள் , 
வெவ்வாலமுது - கொடிய ஆலமும் 

பார்ப்பனர் 
(நஞ்சு ) அமுதும் 

வேதாகமங்கள் - வேதமும் ஆகமமும் 
வெள்ளம் - தண்ணீர்ப் பெருக்கு , வேதியர் - மறையோர் , பார்ப்பனர் 
ஒரு பேரெண் 

வேந்தன் - அரசன் 
வெள்ளி - சுக்கிரன் 

வேய் - மூங்கில் 
வெள்ளிமலை - கயிலை மலை 

வேலாயுதன் - முருகன் 
வெள்ளை நிறத்து அஞ்சுகம் - சரசுவதி வேலை - கடல் 
வெள்ளை நீறு - வெண்ணீறு- விபூதி வேழம் - யானை 
வெற்பு- மலை 

வேள் - மன்மதன் , முருகன் 
வென்றி - வெற்றி 

வேள்வி - யாகம் 
வென்னி - வெந்நீர் 

வைகுண்டம் - வைகுந்தம் , திருமாலுக் 
வேங்கை - புலி 

குரிய உலகம் 
வேணி - கூந்தல் , சடை 

வைப்பு - பாதுகாப்பு நிதி 1866 
வேத்தடிகள் - வேற்றடிகள் - வேற்று வையகம் - பூமி 
அடிகள் ( பாதச்சுவடுகள் ) 

றாக்கன் - ராக்கன் - இவ்வம்மானையை 
வேத்து ( வி )- வேர்த்து 

இயற்றிய புலவரின் தந்தை 
வேதண்டம் - மலை 

பெயர் 43 


- 


துணை நூற் பட்டியல் 


அரிச்சந்திர புராணம் - மூலமும் உரையும் , 

கழக வெளியீடு , சென்னை , 1976 . 


அரிச்சந்திர விலாசம் , பழவேற்காடு இரங்கப்பிள்ளை 

கவிராயர் இயற்றியது , கல்வி விளக்க 
அச்சுக்கூடம் , சென்னை , 1870 . 


அரிச்சந்திர வெண்பா , மு . இராகவையங்கார் பதிப்பித்தது , 

திருவனந்தபுரம் பல்கலைக்கழக வெளியீடு , 
திருவனந்தபுரம் , 1949 . 


அரிச்சந்திரன் அம்மானை , மிதிலைப்பட்டி 

சண்முகக் கவிராஜர் இயற்றியது , 
ஸ்ரீ பத்மநாபவிலாச அச்சுக்கூடம் 
சென்னை , 1912 . 


அரிச்சந்திரா , எஸ் . பவானந்தம் பிள்ளை , 

எஸ் . பி . சி . கே . பிரஸ் , 1910 . 


அறுவகை இலக்கணம் , வண்ணச்சரபம் 

தண்டபாணி சுவாமிகள் இயற்றியது , 
புலவர் ப . வெ . நாகராஜனின் உரைப்பதிப்பு , 
தமிழ்ப்பல்கலைக்கழக வெளியீடு , 
தஞ்சாவூர் , 1991 . 


422 


அரிச்சந்திரன் 


ஆசிரிய நிகண்டு ( முதல் தொகுதி ) , ஆண்டிப் புலவர் 

இயற்றியது , புலவர் வீ . சொக்கலிங்கம் 
பதிப்பித்தது , சரசுவதி மகால் நூலகம் , 
தஞ்சாவூர் , 1975 . 


ஆத்திசூடி வெண்பா , இராமபார தியாரால் 

இயற்றப்பட்டது , கொண்ணூர் மாணிக்க 
முதலியாரால் மனோன்மணி விலாச 
அச்சுக்கூடத்திற் பதிப்பிக்கப்பட்டது , 
சுபாநு ஆண்டு . 


இரங்கேச வெண்பா என்னும் நீதிசூடாமணி , 

பிறைசைச் சாந்தக்கவிராயர் இயற்றியது , 
கழக வெளியீடு , சென்னை , 1966 . 


கம்பராமாயணம் , கம்பன் கழகம் ,, 

சென்னை , 1976 . 


குமரேச சதகம் , பன்னிரு சதகத் திரட்டு , 

B. இரத்தின நாயகர் ஸன்ஸ் , 
சென்னை . 


சத்திய சோதனை , மகாத்மா காந்தி , 

தமிழாக்கம் : ரா . வேங்கடராஜுலு 
காந்திய இலக்கியச் சங்கம் , மதுரை , 
8 - ஆம் பதிப்பு , 1984 . 


சதுரகராதி , வீரமாமுனிவர் ,வேதவிநாயகர் 

அச்சியந்திர சாலை , சென்னை , 1894 . 


அம்மானை 


423 


சந்திரஹரி , ராவ்சாஹெப் பம்மல் சம்பந்த முதலியார் , 

டௌடன் கம்பெனியாரின் பியர்லெஸ் 
அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது , 1923 . 


சூடாமணி நிகண்டு , ஆறுமுக நாவலர் பரிசோதித்தது , 

வித்தியா நுபாலன யந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பட்டது , சென்னை , 1957 . 
செயங்கொண்டார் வழக்கம் , அரசுக் கீழ்த்திசைச் 

சுவடிகள் நூலகம் , சென்னை , 1955 . 


சேந்தன் திவாகரம் , திவாகர முனிவர் இயற்றியது , 

ழகம் , சென்னை , 1958 . 
தமிழ் இலக்கிய வரலாறு - 

பதினைந்தாம் நூற்றாண்டு , 
மு . அருணாசலம் , காந்தி வித்தியாலயம் , 
மாயூரம் , 1969 . 


தமிழ் சினிமாவின் கதை , அறந்தை நாராயணன் , 

நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் , 
சென்னை , 1981 . 


தமிழ் நூல் விவர அட்டவணை , 

முதல் தொகுதியின் ஐந்து பகுதிகளும் ( 1961 - 1964 ) 
இரண்டாம் தொகுதியின் முதற்பகுதியும் ( 1965 ) . 
தமிழ்நாடு அரசினர் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற 
வெளியீடு , சென்னை . 


தமிழ்ப் பழமொழிகள் , தொகுப்பாசிரியர் 

கி . வா . ஜகந்நாதன் , காந்தமலை , 
சென்னை , 1988 . 


தமிழ்ப்புலவர் அகராதி ( புலவர் அகரவரிசை ) 

ந . சி . கந்தையா பிள்ளை , 
ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் , 
சென்னை , 1952 . 


தமிழ்மொழியகராதி , தமிழ்- தமிழ் அகராதி , 

நா . கதிரைவேற்பிள்ளை , 
காஞ்சி நாகலிங்க முதலியார் ஆறாம் பதிப்பு , 
Asian Educational Services , 
New Delhi , Madras , 1990 . 


424 


அரிச்சந்திரன் 


திருவாப்பனூர்ப் புராணம் , திருப்பூவணம் 

கந்தசாமிப் புலவர் இயற்றியது , 
சென்னப்பட்டணம் வித்தியாநுபாலன 
யந்திரசாலையில் அச்சிற் 
பதிப்பிக்கப்பட்டது , 1877 . 


திருவாரூர்ப் புராணம் , சம்பந்த முனிவர் 

மொழிபெயர்த்து அருளியது , 
கலாரத்நாகர அச்சுக்கூடம் , 
சென்னை , ஜய ஆண்டு. 


திருவேங்கட சதகம் , பன்னிரு சதகத்திரட்டு , 

B. இரத்தின் நாயகர் ஸன்ஸ் , சென்னை . 


நாமதீப நிகண்டு , கல்லிடை நகர் 

சிவசுப்பிரமணியக் கவிராயர் இயற்றியது , 
வையாபுரிப் பிள்ளையின் புத்துரையுடன் கூடிய பதிப்பு , 
தமிழ்ப்பல்கலைக்கழக மறுபதிப்பு , தஞ்சாவூர் , 1985 . 
மூலப்பதிப்பு 1930 . 


பஞ்சதந்திரப்பாடல் , வீரமார்த்தாண்ட தேவர் இயற்றியது , 

மே . வீ . வே . பதிப்பித்தது , 
புக்ஸ் (இந்தியா ) பிரைவேட் லிட் . , 
சென்னை , 1958 . 


பிங்கல நிகண்டு , கழக வெளியீடு , சென்னை , 1968 . 


பொதிகை நிகண்டு , சாமி நாத கவிராயர் இயற்றியது , 

வையாபுரிப்பிள்ளை பரிசோதித்துப் பதிப்பித்தது , 
1934 . 


மார்க்கண்டேய புராணம் , தொழுவூர் வேலாயுத முதலியார் 

மொழிபெயர்த்தது , சென்னை - சூளை 
ஆயுர்வேத அச்சுக்கூடத்திற் பதிப்பிக்கப்பட்டது , 
இரண்டாம் பதிப்பு , 1909 . 


வடமொழி நூல் வரலாறு , பி . எஸ் . சுப்பிரமண்ய சாஸ்திரி , 

அண்ணாமலைப் பல்கலைக்கழக வெளியீடு , 
அண்ணாமலை நகர் , 1946 . 


அம்மானை 


425 


வால்மீகி ராமாயணம் - பாலகாண்டம் , 

Text in Sanskrit with word for word 
Tamil Translation in Prose order by 
Late Rao Sahib P. S. Krishnaswami Iyer , 
Mylapore, Sri Ram Publishers , Madras , 
Fourth Edition . 1974 . 


ஹரிச்சந்திரன் , ராவ்பஹதூர் ப . சம்பந்த முதலியார் இயற்றியது , 

சென்னை இந்தியா அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டது , 
இரண்டாம் பதிப்பு , 1930 . 


ஸ்ரீதேவிபாகவத சாரம் , தமிழ் உரை : அண்ணா , 

ஸ்ரீ ராமகிருஷ்ண மட வெளியீடு , சென்னை . 


ஸ்ரீதேவிபாகவதம் , ( தொகுதி 1 , 2 ) 

திருவனந்தபுரம் ஸ்ரீ டி . எஸ் . கிருஷ்ண ஐயர் தொகுத்தது , 
ஸ்ரீ வாணி விலாஸ் பப்ளிஷிங் ஹவுஸ் , 
புத்தன் சந்தை , திருவனந்தபுரம் , 1953 . 


ஸ்ரீ மகாபாரதம் - ஸபபர்வம் , 

ஸ்ரீ உ . வே . தி . ஈ . ஸ்ரீநிவாஸாசாரியர் அவர்களால் 
மொழிபெயர்க்கப்பெற்றது . 
பதிப்பாசிரியர் : கும்பகோணம் ம . வீ . இராமானுஜாசாரியர் ,, 
இந்தியா பிரிண்டிங் ஒர்க்ஸ் , சென்னை , 
இரண்டாம் பதிப்பு , 1924 . 


ஸ்ரீ மகாபாரதம் 

- வனபர்வம் ( முதற்பாகம் ) , 
ஸ்ரீ உ . வே . தட்டை V. ஸ்ரீநிவாஸாசார்யர் அவர்களால் 
மொழிபெயர்க்கப்பெற்றது , 
பதிப்பாசிரியர் : கும்பகோணம் ம . வீ . இராமானுஜாசாரியர் , 
தி கேசரி பிரிண்டிங் ஒர்க்ஸ் , சென்னை , 1930 . 


ஸ்ரீ ராமாயண தத்வார்த்த தீபிகை , 

ஸ்ரீ உ . வே . C. R. ஸ்ரீநிவாஸய்யங்கார் , 
தி லிட்டில் ப்ளவர் கம்பெனி , சென்னை , 1963 . 


ஸ்ரீ விஷ்ணுபுராணம் , திருமலை ஈச்சம்பாடி 

ஸ்ரீநிவாசராகவாசாரியாரவர்களால் 
மொழிபெயர்க்கப்பட்டது , காலரத்நாகர அச்சுக்கூடத்திற் 
பதிப்பிக்கப்பட்டது , சென்னை . 


426 


அரிச்சந்திரன் 


ஆங்கிலம் 
Arichandra ,, 

The Martyr of Truth , A Tamil Drama ,, 
Authorship attributed to Rangapillay of 
Palavercadu , Translated into English by 
Mut u Coomara Swa my Mudeliar , 
London , Smith Elder and co .. 
65 , Cornhill , 1863 . 


Rigveda Brahmanas , 

The Aitaraya and Kausitaki Brahmanas of 
the Rigveda , Translated from the original 
Sanskrit by Arthur Berriedale Keith , 

Motilal Banarasidass , Delhi , 1971 . 
Siva Purana , Vol . 4 , 

Translated by a Board of Scholars , 
Motilal Banarasidass , Delhi , 

First Edition , 1970 . 
The Twentieth Century Tamil Dictionary , 

By P. Ramanathan ( Two Volumes in one ) 

Madras , 1909 . 
இதழ் 

" வெளி" நாடக இதழ் , மே - சூன் 1992 , 
கே . கே . நகர் , சென்னை . 
( கோட்டையூர் ரோஜா முத்தையா செட்டியார் அவர்கள் 

தயாரித்த நாடகநூற் பட்டியல் இடம்பெற்ற இதழ் ) 
திரைப்படப் பாட்டுப்புத்தகம் , 

“ நீதிபதி " , சிவாஜி கொள்கைப் பாடல்கள் , 

பிரண்ட்ஸ் ஆப்செட் காலண்டர்ஸ் , சென்னை . 
ஒலி நாடா 

அரிச்சந்திரா , விரிவுரையாளர் : 
திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் , 
ஆனந்தா கேசட்ஸ் , சென்னை , 1994 . 


